தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ வரிசை எண்‌ - 40 


காஞ்சிபுரம்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 
தொகுதி - 2 
(வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி -1) 


: வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
மேற்கு வாயிற்‌ கோபுரம்‌ (உட்புறம்‌) 


: வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
பொதுத்‌ தோற்றம்‌ 





காஞ்சிபுரம்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 
தொகுதி - 2 
(வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி -1) 


பொதுப்‌ பதிப்பாசிரியர்‌ 


முனைவர்‌ தி. ஸ்ரீ. ஸ்ரீதர்‌, இஆப, 


முதன்மைச்‌ செயலாளர்‌ (ம) ஆணையர்‌ 


பதிப்பாசிரியர்கள்‌ 
இரா. சிவானந்தம்‌ 
கி. ௬. சம்பத்‌ 


வெளியீடு 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
சென்னை - 600 008 
2011 - இருவள்ளுவர்‌ ஆண்டு 2042 


TITLE 

General Editor 
Editors 
Copyright 
Subject 
Language 


Edition 


Publication No. 


Year 

No. of Copies 
Type Point 
No. of Pages 
Paper Used 


Printer 


Publisher 


Price 


BIBLIOGRAPHICAL DATA 


Kanchipuram Mavattak Kalvettukal Vol.2 
Principal Secretary and Commissinor 
R. Sivanantham & K.S. Sampth 
Tamilnadu State Dept. of Archaeology 
EPIGRAPHY 

Tamil 

First 

236 

2011 

1000 

12 

373 

80 Gsm Maplitho 


The Chennai Printer’s Industrial 
Co-op. Society Ltd. 

6, Pycrofts Road, 

Triplicane, 

Chennai-5 


State Dept. of Archaeology, 
Tamil Valarchi Valaagam, 
Halls Road, Egmore, 
Chennai - 600 008. 


Rs. 118/- 


தொல்லியல்‌ துறை, 
தமிழ்வளர்ச்சி வளாகம்‌, 
ஆல்சு சாலை, 
சென்னை-600 008. 
நாள்‌:09.02.2011 


முனைவர்‌ தி.ரூநீ. மீதம்‌, இஆப, 


முதன்மைச்‌ செயலாளர்‌ (ம) ஆணையர்‌ 





பதிப்புரை 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை தமிழ்நாட்டிலிலுள்ள கல்வெட்டுகளைப்‌ 

படியெடுத்து பதிப்பித்து நூலாக வெளியிடும்‌ பணியினை முதன்மைப்‌ பணிகளில்‌ ஒன்றாக 
மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில்‌ ஏறக்குறைய 25,000 கல்வெட்டுகள்‌ 
கண்டறியப்பட்டு, இவற்றில்‌ இதுவரை 23,500 கல்வெட்டுகள்‌ படியெடுக்கப்பட்டுள்ளன. 
இவற்றில்‌ கல்வெட்டுப்‌ படியெடுக்கும்‌ முனைப்புத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ 2004- ஆம்‌ ஆண்டு 
முதல்‌ டிசம்பர்‌ 2010 வரை சுமார்‌ 14,500 கல்வெட்டுகள்‌ படியெடுக்கப்பட்டுள்ளன. 
இதுவரை படியெடுக்கப்பட்ட 23,500 கல்வெட்டுகளில்‌ 5600 கல்வெட்டுகள்‌ 39 
தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. 

காஞ்சிபுரம்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி-| என்னும்‌ நூல்‌ ஏற்கனவே 
இத்துறையால்‌ 2006 ஆம்‌ ஆண்டு வெளியிடப்பட்டது. இதனை தொடர்ந்து காஞ்சிபுரம்‌ 
மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி-11 என்னும்‌ இந்நூலினை வெளியிட திட்டமிடப்பட்டது. 
மத்திய தொல்லியல்‌ துறையால்‌ 1919-ஆம்‌ படியெடுத்துப்‌ படிக்கப்பட்ட பிரதிகளை 
கொடுத்துதவிய புதுதில்லி, மத்திய அரசு தொல்லியல்‌ துறை பொது இயக்குநர்‌ முனைவர்‌ 
கெளதம்‌ சென்‌ குப்தா அவர்களுக்கும்‌, மைசூர்‌ கல்வெட்டுப்‌ பிரிவு இயக்குநர்‌ முனைவர்‌ 
டி. எஸ்‌. இரவிசங்கர்‌, கல்வெட்டு துணைக்‌ கண்காணிப்பாளர்‌ முனைவர்‌ சு. 
சுவாமிநாதன்‌ ஆகியோருக்கும்‌ எனது மனமார்ந்த நன்றிகள்‌. 

இக்கல்வெட்டுகளை படித்து பதிப்பித்து நூலாக வெளிக்கொணரும்‌ பணியில்‌ 
ஈடுபட்ட இத்துறை கல்வெட்டாய்வாளர்‌ திரு இரா. சிவானந்தம்‌, திரு கி.சு. சம்பத்‌ 
ஆகியோருக்கு எனது பாராட்டுகள்‌, இந்நூலினை 1).1.2. செய்த இத்துறை அச்சுப்பிரிவு 
பணியாளர்கள்‌ திருமதி கோ. கீதா, திருமதி தே. சத்தியவதி, திருமதி ௪. சரஸ்வதி, 
திரு மு. சக்திவேல்‌, திருமதி கு. கோகிலா ஆகியோருக்கும்‌ எனது பாராட்டுகள்‌. 

2010-2011- ஆம்‌ நிதியாண்டு பகுதி-11 திட்டத்தின்‌ கீழ்‌ இந்நூலினை வெளியிட 
அனுமதியளித்து, நிதியுதவி வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்‌. 

துறை அலுவலர்களின்‌ உழைப்பாலும்‌ பெரு முயற்சியாலும்‌ இது போன்ற நூல்களை 
வெளியிடுவதில்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. இந்த வரலாற்று அடிப்படைச்‌ சான்றுகளை 
ஆய்வாளர்களும்‌, ஆர்வாளர்களும்‌ பயன்படுத்தி தமிழகத்தின்‌ பண்டைய வரலாற்றுச்‌ 
சிறப்புகளை உலகளவில்‌ எடுத்துரைக்க வேண்டும்‌ என்பதே என்‌ ஆவல்‌. 


தி. ஸ்ரீ. ஸ்ரீதர்‌ 


முன்னுரை 


காஞ்சிபுரம்‌ 1250“ வட அட்சரேகையிலும்‌ 79:40' கிழக்கு தீர்க்க ரேகையிலும்‌ 

அமைந்துள்ளது. கடல்‌ மட்டத்திலிருந்து 250மீ உயரத்தில்‌ உள்ளது. 
சென்னையிலிருந்து 75 கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ள காஞ்சிபுரம்‌ நகரம்‌, 
காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தின்‌ தலைநகரமாகவும்‌ திகழ்கிறது. கி.மு. 3-ஆம்‌ நூற்றாண்டு 
முதல்‌ தென்னிந்திய அரசியல்‌ மற்றும்‌ சமுதாய வரலாற்றில்‌ முக்கிய நகரமாக 
திகழ்ந்து வருகின்றது. 

காஞ்சியின்‌ வரலாறு சங்ககாலம்‌ தொட்டு சிறப்புற்று விளங்கி வருகின்றது. 
சங்க காலத்தை அடுத்து தென்னிந்தியாவின்‌ பழமையான அரசான பல்லவர்களின்‌ 
தலைநகரமாக விளங்கியது. காஞ்சியில்‌ வழிபாட்டு முறையினையை வைத்து சிவ 
காஞ்சி, வைணவ காஞ்சி, சமணக்‌ காஞ்சி என்றழைப்பர்‌. வேகவதி மற்றும்‌ பாலாறு 
ஆகிய இரு ஆறுகளுக்கிடையே சிவ காஞ்சியும்‌, வைணவ காஞ்சியும்‌ 
அமைந்துள்ளன. அதே போல்‌ சமணக்‌ காஞ்சி (ஜினக்‌ காஞ்சி) வேகவதி ஆற்றின்‌ 
தென்கரையில்‌ அமைந்துள்ளது. 

காஞ்சிபுரம்‌, தொண்டை மண்டலத்தின்‌ நிர்வாகப்‌ பிரிவுத்‌ தலைமையிடமாகத்‌ 
திகழ்ந்ததை சங்க இலக்கிய நூல்கள்‌ மற்றும்‌ இப்பகுதி கல்வெட்டுகள்‌ 
தெரிவிக்கின்றன. இந்நகரம்‌ கச்சி, கச்சிப்பேடு, காஞ்சி, காஞ்சிநகர்‌, காஞ்சி மாநகர்‌ 
என்ற பல்வேறு பெயர்களால்‌ சுட்டப்பட்டுள்ளது. சங்க இலக்கிய நூல்கள்‌ 
இந்நகரினை “கச்சி” என்றழைப்பதே மிகப்‌ பழமையானதாகும்‌. இதன்‌ பின்னர்‌ 
“காஞ்சி” என்ற பெயர்‌ பெற்றது. “காஞ்சி” மரம்‌ சூழ்ந்த இடமாதலால்‌ இப்பெயர்‌ 
பெற்றது என ஆய்வாளர்கள்‌ கூறுகின்றனர்‌. 

வைணவ காஞ்சிப்‌ பகுதி சின்னகாஞ்சிபுரம்‌ என்றும்‌, சிவ காஞ்சி பெரிய 
காஞ்சிபுரம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
அமைந்துள்ள வைணவக்‌ காஞ்சி, காஞ்சிபுரத்தின்‌ ஒரு பகுதியாகவும்‌, 
இப்பகுதியினை அத்தியூர்‌ மற்றும்‌ திருஅத்தியூர்‌ என்னும்‌ பெயரால்‌ 
அழைக்கப்பட்டதை இப்பகுதி கல்வெட்டுகள்‌ பகர்கின்றன. “அத்தி” மரங்கள்‌ 
நிறைந்திருந்த பகுதி என்பதால்‌ “அத்தியூர்‌” என்ற பெயர்‌ பெற்றது. அத்தியூரில்‌ 
உள்ள குன்றுப்‌ பகுதியில்‌ தான்‌ அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
அமைக்கப்பட்டுள்ளது. எனவே “அத்திகிரி” என்றழைக்கப்பட்ட இவ்வூர்‌ “ஹஸ்திகிரி்‌ 
“ஹஸ்திபுர” என்று வடமொழிப்படுத்தப்பட்டது. “யானை மலை: “யானை நகரம்‌” 
என்பது இவற்றின்‌ பொருள்களாகும்‌. இக்கோயில்‌ இறைவனை “அத்தியூர்‌ 
ஆழ்வார்‌”, “அத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்‌ பெருமாள்‌, *அத்திவரதர்‌' என்ற 
பெயர்களால்‌ அழைக்கப்பட்டதை இக்கோயில்‌ கல்வெட்டுகள்‌ தெரிவிக்கின்றன. 


இக்கோயில்‌ இறைவனைப்‌ பற்றிய முதல்‌ குறிப்பு பல்லவர்‌ காலத்தில்‌ வாழ்ந்த 
முதல்‌ மூன்று ஆழ்வார்களான பேயாழ்வார்‌, பொய்கையாழ்வார்‌, பூதத்தாழ்வார்‌ 
ஆகிய இம்மூவரில்‌ பூதத்தாழ்வார்‌ பாடிய “திருவந்தாதியில்‌ காணப்படுகிறது. 
எனவே பல்லவர்‌ காலத்தில்‌ “அத்தியூர்‌ அருளாளப்‌ பெருமாள்‌? கோயில்‌ 
இருந்துள்ளதை அறிய முடிகிறது. அக்கோயில்‌ எவ்வகையில்‌ 
அமைக்கப்பட்டிருந்ததை அறிந்து கொள்ள இயலவில்லை ஏனெனில்‌ அக்கால 
கட்டப்பகுதிகள்‌ இங்கு காணப்படவில்லை. 


ஆனால்‌ பல்லவர்‌ கால கட்டட அமைதியுடன்‌ கூடிய மணற்கல்லால்‌ ஆன 
இரு தூனர்கள்‌ குளத்தின்‌ உள்ளிருந்தும்‌ சுதர்சன சன்னதியின்‌ அருகிலிந்தும்‌ 
கண்டறியப்பட்டன. இத்தூண்கள்‌ மட்டுமே பல்லவர்கால கோயிலின்‌ எச்சங்களாகக்‌ 
கிடைக்கின்றன. 

இக்கோயிலில்‌ மொத்தம்‌ 360 கல்வெட்டுகள்‌ உள்ளன. இக்கல்வெட்டுகளில்‌ 
காலாத்தால்‌ முந்தையது முதலாம்‌ இராசாதிராசனின்‌ 32-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ (கி.பி. 
1050) கல்வெட்டாகும்‌. இக்கோயில்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ கருவறை, 
அர்த்தமண்டபம்‌ கி.பி. 11-ஆம்‌ நூற்றாண்டு சோழர்‌ காலக்‌ கட்டடக்‌ கலைப்‌ 
பாணியில்‌ உள்ளது. எனவே இக்கோயில்‌ கி.பி. 1050- ஆம்‌ ஆண்டுக்கு முன்னர்‌ 
சோழர்‌ காலத்தில்‌ இக்கோயில்‌ கருவறை அர்த்தமண்டபம்‌ ஆகியவை முதலில்‌ 
கருங்கற்களால்‌ எழுப்பப்பட்டிருக்க வேண்டும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. அதன்‌ பின்னர்‌ 
ஏனைய திருச்சுற்றுகள்‌, சன்னதிகள்‌, மண்டபங்கள்‌ விரிவாக்கம்‌ அடைந்தன. 

இக்கோயிலில்‌ உள்ள 360 கல்வெட்டுகளில்‌ விஜய நகரர்‌ காலத்துக்கு 
முந்தைய காலக்‌ கல்வெட்டுகள்‌ 190 கல்வெட்டுகள்‌ மட்டுமே இத்தொகுதியில்‌ 
இடம்பெறுகின்றன. மீதியுள்ள 170 கல்வெட்டுகள்‌ காஞ்சிபுரம்‌ மாவட்டக்‌ 
கல்வெட்டுகள்‌ தொகுதி -111 (காஞ்சி வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
தொகுதி-11) என்னும்‌ நூலில்‌ இடம்‌ பெறும்‌. இத்தொகுதியில்‌ சோழர்‌, பாண்டியர்‌, 
ஹொய்சளர்‌, காகதீயர்‌ போன்ற அரசுகளின்‌ கல்வெட்டுகளும்‌, இவ்வரசுகளின்‌ 
காலத்திலிருந்த சிற்றரசுகளான தெலுங்குச்‌ சோழர்‌, காடவராயர்‌, சம்புவராயர்‌ 
ஆகியோரின்‌ கல்வெட்டுகள்‌ இடம்பெறுகின்றன. 

தொண்டை மண்டலம்‌ பல்லவர்‌ ஆட்சிக்குப்‌ பின்‌ சோழ மன்னன்‌ “முதலாம்‌ 
ஆதித்தன்‌” தொண்டை நாட்டுப்‌ பகுதியைக்‌ கைப்பற்றினான்‌ என்பதை “தொண்டை 
நாடு பாவின சோழன்‌” என்று இவனை தில்லைஸ்தானக்‌ கல்வெட்டு கூறுகிறது. 
எனவே சோழர்‌ அரசு தோன்றிய பின்னர்‌ முதலாம்‌ ஆதித்தன்‌ காலத்தில்‌ தான்‌ 
தொண்டை மண்டலம்‌ சோழர்‌ ஆட்சிக்குப்பட்டிருந்தது எனலாம்‌. இவனையடுத்து 
ஆட்சிசெய்த முதலாம்‌ பராந்தகன்‌ தொண்டை மண்டலத்தையடுத்துள்ள நெல்லூர்‌ 
பகுதியினை ஆட்சி செய்த சிற்றரசர்கள்‌ பாணர்கள்‌, வைதும்பர்களின்‌ பகுதிகளை 
கைப்பற்றினான்‌. இவர்கள்‌ இராட்டிரகூட மன்னன்‌ மூன்றாம்‌ கிருஷ்ணனிடம்‌ 
முறையிட மூன்றாம்‌ கிருஷ்ணன்‌ சோழ அரசு மீது போர்‌ தொடுத்தான்‌. தக்கோலம்‌ 


என்ற இடத்தில்‌ நடைபெற்ற போரில்‌ முதலாம்‌ பராந்தகனின்‌ மகன்‌ இராஜாதித்தன்‌ 
அப்போரில்‌ இறந்தான்‌. அதன்‌ பின்னர்‌ 25-ஆண்டுகள்‌ தொண்டை மண்டலம்‌ 
இராட்டிரகூட மன்னன்‌ மூன்றாம்‌ கிருஷ்ணனின்‌ ஆட்சிக்குட்பட்டிருந்தது. முதலாம்‌ 
இராசராசன்‌ காலத்தில்‌ தான்‌ முழுவதுமாக தொண்டை மண்டலம்‌ சோழப்‌ பேரரசின்‌ 
கிழ்‌ வந்தது. இத்தொண்டை மண்டலத்தை வெற்றி கொண்ட இவ்வெற்றியினை 
குறிக்கும்‌ வகையில்‌ பின்னர்‌ இம்மண்டலத்திற்கு ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்‌ 
என்று பெயர்‌ இடப்பட்டது. 
முதலாம்‌ இராசாதிராசன்‌ (கி.பி. 1018-1054) 

முதலாம்‌ இராசேந்திரனின்‌ மூத்த மகனான முதலாம்‌ இராசாதிராசனின்‌ 32- 
ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டு (கி.பி.-1050) அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
நரசிம்மசாமி சன்னதி உட்புற வலதுச்‌ சுவரில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. அருமொழிதேவ 
வளநாட்டு கொழவைமங்கலத்து ஊர்த்தலைவன்‌ அய்யன்‌ செட்டியார்‌ மகள்‌ 
இராஜமாணிக்கத்தார்‌ எனும்‌ ஜெயங்கொண்ட சோழ வீர நுளம்பமகாதேவியார்‌ 
என்பவள்‌ திருவத்தியூர்‌ ஆழ்வாருக்கு காது ஆபரணம்‌ ஒன்றும, விளக்கெரிக்க 
ஆடுகளும்‌ தானமளித்துள்ளச்‌ செய்தியைக்‌ கூறுகிறது. 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ (கி.பி. 1070-1120) 

முதலாம்‌ குலோத்துங்கனின்‌ 3-ஆம்‌ ஆட்சியாண்டு தொடங்கி 45-ஆம்‌ 
ஆட்சியாண்டு வரையிலான 7 கல்வெட்டுகள்‌ இக்கோயிலில்‌ காணப்படுகின்றன. 
இம்மன்னனின்‌ 3-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ இரண்டும்‌, 36, 43 மற்றும்‌ 
45-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ தலா ஒன்றும்‌, ஆட்சியாண்டுக்‌ குறிப்பிடாத 
கல்வெட்டுகள்‌ இரண்டும்‌ உள்ளன. இம்மன்னனின்‌ 45-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ சோழ 
மண்டலத்து விருதராஜபயங்கர வளநாட்டு மண்ணிநாட்டு வங்க முழையூர்‌ உடையான்‌ 
மும்முடிச்‌ சோழன்‌ எனும்‌ அனுக்கப்பல்லவரையன்‌ என்பவன்‌ காலைச்‌ சந்தி 
வழிபாட்டிற்கு தானமளித்துள்ளான்‌. கோயில்‌ மடைப்பள்ளி, மண்டபம்‌, திருச்சுற்று 
மதில்‌ ஆகியவற்றை முதலாம்‌ குலோத்துங்கனின்‌ படைத்தலைவன்‌ “நரலோகவீரன்‌” 
ஏற்படுத்தியுள்ளான்‌. 
விக்கிரம சோழன்‌ (கி.பி. 1118-1185) 

இம்மன்னனின்‌ எட்டு கல்வெட்டுகள்‌ இக்கோயிலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
இவனின்‌ 8-ஆம்‌ ஆட்சியாண்டுத்‌ தொடங்கி 17-ஆம்‌ ஆட்சியாண்டு வரையிலான 
கல்வெட்டுகள்‌ உள்ளன. விக்கிரம சோழனின்‌ 8-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ (கி.பி. 1126) 
திருவிந்தளூர்‌ நாட்டு தென்‌ கஞ்சாறு என்னும்‌ ஊரைச்‌ சார்ந்த கஞ்சரம்‌ வசிஷ்டன்‌ 
குமாரசுவாமி என்பவன்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ ஸ்ரீரங்கசாயி 
எனும்‌ விக்கிரம சோழ விண்ணகர்‌ பெருமாள்‌ இறைவனுக்கு நீராட்டுதலுக்காக 
வேண்டி 197% கழஞ்சு பொன்‌ அளித்து பாத்திரம்‌ செய்தளித்திட 
தானமளித்துள்ளான்‌. 

பொய்கை ஆழ்வார்‌ மற்றும்‌ பூதத்தாழ்வார்‌ ஆகிய இரு வைணவ பெரியார்கள்‌ 
பிறந்தது கேட்டை நாளாகும்‌. வருடத்தில்‌ வரும்‌ 13 கேட்டை நாளுக்கும்‌ வமிபாடு 


ற்‌ 


நடத்திட 750 கலம்‌ நெல்‌ தானமளித்து அந்நெல்லிலிருந்து வரும்‌ வட்டியைக்‌ 
கொண்டு இவ்வழிபாடு நடத்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்தானத்தை 
சோழ மண்டலத்து விருதராஜ பயங்கர வளநாட்டு மண்ணிநாட்டு வங்க முழையூர்‌ 
என்ற ஊரைச்‌ சேர்ந்த வேங்கடன்‌ ஆதித்ததேவன்‌ எனும்‌ வங்கத்தரையன்‌ என்பவன்‌ 
அளித்துள்ளான்‌. இம்மன்னன்‌ தன்னுடைய பெயரில்‌ எழுப்பியுள்ள விக்கிரமச்‌ சோழ 
விண்ணகர்‌ ஆழ்வார்‌ சன்னதியில்‌ தனது 11-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ விக்கிரம சோழ 
விண்ணகர்‌ ஆழ்வார்‌ திருவுருவினை எழுந்தருளிவந்துள்ளான்‌. மேலும்‌ 
இவ்விறைவன்‌ வழிபாட்டிற்காக வேண்டி காலியூர்‌ கோட்டம்‌, காலியூர்‌ நாட்டிலிருந்த 
வில்வலம்‌ என்னும்‌ ஊரின்‌ பெயரை தனது பெயரால்‌ அகளங்கநல்லூர்‌ என்று பெயர்‌ 
மாற்றம்‌ செய்து தானமளித்துள்ளான்‌. 
இரண்டாம்‌ இராசராசன்‌ (கி.பி. 1146-1168) 

இரண்டாம்‌ இராசராசனின்‌ 3-ஆம்‌ ஆட்சியாண்டு முதல்‌ 27-ஆம்‌ ஆட்சியாண்டு 
வரையிலான 7 கல்வெட்டுகள்‌ மலைப்பகுதி சுற்றுச்‌ சுவர்களில்‌ காணப்படுகின்றன. 
இக்கல்வெட்டுகளில்‌ இம்மன்னனின்‌ 22-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ கூத்தனூரைச்‌ சேர்ந்த 
சேட்டலூர்‌ பொம்மன்‌ என்பவரின்‌ மகள்‌ பேரருளாளன்‌ கொற்றி என்பவள்‌ 
தன்னுடைய ஆபரணங்களை விற்று 100 குழிநலத்தினை வாங்கி, தன்னுடைய 
வாழ்நாள்‌ மறைவிற்கு பின்னர்‌ அந்நிலத்தினை அருளாளப்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு 
வழங்கிட வழிவகைச்‌ செய்துள்ளான்‌. 


இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ (கி.பி. 1183-1178) 

இம்மன்னனின்‌ கல்வெட்டு ஒன்று மட்டுமே இரண்டாம்‌ திருச்சுற்று வடபுறச்‌ 
சுவரில்‌ காணப்படுகிறது. இக்கல்வெட்டு இம்மன்னனின்‌ 14-ஆம்‌ (கி.பி. 1177) 
ஆட்சியாண்டைச்‌ சார்ந்தது . இக்கல்வெட்டில்‌ கங்கமண்டலத்து மகாமண்டலிகன்‌ 
சோழ மாராசன்‌ கட்டி நுளம்பன்‌ புசபலவீரன்‌ அகோமல்லரசன்‌ திருநந்தவனம்‌ 
அமைக்க நிலம்‌ வாங்கித்‌ தானமளித்துள்ளச்‌ செய்தியைக்‌ கூறுகிறது. 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ (கி.பி. 1178-1218) 

மூன்றாம்‌ குலோத்துங்கனின்‌ 11-ஆம்‌ ஆட்சியாண்டு முதல்‌ 37-ஆம்‌ 
ஆட்சியாண்டு வரையிலான 22 கல்வெட்டுகள்‌ உள்ளன. இம்மன்னனின்‌ அரசியல்‌ 
அதிகாரிகள்‌, இவனது அரசின்‌ கீழிருந்த சிற்றரசர்கள்‌ இக்கோயிலுக்கு 
தானமளித்துள்ளதைப்‌ பெரும்பாலானக்‌ கல்வெட்டுகள்‌ தெரிவிக்கின்றன. மூன்றாம்‌ 
குலோத்துங்கனின்‌ 35-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ (கி.பி. 1134) அருளாளப்‌ பெருமாள்‌ 
கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்றில்‌ அமைந்துள்ள ஆனந்தாழ்வார்‌ சன்னிதியை 
கங்கநாட்டை ஆட்சிசெய்த சிற்றரசன்‌ சீயகங்கன்‌ என்பவன்‌ கட்டியச்‌ செய்தியை 
தருகிறது. இவனை கங்க குலத்தினன்‌ என்றும்‌, குவளாலபுர பரமேஸ்வரன்‌ என்றும்‌ 
(குவளாலபுரம்‌ என்பது தற்போதைய “கோலார்‌: பகுதியாகும்‌) கல்வெட்டு 
கூறுகின்றது. தன்‌ நாட்டிலிருந்த பவணந்தி முனிவரைக்‌ கொண்டு “நன்னூல்‌: என்ற 
இலக்கண நூல்‌ இயற்றுவித்தவன்‌ இவனே. இவனை அந்நூற்பாயிரம்‌ “அருங்கலை 


விநோதன்‌ அமராபரணன்‌: என்று பாராட்டுவது குறிப்பிடத்தக்கது. இவனது பெயரில்‌ 
“ அமராபரணம்‌” சந்தி என்று ஏற்படுத்தியுள்ளதையும்‌ இங்குள்ள கல்வெட்டொன்று 
தெரிவிக்கிறது. 


மூன்றாம்‌ இராசராசன்‌ (கி.பி. 1216-1256) 

இம்மன்னனின்‌ கல்வெட்டுகள்‌ இக்கோயிலில்‌ அதிகம்‌ காணப்படுகின்றன. 
அதாவது 84 கல்வெட்டுகள்‌ இடம்பெற்றுள்ளன. இம்மன்னனின்‌ காலத்தில்‌ 
தொண்டைமண்டலப்பகுதி காடவராயர்‌, தெலுங்குச்‌ சோழர்‌, சம்புவராயர்‌, 
வாணகோவராயர்‌ ஆகிய சிற்றரசுகள்‌ சோழர்‌ ஆட்சியின்‌ கீழ்கட்டுப்பட்டு வரி 
செலுத்திவந்துள்ளனர்‌. ஏனெனில்‌ இவர்களின்‌ கல்வெட்டுகள்‌ சோழ மன்னன்‌ 
இராசராசனது பெயரையும்‌ ஆட்சியாஸ்டையும்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 


கீழைக்‌ கங்கர்‌ 

கீழைக்‌ கங்க மன்னன்‌ தனது 19-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ (கி.பி. 1230) இவனின்‌ 
தேவியான சோமலாதேவி மகாதேவி என்பவள்‌ உடையகாமம்‌ என்ற ஊரினை 
அருளாளப்‌ பெருமாள்‌ வழிபாட்டிற்கு கொடையாக அளித்துள்ளாள்‌. கலிங்க 
மன்னன்‌ அணியங்க பீமதேவராகுதன்‌ விளக்கெரிக்க மாடுகள்‌ 
தானமளித்துள்ளான்‌. 


போசளர்கள்‌ 

போசள மன்னன்‌ விஷ்ணுவர்த்தன வீர நரசிம்மனின்‌ அமைச்சர்‌ அம்மண 
தண்டநாயக்கர்‌, படைத்தளபதி மல்ல தண்டநாயக்கர்‌ மகன்‌ தண்டின கோப 
ஜெகதொப்பகண்ட கொப்பய தண்டநாயக்கன்‌, வீர சோமேஸ்வர தேவராசாவின்‌ 
அமைச்சர்‌ போலாழ்வி தண்டநாயக்கன்‌, போசளமன்னனின்‌ படைத்தளபதி 
தண்டினகோப மாதய்ய தண்டநாயக்கர்‌, படைத்தளபதி தண்டின கோபனின்‌ 
சகோதரர்களான மல்ல மாதவ்யதண்ட நாயக்கன்‌, கேசவ நாயக்கன்‌, கொப்பய 
தண்ட நாயக்கர்‌ ஆகியோர்‌ இக்கோயிலுக்குத்‌ தானமளித்துள்ளனர்‌. போசள 
மன்னன்‌ இரண்டாம்‌ சோமேஸ்வரனின்‌ பட்டத்து அரசி தேவிகா என்பவள்‌ 
சாளுக்கிய வம்சத்தைச்‌ சார்ந்தவள்‌ என்று இம்மன்னனின்‌ கல்வெட்டு ஒன்று 
பகர்கிறது. 


ஒதலுங்குச்‌ சோழர்‌ 

மூன்றாம்‌ இராசராசனின்‌ 5-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ நெல்லூரை 
தலைமையிடமாகக்‌ கொண்டு ஆட்சி செய்த தெலுங்குச்‌ சோழ சிற்றரசன்‌ 
மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ எனும்‌ எறசித்தரசன்‌ என்பவனின்‌ அமைச்சர்‌ 
வயிரப்பநாயக்கன்‌ என்பவன்‌ தனது தாயார்‌ காமசானியார்‌ உடல்‌ நலம்‌ பெற வேண்டி 
200 குழிநிலத்தினை திருநந்தவனமாக செய்வதற்கு தானமளித்துள்ளான்‌. 
கண்டகோபாலருக்கு இருந்த தேவியருள்‌ ஒருவர்‌ கேத்தமல தேவியார்‌ என்பதை 
கல்வெட்டு எண்‌-51 தெரிவிக்கிறது. 


மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்திதேவன்‌ எனும்‌ 
கண்ட கோபாலன்‌ அளித்த தானங்கள்‌ பற்றி கூறும்‌ கல்வெட்டுகள்‌ மட்டும்‌ 30 


எண்ணிக்கைகள்‌ உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. இவனின்‌ படைத்தளபதி 
காமிநாயக்கன்‌, தியாகசமுத்திர பட்டயார்‌, நுளப்பியாற்றுமான்‌ நாராயண நம்பி 
தாமோதரன்‌ ஆகியோரும்‌ அருளாளப்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு 
கொடையளித்துள்ளனர்‌. அல்லுந்திக்க மகாராஜ கண்ட கோபாலனின்‌ 2,35,6,7 
ஆகிய ஆட்சியாண்டுகளைச்‌ சார்ந்த எட்டு கல்வெட்டுகள்‌ இக்கோயிலில்‌ 
இடம்பெற்றுள்ளன. 

‘Kanchipuram through the ages” ஆசிரியர்‌ சி.ஆர்‌. சீனிவாசன்‌ அவர்கள்‌ 
விசைய கண்டகோபாலன்‌, வீர கண்ட கோபாலன்‌, ஆகிய இருவரும்‌ தெலுங்கு 
பல்லவர்‌ என்று குறிப்பிட்டுள்ளார்‌. ஏனைய வரலாற்று ஆசிரியர்கள்‌ தெலுங்குச்‌ 
சோழர்‌ என்றே குறிப்பிட்டுள்ளனர்‌. விசைய கண்ட கோபாலனின்‌ காலம்‌ கி.பி. 1250- 
1291 ஆகும்‌. இம்மன்னனின்‌ கல்வெட்டுகள்‌, 20 கல்வெட்டுகள்‌ உள்ளன. 
பிற்காலப்‌ பல்லவர்‌ 

பிற்காலப்‌ பல்லவர்களின்‌ குறிப்பிடத்தக்கவன்‌ இரண்டாம்‌ 
கோப்பெருஞ்சிங்கன்‌ ஆவான்‌. அவனின்‌ கல்வெட்டுகள்‌ 6 எண்ணிக்கைகள்‌ 
இடம்பெற்றுள்ளன. நெல்லூர்‌ நாட்டு மண்டகத்‌ தளியைச்‌ சேர்ந்த சந்திரசெட்டி 
விளக்கெரிக்க 44 மாடுகள்‌ தானமளித்துள்ளார்‌. மலைமண்டலத்து அரசியல்‌ 
அதிகாரியான நாராயணன்‌ சங்கரன்‌ என்பவன்‌ தானமளித்துள்ளான்‌. 
அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ கோபுரத்தினை சீர்‌ செய்ய வேண்டி சோமங்கலம்‌ 
கிராமத்தின்‌ “அரிப்பாடிகாவல்‌: வரி தவிர அனைத்து வரிகளையும்‌ கடகன்‌ எனும்‌ 
நீலகங்கரையன்‌ வழங்கிட கோப்பெருஞ்சிங்கனின்‌ 15-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ ஏற்பாடு 
செய்துள்ளான்‌. நெல்லூர்‌ அன்னல தேவனின்‌ மைத்துணி செவ்வக்கன்‌ என்பவள்‌ 
15 நெல்லூர்‌ மாடை அளித்து விளக்கெரிக்க ஏற்பாடு செய்துள்ளாள்‌. 
பிற்காலப்‌ பாண்டியர்‌ 

சோழப்பேரரசுக்கு பின்னர்‌ ஏற்பட்ட பிற்காலப்‌ பாண்டியரில்‌ வீரபாண்டியன்‌, 
சுந்தர பாண்டியன்‌ ஆகியோரது கல்வெட்டுகள்‌ காணப்படுகின்றன. 


தொண்டைமண்டலப்பகுதி பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌, இப்பகுதியில்‌ இருந்த 
சிற்றரசுகளான பிற்காலப்பல்லவர்‌, சம்புவராயர்‌, காடவராயர்‌, வாணகோவராயர்‌, 
தெலுங்குச்‌ சோழர்‌ ஆகியோரின்‌ கட்டுப்பாட்டிலே இருந்துள்ளது. பிற்காலச்‌ சோழர்‌ 
காலக்‌ கல்வெட்டுகளில்‌ அச்சிற்றரசர்கள்‌ அளித்துள்ள கொடைகள்‌ பற்றிய 
கல்வெட்டுகளே இதற்குச்சான்றாகும்‌. 

இந்நூல்‌ குறுகிய காலத்தில்‌ சிறப்புற வெளிவரக்‌ காரணமாயிருந்த இத்துறை 
முதன்மைச்‌ செயலாளர்‌ மற்றும்‌ ஆணையர்‌ அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த 
நன்றிகள்‌. கல்வெட்டுக்‌ குறிப்புரைகளை நெறிபடுத்திய இத்துறை மேனாள்‌ 
கல்வெட்டாய்வாளர்‌ திரு. சீ. இராமச்சந்திரன்‌ அவர்களுக்கு நன்றி. 


இரா. சிவானந்தம்‌ 
கி. சு. சம்பத்‌ 


த.நரா.அரசு தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


தொடர்‌ எண்‌ : 1 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 32 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 1050 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 519/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ன 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ _இதி ! 


முதலாம்‌ இராசாதிராசன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ நரசிம்மசுவாமி சன்னிதி உட்புற வலதுபுறச்‌ சுவர்‌. 
கல்வெட்டுச்‌ சேதமடைந்துள்ளது. அருமொழிதேவ வளநாட்டு, அளநாட்டு கொழவாய்‌ 


மங்கலத்து ஊர்த்தலைவன்‌ ஐய்யந்‌ செட்டியார்‌ மகள்‌ செட்டி ராஜமாணிக்கத்தார்‌ 
எனும்‌ நுளம்பமாதேவியார்‌ என்பவள்‌ திருவத்தியூர்‌ ஆழ்வாருக்கு விளக்கெரிக்க 96 
ஆடுகள்‌ தானமளித்துள்ளாள்‌. மேலும்‌ இறைவனுக்கு காதணி (திருவாளி) 
தானமளித்துள்ளாள்‌. இவளது முழுப்பெயர்‌ ஜெயங்கொண்ட சோழவீர 
நுளம்பமாதேவியாராந செட்டி ராஜமாணிக்கத்தார்‌ என்பதாகும்‌. இவள்‌, 
நிலங்குடிதாங்கியாரான ஜயங்கொண்ட சோழ வீரநுளம்பரின்‌ மனைவியாவாள்‌. 


1. ஹுஹிஞஸ்ரீ[॥*] திங்களேர்‌ தருதன்றொங்கல்‌ வெண்குடைக்கீழ்‌ நிலமகள்‌ 


னிலவ மலர்மகள்‌ புணர்வ . . . 


2. லோச்சிக்‌ கருங்கலி கடிவ தன்‌ சிறியதாதையும்‌ திருத்தமையனையுங்‌ 


குறிகொள்‌ தன்‌ இளங்கோக்களையும்‌ நெறியு 


. தன்றிருப்புதல்வர்‌ தம்மையும்‌ துன்றெழில்‌ வானவன்‌ வில்லவன்‌ மீனவன்‌ 


கங்கன்‌ இலங்கையற்‌ கிறைவன்‌ 
. ற பல்லவன்‌ கன்ன குச்சியர்‌ காவலனென பொன்னணி சுடர்மணி 
மகுடஞ்‌ சூட்டி படர்புகழாங்கவர்க்கவர்‌ நாடருளி பாங்கு 


5... முதவஷ.. . . . தெரியல்‌ விக்கிரமநாரணன்‌ . . . . ஸ்டிபடுத்தருளி 
. ளை 

ச்‌ மல்‌ அல கற்கள்‌ தெந்நவர்‌ மூவருள்‌ மாநாபரணந்‌ பொந்முடிப்பெருமநி 
பசுஷலைப்பொருகளத்தரிவ வாரளவியகழல்‌ 

கர வக்‌ ஒத அடங்‌ கதக்களிறாலுதைப்பித்தருளி அஷமில்‌ பெரும்புகழ்‌ 
சுரைபாண்டியந்‌ கொற்ற வெண்குடையும்‌ கற்றைவெ 

க்க சக கதலக்‌ ச்‌ அபி. விழ தலைவிரித்தடிதளஷொட தொல்லைமல்‌ 
முல்லையூர்‌ துரத்தி ஒல்கலில்‌ வேணாட்ட 

டிம்‌ ஒழி அப்பதான்‌ ழ்ன்ல் த்‌ வில்லவந்‌ குடர்மடிக்‌ கொண்டு தந்நாடு விட்டொடி 
காடு புக்கொடிளிப்ப வஞ்சியம்‌ புதுமலர்‌ 

1. மலைதொங்கெளு சலிலீ வேலைகெழு காகளூர்‌ ச சாலை 


18. 


14, 


16. 


17. 


18. 


கலமறுப்பித்தா[ஹ]வமல்லநு மஞ்சக்கேவுதந்றாங்கரும்‌ படையாலாங்கவந்‌ 
சேநையுள்‌ கண்டப்ப . . 


நும்‌ கங்காதரநும்‌ வண்டமர்‌ களிறொமடிய திண்டிறல்விரிதர விக்கியும்‌ 


விசயாதித்தநும்‌ கருமுரட்சாங்கமை[ய*]நும்‌ சமரருவத்துடை விரிசுடர்பொ 

யங்கரிபுரவியொடும்‌ பிடித்து தநாடையிற்‌ ஜயங்கொண்டு தஸார்‌ 
கொள்ளிப்பாக்கையுள்ளரி மடுத்து ஒருதநித்தண்டாற்‌ பொருகடல்லி[ல*] 
ங்கை 


யர்கோமாந்‌ விக்கிரமவாஹ-விந்‌ மகுடமும்‌ . . நக்குடைஸ தெந்றமி . . 


. ௨ முழுவதுமிழவ ஏழ்கடல்லீழமும்‌ புக்கிலங்கேசநாகிய விக்கிரமபாண்டியந்‌ 
பருமணிமு[டி*]யும்‌ காண்டருதஷதாகிய . . . . . . .. 


௨ ல்லீழம்‌ சீரி[தெந]றெண்ணி உளங்கொள்‌ நாடு தன்னுறவொடும்‌ புகுவ 


விளங்குமுடி கவிஷ விரசலாமேகந்‌ போர்க்களத்தஞ்சி தந்‌ கார்‌ . . நிழவ 
கவ்வையிற்றோடி 

காதலியொடு ஷறாவ்வையை பிடித்து தாயை மூக்கரிய ஆங்க[வ*]மாந 
நீங்குவதற்காக மிட்டும்‌ வவ வாட்டொழிலிழிவ வெங்களத்துலவஷ 
சிங்கள 

தீதரசந்‌ பொந்நணிமுடியும்‌ கன்னரன்வழி வவரை கொளி[ழ*]த்தரைசந[£*]கிய 
ஸ்ரீவல்லபமதநராஜந்‌ மெல்லொளித்தடமுடி வடபுலத்திருகாலா 


வதும்‌ பொருபடை நடாத்திக்கண்டர்‌ திநகரநாரணந்‌ கணவதி வண்ட 


19. . . . யல்‌ மதுசூதந . . . வரைசரை முநைவயிற்த்‌ துரத்தி வம்பமந்தருபொழில்‌ 


கம்பிலிநகருள்‌ சளுக்கியர்‌ மாளிகை தகர்ப்பித்‌ . . . கமில்தந்‌ . . 
20. . . . . களிற்றுச்‌ சக்கரவத்தி விக்கிரமநாரணநறந்‌ படைஞரை ஏவி 
முந்பமர்‌ ஆஹவமல்லர்‌ அஞ்சி 


1 நா த த த த்‌ 

29. பெரும்புகழ்‌[க்‌*] கோவிராஜகேசரிபநராந உடையார்‌*] ஸ்ீமாஜாயமிறாஜ 
செவர்க்கு யாண்டு [௩]௰௨ ஆவது திருவத்தியூர்‌ ஆழ்வார்க்கு வளவநங்‌ 

30. . . டியார்‌ நிலங்குடிதாங்கியாராந ஜயங்கொண்டசோழவீர நுளம்பர்க்கு புக்க 
அருமொழிதேவ வளநாட்டு அளநாட்டு கொழவாய்மங்கலத்துக்‌ கொழ 

91. வாய்மங்கலங்கிழார்‌ ஐய்யந்செட்டியார்‌ மகளார்‌ த்க்‌ 
நுளம்ப மாதேவியார்‌ தங்களாச்சி வேளாநாரால்‌ மு . ச்ச. . வச 

32. தி . . விளக்கு ஒற்நிக்கு வைத்த ஆடு கன்‌ கார்த்திகைக்‌ 
காத்திகைய்க்கு வைய்த்த ஆடு அஞ்சும்‌ ஆக ஆடு தொண்ணூற்று 
அஞ்சும்‌ இவை 


தத த்‌ ற்றில்‌ திருவத்தியூர்‌ இருக்குமந்றாடி பெரியாந்‌ புகழியாந பஞ்சவந்‌ 
மாதேவிக்கோந்‌ கொண்ட ஆடு நாற்பத்தேழ்‌ அரைக்கு அட்டக்கடவ - 
நெய்‌ 

94. . . . த்திகைக்‌ காத்திகைய்க்கு நெய்‌ இருநாழி உரியும்‌ ஊறில்‌ காத்தநாந 
புவலோக மாணிக்ககோந்‌ கொண்ட ஆடு நா[ற்பத்தேழரை . .] அட்டக்க 

35. , , . க்கும்‌ காத்திகைக்‌ காத்திகைய்‌ நெய்‌ இருநாழி உரியும்‌ ஆக நித்த 


நெய்‌ உழக்கும்‌ காத்திகைய்‌ கார்த்திகைய்க்கு நெய்‌ அஞ்ஞா . . . . . 
முட்டாமே [செலு 


86, . , , வ்விருவோம்‌ இப்படி முட்டாமேய்‌ அட்டுவிப்பதாநோம்‌ 
திருவத்தியூரர்‌[ழ்‌*]வார்‌ தெவர்‌ கநியளோம்‌ யாண்டு [௩]௰௨ டாவது 
ஜெயங்கொண்‌ 

37. டசோழவீர நுளம்ப மாதேவியாராந செட்டி ராஜமாணிக்கத்தார்‌ ஆழ்வார்க்குச்‌ 
சாத்த இட்ட திருவாளி *. . . . ளி சொற்பட்‌ 

99. ந...ல்ல ௮.. . க்காளும்‌ இதில்‌ முத்து ஒற்றி நிறை கழஞ்சே 


ஏழுமஞ்சாடியும்‌ குன்றியும்‌ ௮ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :2 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 1 ந 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1073 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 403/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 2 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 2 2 
அரசன்‌ முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயிலுள்ள பாறையில்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை திருவத்தியூர்‌ ஆழ்வார்‌ தினசரி வழிபாட்டுத்‌ தேவைகளுக்காக வேண்டி தேவதானமாக 

நிலம்‌ வழங்கப்பட்டுள்ளது. 

கல்வெட்டு : 


1. யாண்டு ௩ ஆவது ஈசு னால்‌ திருஅத்தியூராழ்வாற்கு வேண்டும்‌ நிவந்தங்களுக்கு 


இறுப்பதாக சக்கரவத்திகள்‌ சி குலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு ௩ 


ஆவது திருவாய்மொழிந்தருளி தேவதானமாக இட்டுக்‌ களப்பாளராயரும்‌ 


மழவராயரும்‌ சித்தராயரும்‌ வயனாட்டரையரும்‌ புரவுவரி ஸ்ரீகரணநாயகம்‌ 
செம்மாம்பாக்கிழ- 


டானும்‌ இறையங்குடி கிழவனும்‌ கடலூர்‌ கிழவனும்‌ இரையூருடையானு[ம்‌*] 


முகவெட்டி பனையூருடையானும்‌ புஞ்சிற்றூருடையானு முகையூர்‌ 
கிழவனும்‌ எழுத்திட்‌ 


 டுவந்த உள்வரிப்‌ பொத்தகத்தில்‌ கோத்து ஊர்முதலில்‌ பாட்டெறிந்தபடிக்கு 


உள்வரி சிறுகச்சி[ப்‌]பேடு . சத்திமங்கலம்‌ உட்பட அளவின்படி நீங்கல்‌ 
நீக்கி இருபூவி 


௨ளை ௫” ரம டி வத ஒரு பூவிளை ௫” ஈர௰௨௫௪ வவத ஆக நீர்‌ ௫ 


உ௱உரு ௩௪4 னால்‌ வரிசை கொண்ட ௫” ௨ஊரும௰௨ இ௪ சன னால்‌ வே[லி] 


கக்கு ஐ ௩.௱ ஆக நகரு 


6. [ஞ௫௱அமஊகூசு புன்செய்‌ ௫ .. மக இகத ௩ னால்‌ வேலி 
க க்குபு ௩௨௱ ஆக ௩௱௰க௱கூசு ஆக புன்செய்‌ உட்பட ௫”௩௱௪௰௰வ 
கூ னால்‌ வரிசைப்படி 

7.  ௩௭எகு௱கஈசசம ௩ ஆவது முதல்‌ தேவதானமாக இட்டமைக்கு இவை 
வரிப்பொத்தகநாயகம்‌ சிறுமாங்காடு கிழானெழுத்து இவை புரவுவரி 
ஸ்ரீகரணநாய 

8. கம்‌ வாணியனெ[ழு*]த்து இவை புரவுவரி ஸ்ரீகரணத்து முகவெட்டி 
ஐயண்டம்பாக்கிழா னெழுத்து இவை புரவுவரி ஸ்ரீகரணத்து முகவெட்டி 
அளகுழானெழுத்து இவை 

9. புரவுவரி ஸ்ரீகரணத்து முகவெட்டி அழிசுபாக்கமுடையானெழுத்து[॥*] 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 3 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ட 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1073 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 522/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 9 
அரசன்‌ : உடையார்‌ ஸ்ரீராஜேந்திர தேவர்‌ 


(முதலாம்‌ குலோத்துங்கன்‌) 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ நரசிம்மசுவாமி சன்னிதி கோபுர இடதுபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : திரைமூர்‌ நாட்டைச்‌ சார்ந்த ஊர்த்தலைவர்‌ இக்கோயில்‌ திருநந்தவனத்தில்‌ 
திருமாம்பழமுடையான்‌ எனும்‌ பெயரில்‌ எடுப்பித்த திருமண்டபத்தில்‌ இறைவன்‌ 
எழுந்தருளும்போது வழிபாட்டிற்காக அறுபது காசுகள்‌ திருவத்தியூர்‌ பண்டாரத்தில்‌ 
கொடுத்துள்ளார்‌. சபையார்‌ அறுபது காசுகள்‌ பெற்றுக்கொண்டு நிலம்‌ ஒன்றினைத்‌ 
திருவத்தியூர்‌ இறைவன்‌ வழிபாட்டுக்காக விற்றுக்‌ கொடுத்துள்ளனர்‌. 
கல்வெட்டு : 
1. [ஹஸஹிஸ்ரீ[॥*] திருமன்னிவிளங்குமிருகுவிடனையதன்‌ தோளும்‌ வாளும்‌ 
துணையெனக்கேழலர்‌ 
2. வஞ்சனை கடந்து வயிராகத்துக்‌ குஞ்சரக்குழாம்பல வாரி யெஞ்சலில்‌ 
சக்கரக்கோட்டத்து தாராவரச[ன்‌*]னத்திக்கு 
9. நிகழத்‌ திறைகொண்டருளி அருக்கனுதையத்தாசையிலிருக்கும்‌ கமலமனைய 
நிலமகள்‌ தன்னை முந்நீர்‌ குளித்தவந்‌ 
4. நாள்‌ திருமால்லாதி எடுத்தன்ன யாதுஞ்சலியா வகைகிநிடுத்‌ துதன்‌ 
குடைநிழலில்‌ இன்புறவிருத்தி திகிரியும்‌ புலியு 
5. நீதிசைதோறும்‌ நடாத்தி புகழுந்‌ தருமமும்‌ புவிதொறும்‌ நிறுத்தி வீரமும்‌ 
தியாகமும்‌ மானமுங்‌ கருணையும்‌ உரிமைச்‌ சுற்றமாகப்‌ பிரியாத்த 


6. 


10. 


11. 


18. 


14. 


16. 


17. 


18. 


19. 


20. 


ல நிகழ்‌ சயமும்‌ தாநும்‌ வீற்றிருந்து குலமணிமகுடமுறையிற்‌ சூடிதந்கழல்‌ 
தராதிபர்‌ சூட செங்கோல்‌ நாவலம்புவிதொறும்‌ நடாத்‌ 


. தி கோவிராஜகேசரிபந்மராந உடை [யார்‌ ஸ்ரீரி]ஜேக,_ சோழ[தேவரிர்க்கு யாண்டு 


மூன்றாவது ஜயங்கொண்டசோழமண்டலத்து 


. எமிற்கோட்டத்து எ[யில்‌] நாட்டு திருவத்தி . . . . . . . சோழமண்டலத்து 
தக்கா வளநாட்டுத்‌ திரைமூர்‌ நாட்டு ந 
டார்‌ கிழார்‌ ராஜராஜ . . ௨௨௨௨ வேளார்‌ செமிதத்‌ திருநன்தவனம்‌ 


திருமாம்பழம்‌ உடையாநு[ழ்‌]க்‌ 
குங்குடிகள்‌ மூவர்க்குக்‌ கோற்றுக்குப்புடவை . . . ௨. 5 [ஆழ்வார்‌ 
திருநாட்களில்‌ திருவிழாவெழுகருளி இத்திருநகவனத்தில்‌ இவர்‌ எடு 
ப்பித்த திருமண்டபம்‌ திருமாம்பழமுடையாநில்‌ எழுகருளி இருவ 
சிறுசோற்றமுது செய்தருளுகைக்கும்‌ வேண்டும்‌ நிமவங்களுக்கும்‌ 


. பூமிகொள்ள இவர்‌ திருவத்தியூராழ்‌[வார்‌] பண்டாரத்தி]ல்‌ ஒடுக்கிவைத்த 


காசு அறுபது இக்காசு அறுபதும்‌ காலியூர்க்கோட்டத்து காலி 

யூர்‌ நாட்டு எ, ஹதெயம்‌ தெனந . . . ப்பாக்கத்து பெருங்குறி ஸலையோங்‌ 
கொண்டு நாங்கள்‌ விற்று [குடு*]கிற நில 

மாவது எங்களூர்‌ தெந்கழநியில்‌ நாலாங்கண்ணாற்று நாங்கள்‌ விற்றுகுடுக்கிற 
பூமிக்கு கீழ்பாற்கெல்லை மிருகத்தலத்து இளை 


. ய அருளாளக்கிரமவித்தந்‌ . . . - எந்நுஞ்செறுவுக்கு கிழக்கடைய பாதிக்கும்‌ 


தூதகரி கோளரிக்கிரமவித்தந்‌ தாமந்செறுவு 

க்குப்‌ புண்டரவர்த்தநத்து . . . ல கூத்தந்‌ . . . ; செறுவுக்கும்‌ 
சடைப்பள்ளத்‌ துக்கு மேற்கும்‌ தெந்பாற்கெல்லை குடிமாத்து 

ச்சிறுநாவற்கிரமவித்தந்‌ . . . . எந்நுஞ்செறுவுக்கும்‌ தூதகரி அநவநாராயணக்‌ 
கிரமவித்தந்‌ காரிசுற்றி அறுமாவுக்கு வடக்கும்‌ மே 

ல்பாற்கெல்லை திருவரங்கப்பெருவதிக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை 
தூதகரிச்சொட்டை ச . . . ரிச்செறுவுக்கும்‌ தூதகரி மதுராகைகிர 

மவித்தந்‌ களரிச்செறுவுக்கும்‌ தூதகரி மூத்த திருவாய்க்குலக்கிரமவித்தந்‌ 
களரிச்செறுவுக்கு தெற்கும்‌ இந்நாந்கெல்லையுள்ளு நடுவுபட்ட தடி 

பலவிநால்‌ ஸ்ரீபாதக்கோலால்‌ குழிநாலாமிரமும்‌ எங்களூர்‌ வடகழநியில்‌ விற்கிற 
நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை தூதகரி அநவந[ா*]ராய 


21. ணக கிரமவித்தந்‌ கோட்டைகாடந்‌ ஏத ததுககு மேற்கும்‌ 
தெந்பாற்கெல்லை[அ]மபங்கால்‌ கொல்லைக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை 


புண்டவர 

ம க்க கிரமவித்தந்‌ . . . . .. கிலும்‌ தூதகரி திருவத்தியூர்‌ 
நிந்றான்‌ பளியோட்டை ஏத்தக்குண்டிலுக்கு கிழக்கும்‌ வ 

ட்ட ள்‌ க்கல்‌ கும்‌ இந்நாந்கெல்லை யுற்பட்ட தடிபலவிநால்‌ 
ஸ்ரிபாதக்கோலால்‌ குழி இரண்‌ 

24. டாயிரமும்‌ ஆக குழி ஆறாமிரத்‌ . . . . ,. ,. , லியும்‌ நாங்கள்‌ 
_ விற்றுக்குடுத்த பரிசாவது வேலி ஒந்றுக்கு விலை 

2.. . ழம்‌ இறை ஆவிடத்துக்கும்‌ காசு மிருபதா . . . . . ஆவணக்களியே 


அறக்கொண்டு இந்நிலம்‌ மூவேலியும்‌ விற்றுக்குடுத்தோ 

26. ம்‌இந்நிலத்‌ துக்கு பூப்பொந்நும்‌ பஞ்சவாரமும்‌ உள்ளிட்ட கோயிற்குடிமை 
வெட்டி முட்டை ஆள்‌ சில்லிறை சோ I 

ச ௭ ௬௮ ௪.௪.௬ 4 ச்சோற்றுக்‌ கூற்று நெல்லு எப்பேர்ப்பட்டதும்‌ நாங்களே 
ஊர்மேலே வரிவ இறுப்பொ 

28. [ம்‌] இந்நிலத்துக்கு நிர்க்கிடிவாறு நீர்பாச்சிக்கொள்ளப்பெறுவதாகவும்‌ இந்நிலம்‌ 
நாங்களே கைக்கொ 


டம்‌ மடி லக்க ற்கு அருமொழி தே . . . லால்‌ நெல்‌ நாற்பதிந்‌ கலமாக 
ஆண்டுவரை நூற்றிரு 

வடக்க அமுது செய்தருளவேண்டும்‌ நிமஷங்களு 

ப தத எள ஆணைக்க . . . . அறுத்த நிலத்தால்‌ வஷ போகம்‌ நாங்க 

தல தும்‌ ததா த ன்‌ முந்சொல்லபட்ட ஷேநாபதிகள்‌ வீரசோழ 

கடட உட எல்‌ இ குங்குடிகளுக்கு திருநஷவநப்புறமாக இறைஇழிஞ்சி 
இறையிலி 

ல்லி கலன்‌! ல்ல நமாக விற்று விலை ஆவணஞ்‌ செய்து குடுத்தோ 


25. . . . ம்பாக்கத்து . , . யோம்‌ இவர்கள்‌ பணிக்க எழுதிநேந்‌ சீயபுரமுடையாந்‌ 
அத்தியூரந்‌ ஆயகொழு . . [1*] 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :4 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 36 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1106 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 691/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 4 
அரசன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ ப்‌ அலைகள்‌ கோயில்‌, அபிஷேக மண்டபத்தின்‌ முன்‌ உள்ள 


கோபுர கிழக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : முதலாம்‌ குலோத்துங்களின்‌ மெய்க்கீர்த்தி மட்டும்‌ இடம்பெற்றுள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஷஹிஸ்ரீ[॥*] புகழ்மாது விளங்க ஜயமாது விரும்ப நிலமகள்‌ நி . . . . 
A . முடிசூடி மீனநவர்‌ நிலைகெட வில்லவ[ர்‌] குலைதர 
எனைமந்னவர்‌ இரியலுற்றிழிதரத்‌ திக்கனைத்துஷன்‌ சக்கரநடாத்தி 
வீறஹஸிஹாஹநத்து அவனிமுழுது 
2. முடையாளோடும்‌ வீற்றிருகருளிய கொவிறாஜகேமரி ......௨.௨ 


.  லோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு ௩ம௬ ஆவது சோழமண்டலத்து 
குலோத்துங்க சோழ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 5 


மாவட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 

ஹவியஸ்ீ[*] புகழ்மாது விளங்க செயமாது விரும்ப நிலமகள்‌ நிலவ 
ப புணர உரிமையிற்சிறஷ னை ப 
வில்லவர்‌ குலைதர 

. ஏனைமன்நவரி[ரி*]யலுற்றிழிதரத்‌ திக்கனைத்துஷன்‌ சக்கரநடாத்‌ 

வ்‌்ரஹிஃஹாஸகத்‌ அிமுழுதுமுடையாணைடும்‌ வீற்றிருந்தருளிய 

கோவிண்துகோறிஉம 

வநவக_வகி*கற்‌ முருலாத்துக்ககொற தகிக்க யாண்டு நாற்பத்துமூந்று 
ஜயங்கொண்ட ந்தி 


ம்‌ 


2 


ட] 
. 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 48 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1113 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 49/1893 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கல்‌.தொ. IV. 
எண்‌. 862 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 5 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபத்தின்‌ அருகிலுள்ள கோபுர நுழைவுவாயில்‌ 
இடதுபுறச்சுவர்‌. 

சோழமண்டலம்‌, குலோத்துங்க சோழ வளநாட்டு, திருநறையூர்‌ நாட்டு வண்டாழஞ்சேரியைச்‌ 
சேர்ந்த கருணாகரன்‌ எனும்‌ தொண்டைமானார்‌ என்பவரின்‌ மனைவி அழகிய மணவாளனி 
மண்டையாழ்வார்‌ என்பவள்‌ திருவத்தியூர்‌ ஆழ்வாருக்குத்‌ திருநந்தாவிளக்கு ஒன்று 
கொடையளித்துள்ளாள்‌. குலோத்துங்கனது இறுதி காலத்தில்‌ கி.பி. 1112-ல்‌ நடைபெற்ற 
வடகலிங்கப்‌ போரை நடத்திப்‌ பெருவெற்றியுடன்‌ திரும்பியவன்‌ இவனது படைத்‌ 
தலைவர்களுள்‌ முதல்வனாகிய கருணாகரத்‌ தொண்டைமான்‌ என்பவனாவான்‌. இவனைப்‌ 
பற்றி கலங்கத்துப்‌ பரணி நூல்‌ கூறுகிறது. இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ 
கருணாகரனானத்‌ தொண்டைமான்‌ என்பவன்‌ இவனே. இவனது மனைவிப்‌ பெயரே 
அழகியமணவாளனி மண்டையாழ்வார்‌ என்பதாகும்‌. இவனின்‌ ஊர்‌ திருநறையூர்‌ 
நாட்டிலுள்ள வண்டாழஞ்சேரி ஆகும்‌. இவ்வூர்‌ தற்போது வண்டுவாஞ்சேரி என்று 
அழைக்கப்படுகிறது. 


டி சூடி மீநவர்‌ நிலைகெட 


று 
ஈத இல 


£ழமண்டலத்து எமிற்கோட்டத்து திருவத்‌ 


4. யூராழ்வ[*]ர்க்கு சோழமண்டலத்துக்‌ குத்துங்க கழவளதாட்டு 


நறையூர்‌ நாட்டு வண்டாழஞ்சேரி உடையா ளான்‌ கருணாகரநாந 


தாண்டைமானார்‌ 


5. தேவியார்‌ அழகியமணவாளனி மண்டையாழ்வார்‌ வைத்த திருநுஷாவிளக்கு[॥*] 


10 


த.நா.அ.தொல்லியல்துறை 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 

ஊர்‌ காஞ்சிபுரம்‌ 
மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு சோழர்‌ 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌, 


தொடர்‌ எண்‌ :6 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


அபிஷேக மண்டபத்தின்‌ 


கோபுர நுழைவு வாயில்‌ வலதுபுறச்‌ சுவர்‌ 


: 45 


: கியி, 1115 


: (92/1010 


முன்‌ 


உள்ள 


சோழமண்டலத்து விருதராஜ பயங்கர வளநாட்டு, மண்ணிநாட்டு வங்கமுழையூர்‌ 
உடையான்‌ அரையன்‌ மும்முடிச்சோழன்‌ எனும்‌ அனுக்கப்பல்லவரையன்‌ சிறுகாலைச்‌ 
சந்தி வழிபாட்டிற்குத்‌ தேவையானவற்றை 182 காசுகளின்‌ வட்டியிலிருந்து வரும்‌ 
வருவாயைக்‌ கொண்டு செய்ய வழிவகைச்‌ செய்துள்ளான்‌. இவன்‌ குலோத்துங்கனின்‌ 
அரசியல்‌ அதிகாரிகளில்‌ ஒருவன்‌. 


கல்வெட்டு : 


1. ஷஹிஸ்ரீ[॥* ] 


புகழ்மாது விளங்க ஜயமாது விரும்ப நிலமகள்‌ நிலவ 


மலர்மகள்‌ புணர உரிமையிற்‌ சிற; மணிமூடி சூடி மீநவர்‌ நிலைகெட 
வில்லவர்க்‌ குலைத்தர ஏனைமன்நவர்‌ இரியலுற்றிழிதரத்‌ திக்கனை 
2. த்தும்‌ தன்சக்கரநடாத்தி வீரஹிஹாஹநத்‌ து உலகுடையாளோடும்‌ 


வீற்றிருஜருளிய கோவிறாஜகேறறிவஷமாக 


ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவர்க்கு யாண்டு நா்‌! 
3. பத்து அஞ்சாவது ॥!- சோழமண்டலத்து விருதராயபயங்கர வளநாட்டு 
மண்ணிநாட்டு வங்காமுழையூரூடையாநரையன்‌ மும்முடி சோழநான 
அனுக்கபல்லவரையன்‌ நாற்பத்தஞ்சாவது நாள்‌ நூற்‌[று] 
4. த்தொண்ணூறு முதல்‌ நித்தம்‌ நிமகமாக சிறுகாலைச்சஹி பால்‌ திருப்போநகம்‌ 
அமுது செய்தருளுகைக்கு நாளொன்றுக்கு திருப்போநகப்‌ பழவரிசி நாநாழிய்‌ 
நாலிரண்டஞ்‌ சாக்கி நெல்‌ குறுணி இருநாழியு[ம்‌] 


11 


கி_௨ஈவகசக்கரவத்திகள்‌ 


10. 


11. 


12. 


18. 


௨ பால்‌ குறுணி இருநாழிக்கு பால்‌ நாழிக்கு நெல்‌ முந்நாழியாக நெல்‌ 


முக்குறுணி அறு நாழியுமாக நெல்‌ ஐய்ங்குறுணிக்குக்‌ காசு[க்க] நெல்‌ 
அருமொழி நங்கைமரக்காலால்‌ நெல்‌ பதி . . 


- மாக்காசு முக்காணி முஷிரிகை கீழாறுமாமுஷிரிகை பலவர்க்கத்‌ துக்கறி 


நிறை இருபதின்‌ பலத்துக்குக்‌ காசு ஒன்றுக்கு கறிநிறை பதிநாமிரப்பலமாகக்‌ 
காசு கீழரையே மூன்று மாவும்‌ சர்க்கரை [நி 


, ற ஐய்ம்பலத்திநால்‌ காசு ஒன்றுக்குச்‌ சர்க்கரை ஆயிரத்துநாநூற்றுப்‌ பலமாகக்‌ 


காசு கீழ்முக்காலும்‌ வாழைப்பழம்‌ பத்திநால்‌ காசு ஒன்றுக்குப்‌ 


ப[ழம்‌] 


- மூவாமிரத்தறு நூ[றா]க்காசு கீழ்முக்காலும்‌ மிளகு இருசெவிடரைமிநால்‌ 


காசு ஒன்றுக்கு மிளகு இருபத்தெண்ணாழியாக காசு கீழ்முக்காலும்‌ 
சீரகமரைச்‌ செவிடிநால்‌ காசு ஒன்றுக்கு 8ரக[ம்‌] 


: பதினாழியாக காசு கீழறுமாவரையும்‌ நெய்‌ ஆழாக்கிநால்‌ காசு ஒன்றுக்கு 


நெய்‌ நாற்பதிநாழிக்குக்‌ காசு அரைக்காணியும்‌ உப்பு ஆழாக்கினால்‌ காசு 
ஒன்றுக்கு உப்பு ஏழுகலநே தூணிப்பத[க்‌] 

காகக்‌ கீழ்மாகாணியும்‌ விறகுகட்டுக்காலினால்‌ காசு ஒன்றுக்கு விறகுகட்டு 
நாற்பத்தைஞ்சாகக்‌ காசரைக்காணிக்‌ கீழ்நாலும்‌ பாக்கு இருபதிநால்‌ காசு 
ஒன்றுக்கு பாக்கு பதிநாமிரமாகக்கா 

ணியே மூன்றுமாவும்‌ வெற்றிலைப்பற்று அரைமிநால்‌ காசு ஒன்றுக்கு 
நாநூற்றிருபதாகக்‌ காசு கீழ்க்காலே அரைக்காலும்‌ கற்பூரம்‌ ஒருமாவிநால்‌ 
காசு ஒன்றுக்கு கற்பூரம்‌ இருகழஞ்‌[சரை] 

யாக காசுமுஷிரிகை கீழ்க்காலும்‌ ஆக நாள்‌ ஒன்றுக்கு வேண்டுங்காசு . . 
ம ஆ ௮ த தன்‌ நூற்றிறுபதுக்கு வேண்டுங்காசு இருபத்தா . . . . 

அன்றாடு அறாகப்படித்திரமம்‌ நூற்றெண்பத்திரண்டிநால்‌ காசின்‌ 
வாய்த்தன்மங்கலலிசை நாள்‌ முப்பதுக்கு திரமங்கலாக நாள்‌ 
முன்நூற்றறுபதுக்கு காசு ஒன்றுக்குப்‌ பலிசைத்‌ திரமம்‌ 


மூன்றாகப்‌ பொலிவதாகவும்‌ பொலிஷ பலிசைக்கு தேவபண்ட[ஈ*]ரத்தே 


வேண்டுவரை விட்டு செல்வதாக ஒடுக்கினகாசு அறுபத்தொன்று ॥- 


12 


த.நர.அரசு தொல்லியல்‌ துறை 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


தொடர்‌ எண்‌ : 7 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு - 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு *்‌ 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 473/1919 
சமஸ்கிருதம்‌ முன்‌ பதிப்பு - 
கிரந்தம்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ ததத 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 
அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ பாறை வடக்குச்சுவர்‌ 


மண்டபம்‌, திருச்சுற்று மதில்‌, தங்க ஆபரணங்கள்‌, பத்து நந்தா விளக்கு மற்றும்‌ 
திருநந்தவனம்‌ அமைக்க நிலம்‌ ஆகியவை கொடையாக அளிக்கப்பட்டுள்ளன. 
தொண்டைமண்டலத்து மணவிற்கோட்டத்து 'மணவில்‌' என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்தவன்‌ 
'நரலோக வீரன்‌' இவனுக்கு “அருளாகரன்‌', “அரும்பாக்கிழான்‌', 'பொன்னம்பலக்‌ 
கூத்தன்‌' என்ற பெயர்களும்‌ உண்டு. முதலாம்‌ குலோத்துங்கன்‌ இவனுக்கு 
“காலிங்கராயன்‌' என்னும்‌ பட்டமளித்தான்‌. இவன்‌ தில்லை மற்றும்‌ திருவதிகைக்‌ 
கோயில்களில்‌ பலத்‌ திருப்பணிகளைச்‌ செய்வித்துள்ளான்‌. தேவாரப்பதிகத்தினைச்‌ 
செப்பேடுகளில்‌ எழுதுவித்து தில்லையில்‌ வைத்தது இவனது சிறப்புப்‌ பணியாகும்‌. 


1. ஸஹிஸ்ரீ [1*]ஹாசிஷநீமஸவிமய2லொஜியெ ௨9வநஜம விஸாதயா 


2ஹகொஆகஹ$ வக. ஹறெஸ/$ஹைறஹாஐக . . ஈநநாய வாணைய 


ஹஹிவ மாதி ஊஹாநஹு ஹ: 


2. யீறபநிவாஸிறமறீக_க பேசாம“ வடகாறகை, [வ]ரிகஷு ஸு. . வகு 


கஹுூவ ஸா ஓலெந ஸலெ ஸாஹொ: கர்ட்‌ படப்பு ஊணைவமாகாநி 


விககுமீண [£*]9 ॥௨ பலி 


3. ஹாந௦ ஸ்மிலஜாஷிவ*டூரகடி 21ராறெஹ ௯ம௦ ஷவகெ... நறஷொக்விற 


சகொகறொக கஓஓயெ௨டஹஹட அரா[வா]வலிலாடிவற ஸஹீஃவவ, 6 ॥௨ 


13 


. வஹவோ கதா வறிஷம 3கொஹறநகு மாாகஈகாறயக கக. , , றி, 
பம மாந௦ அரதாஹு ஹெ? ௯ஒ0ம௦ வியிகொவறிஷாத ப ஜிவக, வியிநா 


ஆஹ ॥உ 

க: ஹாஹிந: கஜிக ...... க2*ஷிறயடீ வயாக வஷகாற . . 
ஊவலஸாறி அகஹறெ[௯, ]நாாஜெஷி மவஸ ர-விறிக)ுஹஜந ட 
ஊச உஊமாஷி *,லககெக்ரரஹந வ்‌ 

, ஸா ஹசி வதி ௧௩௦ மாஜா தீ வகாஜதெக தஹிந, வயிக மந க௯வோ i 
ஜூகுஹு வை: வடமிக ஸு ஹஊசிவீஃ பமரெவ ஜஓநி 
வயதி ஹ.ரஸர) நில ]2 சீவ: ॥/௨ 


: தஷாூல$$ ஸ்‌, ஜாஹகா$ஸ ஜை மகி, லாஸேோயஜெ வ ஸீ_யமரீ_நாம . , 
ஹி சகெவஓ௦ ஸலயஷுமாநி ககக ஈட நாநாவ . , ஹுமநிறஹ- 
லமவாநினுஷ்‌ கஹூக- 


௨ றொசு வெளஷஹுூ வ-ஷூவிஸெஷ கொடநிஸிலஓ ஊகாவகாறெ . . வநடி [1] 


14 


த.நா.௮.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :8 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு உ - 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : - 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 65/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ) 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 8 
அரசன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌, அபிஷேக மண்டபத்து எதிரிலுள்ள 


கோபுரத்தின்‌ இடதுபுறச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : திருவத்தியூர்‌ அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ குளத்தின்‌ (திருப்பொய்கை ) 
வடகரையில்‌ அமைந்திருந்த அரிகேசுவன்‌ மடத்தில்‌ பிராமணர்களுக்கு 
உணவளிக்கும்‌ பெரிய கோமில்‌ மாமுனிகளிடம்‌ ஜயங்கொண்ட சோழ மண்டலம்‌, 
ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து வைய்தவூர்‌ ஊரார்‌ பதினைந்து காசுகள்‌ பெற்றுக்‌ 
கொண்டு இறை நீக்கி நிலமொன்றினை விற்றுக்‌ கொடுத்துள்ளனர்‌. 


கல்வெட்டு 
தத த த ன நக்‌ மீநவர்‌ நிலைகெட வில்லவர்‌ குலைதர ஏனைமன்நவர்‌ 
இரியலு . . . . திக்கனைத்தும்‌ தன்சக்கரநடாத்தி வீறஹிஹாஹநத்து 
உலகுடையாளோடும்‌ வீற்றிருகருளிய கோவிமாஜகேறறி வலறமாந 
[சக்கரவத்தி* ] 
ல ட கட க டக உல. வியாழக்கிழமையும்‌ பெற்ற உத்திரத்தி நாள்‌ பகற்‌ 


ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து 
ஊற்றுக்காட்டு நாட்டு வைய்தவூர்‌ ஊரோம்‌ நிலவிலையாவணக்‌ 
கையெழுத்து சோழமண்டலத்து ஈாஜெஷ, சோழவ 

ப இசி இதத க கன்‌ ன அல்‌. கோட்டத்து எமில்‌ [நாட்டு] திருவத்தியூர்‌ 
நின்றருளின அருளாளப்பெருமாள்‌ திருப்பொய்கையில்‌ வடகரையில்‌ 
அரிகேசுவன்‌ மடத்து ஸ_ஹவிதரை ஊட்டுகிற பெரியகோயில்‌ 

ச அதன. அ அவபர 

2ஹாமுநிகளுக்கு நாங்கள்‌ விற்றுக்குடுத்த நிலமாவது கிழ . . 


15 


தல்‌ யான்‌ பள்‌[ளிச்செறு]வுக்கும்‌ . . . . . ன்பாற்கெல்லை  . ..... 


நிலத்துக்கு வடக்கும்‌ இந்நிலத்து தெற்குநோக்கி வளர்ஷ நிலத்துக்கு 
கீழ்பாற்கெல்லை பள்ளித்‌ தன்செறுவுக்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை 
யாங்களுடைய கொட்டுகால்‌ நீர்பாயும்‌ வாய்க்காலுக்கு வடக்கும்‌ 
மேல்பாற்கெல்‌ 


ப்‌ யாதும்பன்‌ கொல்லைக்கு . ......... க்குக்‌ கிழக்கும்‌ . . 


பர்‌[கெல்லகல்லை]கிழாந்‌ அரையன்‌ நம்புகாளி வாமெழுரப்‌ 
பெருஞ்செறுவுக்கும்‌ யாங்களுடைய சங்கயனகழுவலுக்கும்‌ படைச்சன்‌ 


கழுவலுக்கும்‌ வண்ணக்கன்‌ நாரணத்தின்‌ 


தள்‌ ன செறுவுக்கும்‌ . ......... ருநான்‌ [கெ*]ல்லை யுள்ளும்‌ 


நடுவுபட்ட நிலத்தில்‌ மு . . செய்காலாய்வருகிற நீர்நிலமும்‌ பாழும்‌ 
உட்பட்ட நிலம்‌ ஆமிரத்தெண்பதும்‌ நாலெ வரம்புக . . , ரையாக 
நிலத்தும்‌ திருத்திப்பமிர்‌ செய்ய 


ர்வ தீது தொண்ணுறும்‌ எட்டு மேட்டுப்‌ பற்றில்‌ . ........ றும்‌ 


சாதித்த நுள்ளிட்ட பயிர்‌ செய்லாம்‌ நிலங்குழி 
எழுநூற்றறுபத்‌ தொன்பதரையும்‌ சின்‌ நிலத்துக்கு நீர்நிலையாகக்‌ 
கல்லிநகுளமுங்காரயும்‌ நீர்க்கோவையும்‌ அகப்படிக்குழி அறுநூற்றுநாலும்‌ 
ஆகக்குழி மூவ்வாயிரத்து 


ட்டி அம்‌ கல்‌ மடு இறையிலியாக விற்றுக்குடுத்துக்கொழ்வதாக 


எம்மிலிசைவு விலைப்பொருள்‌ அந்றாடு நற்காசு பதிநைஞ்சும்‌ இக்காசு 
பதிநைஞ்சும்‌ ஆவணக்களரியே கைய்ச்செலவறக்‌ கொண்டு அரிகேசுவன்‌ 
மடத்‌ துண்ணும்‌ ஸஹவிதரை ஊட்டுகிற பெரியகோயில்‌ மாமுநிக்கு 
விற்றுவிலை 


சதம்‌ இடத த ல்‌ வ கொள்ளக்கடவோமாகவும்‌ பெரிவேரி நீர்பாயக்‌ 


கடவதாகவும்‌ ஆறுமஞ்சியும்‌ சில்லிறை சோறுமாட்டு எப்பெர்பட்டதுஞ்‌ 
சொல்லப்பெறாதோமாகவும்‌ முக்காலாவது திருவத்தியூர்‌ கேசுவந்மடமுட்டும்‌ 
பெரியகோயில்‌ மாமுனிகளுக்கு . . . 


டதாக அலக்‌ தேவநும்‌ ஆதித்தன்‌ திருவரங்‌[க]தேவநும்‌ வணக்கன்‌ 


ஏகாம்பரந்‌ சரணநும்‌ வண்ணக்கன்‌ வேங்கடவந்‌ சுப்பிரமண்ணியநும்‌ 
தேசவெள்ளாளன்‌ சஷயன்‌ தேவநும்‌ சீயமுழான்‌ கம்பநீகாமதேவதநும்‌ 
முவேக குழைஞ்சான்‌ அழகிய மண 


16 


ந க்ளக்‌ இதல ற்றம்‌*பல முவேஷ பெஷவேளாநும்‌ அரையன்‌ காளி 
ஒப்பாதனமைக்கு ஒளிபெரியாந்‌ காரிதுணையும்‌ குளத்துழாந்‌ படிக்குன்றின்‌ 
ஒப்பாதநமைக்கு வண்ணக்கநாத்தித்தன்‌ திருவரங்‌ [க *]தேவநும்‌ 
மங்கலங்கிழாந்‌ ஷஜெஜயாநமைக்கு ட 

[க உ க்க்க்கக்‌ உல னமைக்கு வண்ணக்கன்‌ வேங்கடவன்சுப்பிரமண்ணியநும்‌ 
கூத்தருடையான்‌ ஒற்றி ஸடஜெயாநமைக்‌ கு வண்ணக்கன்‌ 
படம்பாக்கநாயகன்‌ திருச்சிற்றம்பல மூவேஷ வேளாநும்‌ ஒளிபெரியநந்தனயன்‌ 
ஷஜெஜெயாநமைக்கு ஃழியவாணியன்‌ இசக்கன்‌ ஒற்றறியும்‌ பிரம்பலக்‌ 


த இலக இ இ ப்பாதனமைக்கு வண்ணக்கநாதித்தன்‌ திருவரங்க 
- தேவநெழுத்து இவர்கள்‌ பணிக்க கல்லில்‌ எழுத்து வெட்டிநேன்‌ 
திருவத்தியூர்‌ . . ச்சன்‌ அத்தியூரான்‌ வடுகநாந ராஜநா . .... உ 


17 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


ஊர்‌ 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


| 


தொடர்‌ எண்‌ : 9 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு அத்‌. 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1126 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : $16/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 8 
விக்கிரம சோழன்‌ 


நரசிம்மசுவாமி சன்னதி நுழைவு வாயில்‌ இடதுபுறச்‌ சுவர்‌. 


திருவிந்தளூர்‌ நாட்டு தென்கஞ்சாற்று கஞ்சாறன்‌ வாசிஷ்டன்‌ குமாரசுவாமி என்பவன்‌ 
ஸ்ரீரங்கசாமியான விக்கிரமசோழ விண்ணகர பெருமாள்‌ நீராட்டுவதற்கு 
உபயோகப்படுத்தும்‌ பாத்திரம்‌ (சகஸ்ரதாரை) நூற்றுத்‌ தொண்ணூற்று ஏழரை 
(197/2) கழஞ்சு பொன்‌ அளித்துள்ளான்‌. ஒன்பதரையே அரைக்கால்‌ (9 5/8) 
மாற்றுக்‌ கொண்ட இப்பொன்னினை கோயில்‌ கல்லால்‌ மாற்றுத்‌ தன்மையை 
(தரத்தினை) சோதித்துள்ளனர்‌. 


மரக. ௪3 வளர நாமாது விளங்க ஜயமாது விரும்பத்‌ தந்நிருபதமலர 
மன்னவர்‌ சூட மன்னிய உரிமையால்‌ மணிமுடிசூடிச்‌ செங்கோல்‌ சென்று 
திசைதொறு வளர்ப வெங்கலி நிக்கி மெய்யறஷழைப்ப கலிங்கமிரிய கடமலை 
நடாத்தி வலங்கொளாழிவறையாழி தி .......... 


2. நிழற்ற விஜையலிஷேகம்‌ பண்ணி வீரஷி௦ஹாஷநத்து முக்கோக்கிழாநடிகளோடும்‌ 


வீற்றிருந்ருளின . . ......... 


9. புவநச்சக, வர்த்திகள்‌ ஸ்ரீ விக்கிரமசோழ சேவற்கு யாண்டு எட்டாவது 


குட்‌ எ நாட்டுத்‌ திருவினளூர்நாட்டு தெ[ன்‌]கஞ்சாற்று க[ஞ்‌]சாறன்‌ 
வாஸிஷந்‌ காஊறஹாசி ஸ்ரீரமமமாயியந விக்கிரமசோழ 


5. விண்ணகர பெருமாளுக்கு இட்ட ஹஸஹஹ_தாரை ஒன்பதரையே அரைக்கால்‌ 


மாறி கோயில்‌ கல்லால்ப்‌ பொன்ந்நூற்றுத்‌ தொண்ணுற்று ஏழு கழஞ்சரை 1௨ 


18 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 10 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 9 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1127 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 33/1898 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கல்‌.தொ., 111. 
கல்‌ எண்‌. 80 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 10 
அரசன்‌ : விக்கிரமசோழன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை மேற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எயிற்கோட்டத்து எயில்‌ நாட்டு திருவத்தியூர்‌ ஆழ்வார்‌ 


மீது பாடல்கள்‌ பாடிய பூதத்தாழ்வாரும்‌, பொய்கையாழ்வாரும்‌ பிறந்த நாளான 
திருக்கேட்டை நாளில்‌ மாதந்தோறும்‌ வரும்‌ கேட்டை நாளில்‌ அருளாளப்பெருமாளுக்கு 
வழிபாடு நடத்திட தானமளிக்கப்பட்டுள்ளது. சோழமண்டலத்து விருதராஜ பயங்கர 
வளநாட்டு மண்ணி நாட்டு வங்கமுழையூர்‌ வெண்காடன்‌ ஆதித்ததேவன்‌ எனும்‌ 
வங்கத்தரையன்‌ என்பவன்‌ இக்கோயில்‌ பண்டாரத்தில்‌ 780 கல நெல்லினை ஒப்படைத்து, 
இந்நெல்லில்‌ இருந்து வட்டியாக ஆண்டொன்றுக்கு 990 கல நெல்லின்‌ வாமிலாக 
அருளாளப்பெருமாளுக்கு வழிபாடு செய்திட வழிவகை செய்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 

1. ஹஹிஸ்ரீ[॥*] பூமாது புணர[ப்‌]புவிமாது வளர நாமாது விளங்க ஜயமாது 
விரும்பத்‌ தன்நிருபதமலர்‌ மன்னவர்‌ சூட மன்நிய உரிமையால்‌ மணிமுடி 
சூடிச்செங்கோல்‌ சென்று திசைதொறு[ம்‌*] வளர்ப்ப வெங்கலி [நீ]ங்கி 
மெய்யற[குிழப்பக்‌ கலிங்மிரியக்கடமலை நடாத்தி வலங்கொளாழிவரையாழி 
திரிய இரிசுடர[ள]வுமொருகுடை நிழற்ற விஜையகஷிஷெகம்‌ ப[ண்‌]ணி 
[வீ |மஸிஹாஸரத்து முக்கோக்கிழாநடிகளோடும்‌ [வீ]ற்‌- 

2. றிருகருளிய கோப்பரகேசரிபநராந தி,ல-வநவ ௯,வத்‌ திகள்‌ 
ஸ்ரீவிக்கிரமசோழதேவர்க்கு யாண்டு ஒன்பதாவது ஜயங்கொண்ட 
சோழ[ம]ண்டலத்து எமிற்கோட்டத்து எமில்நாட்டுத்‌ திரு[வ]த்தியூராழ்வாரைப்‌ 
பாடியருளிந ஸ்ரீபூதத்தாழ்வாரும்‌ ஸ்ரீபோய்கையாழ்வாரும்‌ [பி]றஷ 


19 


திருக்கேட்டை நாள்‌ அருளாளப்பெருமாள்‌ புறப்பட்ட[ரு]ளி காரி 
திருமஞ்ச[ந]மு[ம்‌] பெருணிருவமுதுஞ்‌ செய்தரு[எ]த்‌ 
திரு[ம]ஞ்சநத்துக்குத்‌ திருமுளைச்சார்‌[த்‌[த திருமு- 


 ளைப்பாலிகை முப்பத்தாறுக்குப்பாலிகை ஒன்றுக்கடிக்கீழட்ட நெல்லு உரியாக 


நெல்லுப்பதக்கிருநாழியும்‌ திருமு[ளை]ப்பீதங்கொள்ள அரிசி னாநாழியும்‌ 
புணடாமடக்ஷ[]ணக்கு [அ]ரிசி அறுநா[ழி] உ[ழ]க்கும்‌ 
[ஸலிஆ]வு[திக்கு அரிசி இரு நாழி உரியும்‌ திருமு[ளை]க்குத்‌ 
தி[ரு]நகாவிளக்குக்கு நாபளெ]ா[ன்‌]றுக்கு எண்ணை உழக்காக 
நாளஞ்சுக்‌[கு] எண்‌[ணை] நாழி உழ[க்‌]குங்‌ சதஹாறொஹணத்துக்கு 
நெய்‌ [மூ]வுழக்காழாக்கும்‌ திருமஞ்‌- 


. சநத்துக்குக்‌[க]லசம்‌ எண்பத்தொன்றுக்கு அடிக்‌[கீ]ழ்‌ நெல்லு [ஐ]ங்குறுணி 


உரியும்‌ கும்‌[ப]நாலுக்கு நெல்லு நாநாழியும்‌ 
திருச்சுண்ணக்கலசமொ[ன ]றுக்கடிக்கீழரி[சி] இருநா[ழி]யுங்‌ 
கலசஞ்சூழக்காணவிலை[மின்‌ புடவ] ப[தி]ந்மூன்றுங்கலசஞ்சுற்ற 
நூல[ரைப்பலமும்‌ திருமஞ்சநத்துக்கு நெய்‌ முன்னாழியும்‌ தேநாழியும்‌ 
பால்‌ முன்‌- 


௨னாழியு[ம்‌] தயிர்‌ [முன்‌]னா[ழி]யும்‌ ஹூ வுங்கள்‌ வேண்டுவ[ந]வும்‌ 


பஞ்சலோக[மு]ம்‌ பஞ்சரதமும்‌ திருச்சுண்ணத்துக்கு நாட[ன்‌]மஞ்சள்‌ 
நாற்பதிந்‌ பல[மு]ம்‌ திருவிளக்கெண்ணை உரியும்‌ ஹொரத்துக்கு 
நெ[ய்‌]யுரியும்‌ சாதி அரு[எ]ச்ச[ஷ]நமுக்க[சும்‌] கற்பூரமாறு [மர]வும்‌ 
அகி[லரைரக்க[ழ]ஞ்சுங்‌ கஷுரி ம[ஞ்‌]சாடியுமிரண்டு மாவு[ம்‌] 
புழுகு[நெ]ய்யிரண்டு மஞ்சாடியுநாலு மா[வும]த்திரைக்கரிசி நாநாழியு[ம்‌] 
பெ]- 


 ருன்திருவமுதுக்கு அ[ரி]சி முக்கலனெ குறுணியும்‌ பருப்புப்பமக்கிருநாழி 


உரியும்‌ பலவற்கத்துக்கறி நிறை எண்ணூற்றிருபத்தைம்பலமு|[ம்‌] 
கறியமுதுக்கு உப்பு நாநாழியுமிளகு உரியும்‌ கடுகு ஆழாக்கே 
இருசெவிடரையும்‌ 4ரகமாழக்கு[ஞ்ச]ற்க[ஸ]ர இருபதின்‌ பலமும்‌ நெய்யரியும்‌ 
அமுதில்‌ ப[டைடக்க சற்கரை [மு]ப்பத்திருபலவரையும்‌ நெய்‌ பதிநொருநாழி 
ஆழாக்கும்‌ வா- 


 [ழை॥[ப்‌]பழமைம்பத்தஞ்சும்‌ தமிர்‌ தூணியும்‌ கண்டசற்க[ரை முக்கசும்‌ 


திருக்கண்ணாமடைக்கரிசி இருநாழியுநெய்யாழக்கும்‌ சற்கரை இருபதின்‌ 
பல[மு]ம்‌ வாழைப்பழம்‌ பத்தும்‌ அப்பஅமுதுக்கரிசி பதக்கும்‌ நெ[ய்‌]மிருநாழி 
உரியும்‌ சற்கரை எண்பதிந்பலமு மி[ளக ]ாழ[க ]கு [மீ 


20 


சர]க[மிருசெ]விடரையும்‌ விறகு கட்டு மூ[ன்‌]றும்‌ குசக்கலஉருவுக்கு 
நெல்லுக்கலமும்‌ தண்ணீர்‌ முதுக்கேலமொருசெவிடரையும்‌ ௮ 

8. டைக்கா[ய்‌]அமுதுக்கு பாக்கு நாநூற்‌[றைம்‌[ப]து வெற்றிலைப்பற்றொந்பதும்‌ 
திரு[வி]எக்கெண்ணை நாழி உரியும்‌ திருவி[எ]க்குடையார்கள்‌ குழாய்‌ 
பந்நிரண்டுக்கெண்‌[ணை முர]ந்நாழியும்‌ பாவைவிளக்குக்கெண்ணை 
இருநாழியும்‌ ஆக இவையிற்றுக்கு நிமஷமாகச்செல்வதாக இட்ட 
சமவிலைப்படி யாலிக்கோயில்‌ சிலவளக்குமரு மொழிநங்கை[ம]ர[க்‌ [காலால்‌ 
திருக்கேட்டை நாளொற்று 

9. க்கு நெல்லு மு[ப்‌]பதிந்‌ கலமாக ஒராட்டை நாளைக்கு வேண்டுவதாந 
நெல்லு முன்னூற்றுத்தொண்னுற்றுக்கலத்துக்கும்‌ சோழமண்டலத்து 
வி௱ாஈகராஜலயங்கரவளநாட்டு மண்ணிநாட்டு வங்கமுழையூர்‌ 
முழை]யூருடையாந்‌ வெண்காடந் ஆதித்ததேவநாந வங்கத்தரையந்‌ 
இத்தேவர்‌ பண்டாரத்து ச்சிலவளக்கு[ம]ருமெ]ா[ழி]நங்கைமரக்காலலலளக 
நெல்லு 

10. எழுநூற்றெ ]ன்பதிந்‌ கலமிந்‌ நெல்லெழுநூற்றெண்பதிந்‌ கல[த்‌]துக்கு 
மாஸந்தோறும்‌ நெல்லு முப்பத்திருகலநே தூணிப்பதக்காக யாண்டு வரை 
௬  அரெரெப்பொலிசையால்‌ பலிசை பொலிவதாந நெல்லு 
முன னுூறறுத தொண்ணுறறுக' கலமிந'நெலலு 
மு]ந்நூற்றுத்தொ[ண்‌ ]ணூற்றுக்‌[க]லத்துக்கும்‌ அருளாளப்பெருமா[ள்‌] 
மாஸஞனோறும்‌ திருக்கேட்டை நாள்‌ புறப்பட்டரு|[ளி] 

11. திருமஞ்சநமும்‌ பெருந்திருவமுதும்‌ செய்தருள வேண்டுவநவையிற்றுக்கு 
இந்நிமஷப்படிய ப[ண்‌]டாரத்திலே விட்டு வக. கிதவன நிமஷமாகச்‌ செய்யக்‌ 
கடவதாகச்‌ சிலாலேகை செய்வித்துக்‌ குடுத்தொம்‌ இக்கோயிலில்‌ ஸ்ரீகோயில்‌ 
வாரியம்‌ [பு]ண்ட[வ]த்தநத்து ராஜமாஜக. [ம]வித்தநும்‌ தூதஹரி 
நின்றநாராயணக்கிரம வித்தநும்‌ ஹஹ 

12. ப[ர]ண்டவதூதக்கிரமவிதநும்‌ புண்டவத்தநத்து இளையகோக்கிரமவித்த நும்‌ 
தூதஹறி []வண்ணைக்கூத்தக்கிரமவித்தநும்‌ தூதஹறி 
இளையருளா [எ ]க்கிரமவித்த நும்‌ கோமிற்கணக்கு உத்திரமேலூருடையாநாந 
எட்டி திருக்கா[ள]த்தி உடையானும்‌ இவ்வநைவோம்‌ [॥*] இப்படிக்கு 
இ[ைவை உத்‌[தி]ரமே[லூ]ருடையான்‌ எட்டி திருக்காளத்தியுடையான்‌ 
எழுத்து ॥[உ] 


21 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 11 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு அ 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 1127 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 436/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ல்‌ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ உ 
அரசன்‌ : விக்கிரமசோழன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை  : வெண்குன்றக்‌ கோட்டத்து வல்ல நாட்டு சிற்றாமூரைச்‌ சேர்ந்த திருமார்விடங்கொண்டாரான 


அலங்கார வல்லி என்பவர்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ திருநுந்தா விளக்கெரிக்க 
96 ஆடுகள்‌ கொடையளித்துள்ளார்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஸியீ[॥*] பூமாது புணரப்‌ புவிமாது வளர நாமாது விளங்க ஜயமாது 
விரும்பத்‌ தந்நிருபதுமலர்‌ மந்நவர்‌ சூட மந்நிய உரிமையா- 
2. ல்‌ மணிமுடிசூடிச்‌ செங்கோல்‌ சென்று திசைதொறும்‌ வளர்ப்ப வெங்கலி 
நீங்கி மெய்யறகழைப்பக்‌ கலிங்மிரியக்கடமலை 
8. நடாத்தி வலங்கொளாழிவரையாழி திரிய இரிசுடரளவும்‌ ஒருகுடை நிழற்ற 
விஜை ௬ஷிஷேகம்‌ பண்ணி வீமணஸிஹாஸநத்து முக்கோ 
4. க்கிழாநடிகளோடும்‌ வீற்றிருகருளிய கோப்பரகேசரிவநறாந கி,புவந[ச்ச]க._ வதி 
ஸ்ரீவிக்கிரமசோழதேவ[ர்‌]க்கு யாண்டு ஒன்பதாவது ஜயங்கொண்ட 


5. சோழமண்டலத்து எமிற்கொட்டத்து எமில்நாட்டுத்‌ திருஅத்தியூர்‌ நின்றருளிந 
அருளாளப்பெருமாளுக்கு வெண்குந்றக்‌ கோட்டத்து வல்லநாட்டுச்‌ சி[ற்‌] 


6. நாமூர்‌ தி . . தீதிருமார்விடங்கொண்டாராந அலங்காரவல்லி வைத்த 
திருநுகாவிளக்கு ஒன்றுக்கு வைத்த ஆடு தொண்ணூறும்‌ இவ்வாடு 
தொண்ணூ 


22 


7. ற்றில்‌ திருஅத்தியூரடையன்‌ வெம்பளப்ப(ப)நாந திருவாய்ப்பாடிக்கோன்‌ விளக்கு 
காலும்‌ வெண்ணை உமிய்நாதந்‌[த்‌] திருவரங்கக்கோன்‌ விளக்குக்காலு 
8. ம்‌ செல்வனப்பநாந மாஜநாராயணக்கோன்‌ விளக்குக்காலும்‌ சாத்தந்செல்வநாந 
வெண்ணைக்கூத்தக்கோன்‌ விளக்குக்காலும்‌ ஆக விளக்கொன்றும்‌ திருக்கா 
9. ர்திகைக்கு கொண்ட ஆடு ஆறுக்கு நெய்‌அறுநாழியும்‌ சந்திராதித்தவற்‌ 
நித்தம்‌ உழக்குநெய்‌ திருநாராயணத்தால்‌ அளப்பார்களாகவும்‌ இப்படிஇவ 


10. ர்கள்‌ முன்பு நில்லாது ஒளித்‌ துப்போகிலும்‌ இத்தன்மமுட்டாமே நெய்யளக்க 
கடவோமாநோம்‌ குழைந்தான்‌ பள்ளிகொண்டான்‌ செந்தாமரை- 


11. க்கண்ணநும்‌ இவ்விருவோம்‌ இப்படிக்கிவை கோமிற்கணக்கு உத்திர 
மேலூருடையானாந எட்டி திருக்காளத்தியுடையாநெழுத்து ॥௨ 


23 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 12 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 10 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1128 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 518/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 4 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ : விக்கிரமசோழன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ நரசிம்மசுவாமி சன்னதி உட்புற வலதுபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : கல்வெட்டு முழுமை பெறாமல்‌ உள்ளது. விக்கிரம சோழனின்‌ 10-ஆவது ஆட்சியாண்டு 
மட்டும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1. [ஷஷிய்ீ [1*] ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து [எமிற்கோட்ட] 


2. த்து [எமில்‌]நாட்டு திரு அத்தியூராழ்வாற்கு . . . . . உள்ளிட்ட . .... 
8... இறுப்பதாக சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிக்கிரமசோழதேவற்கு யாண்டு ௰ 
ஆவ 


24 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 13 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 10 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1128 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 520/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 2 
அரசன்‌ விக்கிரம சோழன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ நரசிம்மசுவாமி சன்னதி உட்புற இடதுபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை ஆமூர்க்‌ கோட்டத்து குமிழி நாட்டு தையூரான இராசகேசரிநல்லூரில்‌ நடுவிற்பாடியில்‌ 
உள்ள உப்பளம்‌ ஒன்றும்‌, நிலம்‌ ஒன்றும்‌ தானமளிக்கப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 


1. ஹஹிஸ்ரீ[॥*] பூமாது புணரப்‌ புவிமாது வளர நாமாது விளங்க ஜயமாது 


விரும்ப தன்நிரு பத 


. மலர்‌ மன்னவர்‌ சூட மன்னிய உரிமையால்‌ மணிமுடி சூடி செங்கொல்‌ 


[சென்று திசை]தொறும்‌ 


, வளர்ப்ப வெங்கலி நீங்கி மெய்யறந்‌ தழைப்ப கலிங்கம்‌ மி[ரியகடமலை 


நடாத்தி வ]லங்கொ 


. ளாழி வரையாழி திரிய இருசுடரளவு மொருகுடை நிழற்ற விஜை௯லிஷேகம்‌ 


பண்ணி வீரஸிங்ஹாஸன 


த்து முக்கோக்கிழாநடிகளோடும்‌ வீற்றிருந்தருளிய கோப்பரகேசரிபந்ரான 


திரில அநசக்கரவத்திகள்‌ ஸ்ரீவி 


25 


iL 


12. 


18. 


15. 


16. 


17. 


19. 


- கீகிரம சோழ தேவற்கு யாண்டு ம ஆவது ஜெயங்கொண்ட 


சோழமண்டலத்து எமிற்கோட்ட 


தீது எயில்‌ நாட்டு திருஅதீதியூராழ்வாற்கு உப்பமுதுள்ளி[ட்ட 


வெஞ்சன]ங்களுக்கு இறுப்பதாக தி 


 ருவாய்மொழிந்தருளி தேவதானமாக இட செயகுன்றக்கிழ[வனும்‌ புர]வுவரி 


திணைக்களநாயக 


ம்‌ வெண்ணைநல்லூருடையானும்‌ பெருமூர்‌ கிழவனும்‌ இலுப்பையூர்‌ 


கிழவனும்‌ வடு [வூ]ருடையானு 


௨ம்‌ முகவெட்டி தெங்கூருடையானு மாப்புதங்கிழவனு மணலூர்‌ கிழவனும்‌ 


எழுத்திட்ட 

உள்வரிப்படி பொத்தகத்தில்‌ சேர்த்து [ஊர்‌]முதலில்‌ மாட்‌[டெறி]ந்தபடிக்கு 
உள்வரி ஆமூற்‌ 

கோட்டத்து குமிழி நாட்டு தையூரான இராஜகேசரிநல்லூரில்‌ நடுவிற்பாடியில்‌ 


வட 
க்கடை[ய] பன்னீரடிக்கோலால்‌ குழி நானூற்றினால்‌ அளம்‌ ஒன்றும்‌ இந்த 
அளத்துக்கு திரு 


- [இ]டவந்தையாழ்வார்‌ மடபுறவாய்க்காலுக்கு தெற்கு பன்னீரடிக்கோலரால்‌ 


வி]ளைநிலம்‌ 

ஒன்றேகால்வேலியும்‌ யாண்டு ட ஆவது முதல்‌ தேவதானமான இட்டமைக்கு 
இலை 

வ வரிப்பொத்தகநாயகம்‌ சிலமாங்காடுகிழானெழுத்து இவை புரவுவரி 
ஸ்ரீகரணத்து மு 


கவெட்டி அரிசிபாக்கமுடையானெழுத்து இவை புரவுவரி ஸ்ரீகரணத்து 
முகவெட்டி 


. ஐயண்டம்பாக்கிழானெழுத்து இவை புரவுவரி ஸ்ரீகரணத்து முகவெட்டி 


அளகுழானெ 


முத்து [॥*] 


26 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌:- 14 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ளர்‌ 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 11 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1129 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 590/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந ௬ 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 14 
விக்கிரமசோழன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்றிலுள்ள கருமாணிக்க வரதர்‌ 
சன்னதி உட்புறம்‌ 


கருமாணிக்க வரதர்‌ கோயில்‌ விக்கிரமச்‌ சோழன்‌ தனது 11-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ 
(கி.பி. 1129) விக்கிரமச்‌ சோழவிண்ணகர்‌ என்று அவனது பெயரில்‌ இக்கோயில்‌ 
எடுக்கப்பட்டது. மேலும்‌ இக்கோயிலில்‌ விண்ணகராழ்வார்‌ திருவுருவினை 
எழுந்தருவித்து அதன்‌ வழிபாட்டிற்காக காலியூர்‌ கோட்டத்து காலியூர்‌ நாட்டு 
வில்வலம்‌ எனும்‌ ஊரின்‌ பழம்பெயரை மாற்றி அகளங்கநல்லூர்‌ என்று பெயரிட்டு 
அவ்வூரினை தானமளித்துள்ளான்‌. விக்கிரமச்‌ சோழனுக்கு அகளங்கன்‌ என்ற சிறப்புப்‌ 
பெயர்‌ உண்டு. அவனதுப்‌ பெயராலேயே வில்வலம்‌ என்ற கிராமத்திற்கு 
“அகளங்கநல்லூர்‌' என்ற பெயர்‌ சூட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 


1. ஹஹிஸ்ரீ [॥*] ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து எயிற்க்கோட்டத்து 


எமில்‌ நாட்‌ 


2. டு திருவத்தியூராழ்வார்‌ கோயிலில்‌ எழுந்தருளுவித்த விக்கிரமசோழ 


விண்ணகராழ்வா 


3. ற்கு வேண்டு நிவந்தங்களுக்கு இறுப்பதாக சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிக்கிரமசோழ 


தேவற்‌ 


4. கு. யாண்டு மக ஆவது திருவாய்மொழிந்தருளி தேவதாநமாக இட்டு 


சிறுகுற்றங்கிழானா 


27 


19. 


14. 


16. 


ரம்‌ புரவுவரிதிணைக்களநாயகம்‌ வெண்ணைநல்லுருடையாரும்‌ பெருமூர்‌ 


கிழவனும்‌ இ 


- லுப்பையூர்‌ கிழவனும்‌ வடுவூருடையானு முகவெட்டி தெங்கூருடையானும்‌ 


வடுகமு 


௨ க்குடையானு மாப்புதங்கிழவனு மணலூர்‌ கிழவனும்‌ எழுத்திட்ட உள்வரிப்படி 


பொத்தகத்‌ 


தில்‌ கோத்து ஊர்‌ முதலில்‌ மாட்டெறிந்தபடிக்கு உள்வரி காலியூற்‌ 


கோட்ட(ர)த்து காலியூர்‌ நா 


ட்டு வில்வலத்து ஏரிவாய்‌ பழம்பேர்தவிந்து அகளங்கநல்லூரென்னுந்‌ 


திருநாமத்தால்‌ 


. ஒரு பூவிளை நிலம்‌ ௬௨௬ வேலிக்கு வேலி ஒந்றுக்கு ஸ சமா ஆக ஸ 


௨௯ ௪௱சகம௱ புஞ்சை செயும்‌ நி 


லம்‌ ௬ வேலிக்கு வேலி ஒன்றுக்கு ஸ ௩௱ ஆக ஸ மத ஆக புந்செய்‌ 


உட்பட நிலம்‌ ௬ம௨ 


வேலிக்கு பலவரிசைப்படி ௩ வகஉருமத௱ யாண்டு மக ஆவது முதல்‌ 


தேவதானமா 
க இட்டமைக்கு இவை வரிப்பொத்தகநாயகம்‌ சிறுமாங்காடு கிழானெழுத்து 
இவை புரவு 


வ[ரி] மீகரணத்துமுகவெட்டி அழிசிபாக்கமுடையானெழுத்து இவை புரவுவரி 
ஸ்ரீகரணத்து மு 


. கவெட்டி அயணடமீபாக கிழானெழுத்து இவை புரவுவரி 


ஸ்ரீகரணத்துமுகவெட்டி [அள]குழா 
னெழுத்து [॥*] 


28 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 15 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 1B 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1181 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 471/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : bb 
அரசன்‌ : விக்கரமசோழன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து எமில்கோட்டத்து எமில்‌ நாட்டு திருவத்தியூர்‌ 
நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு நீராட்டுதலுகீகாக நிலம்‌ 
தானமளிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 

1. ஹஸி ஸ்ரீ[॥*] பூமாது புணரப்‌ புவிமாது வளர நாமாது விளங்க ஜயமாது 
விரும்பத்‌ தநிருபதுமலர்‌ மன்நவர்‌ சூட மன்நிய உரிமையில்‌ மணிமுடி 
சூடிச்செங்கோல்‌ சென்று திசைவளர்ப வெங்கலி நீ- 

2. ங்கி மெய்யறஷழைப்பக்‌ கலிங்கமிரியக்‌ கடமலைநடாத்திங்கொளாழி வரையாழி 
திரிய இருசுடரளவு மொருகுடைற்ற வீ௱ஷி[ஈ]ஹாஷநத்து 
தி,புவநமு[முது] முடையாளொடு விற்றிருஷருளிய கோப்‌ 

9. பரகேசரிபநராந கி, புவநச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரிவிக்கிரமசோழதேவர்கு யாண்டு 
பதிமூன்றாவது ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எயிர்கோட்டத்து 
எயில்நாட்டுத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாள்‌ திருப்பு 

தங்கக்‌ நாகளால்‌ ஏகாதி திருமஞ்சணம்‌ செய்தருளுகைக்கும்‌ 
காகுறி உடையான்‌ ஏகாம்பரன்‌ ஆளுடையானாந விக்கிரமசோழ 
ஸ,_ஹாயிறாஜர்‌ இக்கோயில்‌ ஸ்ரி 

ப உலரும்‌ க க்கிரமவித்தனும்‌ தூதகரத்தெ . . . . . க்கிரமத்தனு புலிவஷநத்துத்‌ 
தேவப்பெருமாள்‌ கிரமவித்தநும்‌ மருகத்தலத்து பாண்டவதூதக்கிரமவித்த- 


29 


எம்‌ உக்க மவித்தனும்‌ மருகத்தல அரிகுலவாரணகிரமவித்த நும்‌ திருவத்தியூ 


8. யுடையான்‌ திருவிளக்கு உ௱ஸகளை திருநாள்‌(க)களில்‌ மடத்தில்‌ 
ஊட்டக்கடவதாக கொண்டு விட்ட நிலத்துக்குக்‌ கிழக்கும்‌ சிறுகச்சிப்பேட்டு 
எல்லைக்குத்‌ தெற்கும்‌ இவ்வூர்‌ எல்லைக்கு மேற்கும்‌ எலுமிச்சி ஏத்ததுக்கும்‌ 
வெ 

9. ண்ணைக ....... த்துக்கு வடக்கும்‌ ஆக இந்நான்கெல்லைக்கு(வு ) 
நடுவுபட்டனகரம்‌ பாவராகம்‌ குழி இரண்டாயிரமும்‌ இவகள்‌ 
பக்கல்கொ[ண]டு இந்நிலத்துக்கு விலைபட்ட பொந்‌ நூறுகிழதம்‌ ஆழ்வார்‌ 
ஸ்ரிபண்டார 

அ இள பழும்‌ சில்லிறைசோறு மற்றுமெப்பேர்ப்பட்ட குடிமைகளுக்கும்‌ 
இந்நிலத்‌ துப்போகத்திற்‌ கொள்ளாமைக்கும்‌ இந்நிலமுழுதாரை இறை 
கொள்ளாமைக்கும்‌ இது ......... 

11. லிசையால்‌ கூடிநவஸது ஸ்ரிபண்டாரத்தே ஆட்டாண்டுதோறுமொடுக்கி இதிலே 
இந இறைக்கு வேண்டுவது புறப்பட்டு இறுப்பதாக . ..... ஒடுக்கின 
பொன்‌ பதின்கழஞ்சும்‌ ஆகப்பொன்‌ பதநறுகழஞ்சும்‌ ஒடு 

12. க்கி இந்நிலம்‌ ஏத்த[புலமாக]த்‌ திருத்தி இந்நிலங்‌ [குழிதிமும்‌ இ . . 
யுத்தலைவநருளாளநாந உலகுயக்கொண்டசோழ மூவேஷவேளானுக்கும்‌ 
இவன்‌ வஸதீதார்குமே காணியாக வரக்காட்‌ [டி] சோழ 


ஸ._ஹாயிமாஜற-ம்‌ ஸ்ரீமாமவ 


18. தம்‌ அருளாளப்பெருமாள்‌ திருமுன்பே நின்று திருவாய்க்கேழ்வித்து காணியாக்க 
இந்நிலத்தில்‌ மேல்வாரத்தால்‌ உள்ள போகங்கொண்டு திருப்பதியதுக்குப்‌ 
பச்சருசி ஐங்கலமும்‌ சற்கரை இருக்கலமும்‌ சீரகம்‌ உழும்‌ மிளகு ௫ ம்‌ 
தே 

14. ங்காயா[மி*]ரம்‌ கரும்பு ர[ஈ] லமும்‌ பெருஷிருவமுதுக்கு அ ஐங்கலமும்‌ 
இதுக்கு வேண்டும்‌ கறியு நெய்யமுது முள்ளிட்டு பெருஷிருவமுதுக்கு 
கலவரிசிக்கு நிமந்தகட்டினபடியே ஐவ்வரிசிக்கும்‌ விடக்கடவதாகவும்‌ 


திருமஞ்சணத்துக்கு 
ச்ம்‌ இல்ல்‌ இரத ஆ சந்திராதித்தவற்‌ செல்வதாக இத்தன்மஞ்‌ செய்தான்‌ 
காஞ்சிக்குறி ஏகாம்பரன்‌ ஆளுடையானாந விக்கிரமசோழ ஸ,ஹாயிறாஜர்‌ 
Mes லல டக்‌ க செய்தார்‌ செய்த பாவம்‌ கொள்வான்‌ திருவாணை பூ. .ர்பட்டுத 
படுவான்‌ [॥*] 


30 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
காஞ்சிபுரம்‌ 


காஞ்சிபுரம்‌ 


தமிழ்‌ 
தமிழ்‌ 
சோழர்‌ 


வீக்கிரமசோழன்‌ 


தொடர்‌ எண்‌ :- 16 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


: 440/1919 


திருநறையூர்‌ நாட்டு வண்டாழஞ்சேரியைச்‌ சார்ந்த அனைக்கோளரியார்‌ வாணதராயன்‌ 
மகள்‌ பெரியாழ்வாள்‌, தனது பிறந்த நாளான ஆயில்ய நாளில்‌ அருளாளப்பெருமாளுக்கு 
தினசரி வழிபாட்டிற்காக மதுராந்தகச்‌ சதுர்வேதிமங்கலத்து எல்லைமில்‌ பெரிய 
மாம்பாக்கத்திலிருந்து பிரிந்த அவிநாசிநல்லூர்‌ நிலம்‌ ஒன்றினை இவ்வூர்‌ சபையார்‌ 


விற்றுக்‌ குடுத்துள்ளனர்‌. 


1. ஹஸி ஸ்ரீ[॥*] பூமாது புணரப்‌ புவிமாது வளர நாமாது விளங்க ஜயமாது 
விரும்பத்‌ தன்னிரு பதமலர்‌ மன்னநவர்‌ சூட மன்னியமையில்‌ மணிமுடிச்‌ 
செங்கொல்‌ சென்று திசைதொறும்‌ வளரவெங்கலி நீக்கி மெய்யறம்‌ தழைப்பக்‌ 
கலிங்க மிரியக்கட[ம*]லை நடாத்தி வல 


2, ங்கொளாழி வரையாழி திரிய இரிசுடரளவு மொருகுடை [நி*]ற்ற 


விஜைய௯விஷெகம்‌ 


ப[ண *]ணி 


கோக்கிழாநடிகளோடும்‌ விற்றிருந்தருளிய கோப்பரகேசரி 


கி,லவநதகூவதிக 


வீமஹஸிஹாஸநத் து 


வரராந 


9. து ஜயங்கொண்டசோழ மண்டலத்து எமிர்கோட்டத்து எயில்நாட்டு . . . . 


ச்‌ சதுவெ . . . . 


ஈலட்ட ௭லதிவிகி ஸவ*௯,துயாஜியார்‌ மகன்‌ 


சீராமபட்டநேன்‌ பூமிஇறைமிலி விலையாவணக்‌ கைய்யெழு . .... 
. டலத்துக்‌ குலோத்துங்கசோழவளநாட்டுத்‌ திருநறையூர்நாட்டு வண்டா(ழ)ஞ்சேரி 
உடையான்‌ வேளான்‌ அனைக கோளரியார்‌ வாணா[௰]ராயர்‌ 
மகளரவமுடையாள்‌ பெரியாழ்வாள்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்‌ து 
எயிற்கோட்டதீது எயில்நாட்டு திருவதீதியூர்‌ நின்றருளிந 
அருளாளப்பெருமாளு 
௨ க்கு நான்‌ பிறக ஆயிலையத்து நாள்‌ புறப்பட்டருளத்‌ திருமணம்‌ புக்கருளி 
அமுது செய்தருளுகைக்கு இன்னாள்தோறு நித்த நி[ம]ந்தஞ்செய்கைக்கு 
இவளுக்கு விற்றுக்குடுத்தமாவது ஸ்ரி2ம-மா நீதகச்சருப்பெதிமங்கலத் து 
பிடாகை பெயரியமா- 
. ம்பாக்கம்‌ பிறிந்த அவிநாசிநல்லூரிலும்‌ வடமாம்பாக்கத்து கழநி வாஸுதேவ 
வா[ய்‌*]க்காலுக்கு வடக்கு நாலாங்கண்ணாற்று மனுகுலசூளாமணிவதிக்கு 
மேற்கு முதற்சதிரத்து நான்களத்தூரத்‌ தி[ர*]வேகம்பக்கிரமவித்தன்‌ பக்கலும்‌ 
ட்ப 
- ருளாளக்கிரமவித்தனை முதுகண்ணாக விற்ற[க்‌] குழலிசாநி பக்கலும்‌ 
விலைகொண்டு உடைய விளைநிலம்‌ பாடக மூன்றும்‌ கொல்லையும்‌ 
குடிஇருப்புப்‌ பாடகம்‌ இரண்டும்‌ இங்கே மிர[ண்‌]டாம்‌ சதுரத்து 
மேற்படியார்கள்‌ பக்கல்‌ விலை கொண்டுடைய விளைநிலம்‌ பாடகம்‌ 
ஏழரையும்‌ ஆதம்பாக்கத்தான்‌ பக்கல்‌ கொண்ட வி[ளை][5] 


. காலுட்பட்ட கிணறும்‌ இங்கே மூன்றாம்‌ சதுரத்து மமிலாப்புடையான்‌ 
வேளான்ஜய்யன்‌ பக்கலும்‌ திருக்கடம்பூர்க்‌ கோவிஷநாராயணன்‌ பக்கலும்‌ 
விலைகொண்டுடைய விளைநிலம்‌ பாடகம்‌ ஏழும்‌ இங்கே விளைபாடகம்‌ 
ஒன்று மயிலாப்புடையான்‌ வேளான்‌ பெருமான்‌ஐய்யன்‌ பக்கல்‌ 
வடமேற்கடைய இரண்டு பா 

௨ (லம்‌ பாடகம்‌ ஏழரையும்‌ தண்டுறையான்‌ வாய்க்காலுக்குக்‌ கிழக்கு கோவிந்தன்‌ 
நாராயணன்‌ வாய்க்காலுக்கு வடக்கு அருளாளக்கிரமவித்தன்‌ பக்கல்‌ 
கொண்டுடைய பாடகம்‌ ஏழும்‌ இ[ங்‌]கே திருக்கட[ம்பூ]ரு கே[சுவநா]ராயண 


பட்டன்‌ பக்கல்‌ கொண்டுடைய பாடகம்‌ மூன்றும்‌ 


92 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 17 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ; 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : - 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 406/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண : 
அரசன்‌ : இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ மாசி, வைகாசி மாதத்தில்‌ நடைபெறும்‌ 
திருவிழாகளின்போது வழிபடவரும்‌ வைணவர்களுக்கு உணவளிக்க ஆர்ப்பாக்கிழான்‌ 
ஸ்ரீஇளங்கோ எனும்‌ வளவன்‌ மூவேந்தவேளான்‌ என்பவன்‌ நிலமொன்றினை 
தானமளித்துள்ளான்‌. மேலும்‌ இக்கோயில்‌ மடத்தினை நிர்வகிக்க மடப்புறமாக நிலம்‌ 
விற்பனை செய்து தானமளிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 

1. ஹஸியீ[॥*] ஆற்பாக்கிழாந்‌ சிரிளங்கோவான வளவந்‌ முவேந்தவேளாந்‌ 
அருளாளப்பெருமாள்‌ மாசித்திருநாளும்‌ வைய்காசி திருநாளுஞ்‌ சேவிக்க 
வக ஸ்ரீவைஷ்ணவரமுது செய்ய கொண்டுவிட்ட நிலத்துக்கு வ,_மாணம்‌ 
பூமந்நும்‌ பதுமம்‌ பூத்த எழுவஷா முன்செய்தவத்தாற்‌ பருதிவழித்தோன்றி 
நெடுமாலிவநெஞ்சுடர்‌ முடிசூடி இருநிலமகளை உரிமையிற்‌ புணர்‌ 
திருமகன்‌ முலைச்செஞ்சாவகணிந்து பருபணிமார்வம்‌ பநிளர நிகற்ப 
ஜயமாது செழுஞ்சகநைச்சுவடாற்‌ 


3. ஜயங்கொண்ட சொழமண்டலத்துக்‌ காலியூர்க்கோட்டத்து தநியூர்‌ ஸ்ரீராஜெ... 
சோழச்சருப்பேதிமங்கலத்து மதுராந்தகச்சேரிக்கு ஸ்ரீவசமபட்டநேந்‌ பூமிநில 
விலையாவணக்‌ கைய்யெழுத்து அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ 


98 


திருக்காவண நாராயணதஸாற்கு அருளாளப்பெருமாளுக்கு மடப்புறமாக 
நான்‌ விற்றுக்குடுத்த பூமியாவது இவ்வூர்‌ வடபிடாகை உலகளந்தசோழ 
நல்லூரில்‌ ஸ்ரீமதுராந்தகவதிமின்‌ வடக்கு ௰௨ ங்‌ கண்ணாற்று 
ாஜெஷ,சோழவதியின்‌ ௨ சதுக்கத்து தெற்கடைய ஒலிகொந்றை 


௨ அக்‌ குமாரபட்டந்‌ பக்கற்‌ பெற்றுடையேனாந யெந்னுதாயாந காலே அரைக்காலும்‌ 


மூந்றாஞ்சதுக்கத்து மேற்படியாந்‌ பக்கற்பொற்றுடையெனாநபூ இ௨௪ அரையே 
அரைக்காலும்‌ திருவராயின்‌ மேற்கு ௪ கண்ணாற்று ஸறஹகி 
வாய்க்காலுக்கு வடக்கு ஏழாஞ்சதுக்கத்து மேற்படியான்‌ பக்கற்‌ பெற்றுடைய 
ர்‌இ ஒன்றரையும்‌ இங்கே திருத்தணிப்பட்டன்‌ பக்கற்‌ பெற்று பூஇ 
அரையும்‌ இங்கே அரங்காரைத்‌ திருவாக்குலமுடையான்‌ பக்கற்‌ 
பெற்றுடைய பூர்வ ஒன்றேகாலும்‌ இங்கே அக்கு 


௨ பட்டன்‌ பக்கற்‌ பெற்றுடையபூது முக்காலும்‌ அ ஞ்சதுக்கத்து மேற்படியான்‌ 


பக்கற்‌ பெற்றுடையபூ௪ நாலும்‌ ௯ ஆஞ்சதுக்கத்து மேற்படியான்‌ பக்கற்‌ 
பெற்றுடைய பூ௩வ மூன்றெ காலும்‌ அழிதவூரானி பக்கற்‌ பெற்றுடைய 
பூக முக்காலும்‌ ம ஞ்சதுக்கத்து அக்குமார பட்டன்‌ பக்கற்‌ பெற்றுடைய 
பூக ஒன்றும்‌ ௬ கண்ணாற்று ௯[த]சதுக்கத்து ட ௨இ [இரண்டரையும்‌] 
[உத]திருத்தணிய பட்டன்‌ [ப]க்கற்‌ பெற்றுடையட௨ இரண்டும்‌ ஒலிகொன்றை 
அக்குமாரபட்டன்‌ பக்க[ற்‌* ] 


. பெற்றுடைய பூ ௨ [இரண்டும்‌] ௭ சதுக்கத்து மேற்படியான்‌ பக்கற்‌ 


பெற்றுடைய பூகஇ [ஒன்‌]றரையும்‌ ஆக பூ ௨௰இ இருபதரையும்‌ 
விற்றுக்குடுத்தென்‌ முற்சொல்லப்பட்ட குரவசேரி ஸ்ரீதரபட்டனேன்‌ இது 
விற்றுக்குடுத்துக்‌ கொள்வதாக எம்மிலிசைந்த விலைப்பொருள்‌ அன்றாடு 
நற்காசு ம இக்காசு பத்தும்‌ ஆவணக்களியே கைச்செலவறக்‌ கொண்டு 
விற்றுக்குடுத்தேன்‌ இருகாலாவது முக்காலாவது முன்சொல்லப்பட்டபடியே 
விலைக்‌[க ]றவிற்று பொருளறக்கொண்டு விற்று விலையா 


. வணஞ்செய்து குடுத்தேன்‌ [இ]வ்விற்றுக்குடுத்த பூமிமேல்‌ எப்பேர்பட்ட 


கலமுமில்லை கலமுன்வாய்த்தோன்றிப்படில்‌ நானே தீர்த்து குடுக்க 
கடவேனாகவும்‌ இதுவே பொருமாவறுதிப்‌ பொருட்செலவோலை 
யாவதாகவும்‌ இதுவல்லது வேறுபொருமாவருதி பொருட்செலவோலை 
காட்டக்கடவனல்லாதானாகவும்‌ இப்படி இசைந்து திருக்காவண 
நாராயனதாஸற்கு அருளாளப்பெருமாளுக்கு மடப்புறமாக விற்று 
விலையாவணம்‌ பண்ணிக்குடுத்தேன்‌ முற்சொல்லப்பட்ட குர[வசேரி] 


. ஸ்ரீவ[த்த] பட்டனேன்‌ இவர்கள்‌ பணிக்க எழுதிநேன்‌ இவ்வூர்க்‌ கரணத்தான்‌ 


மாறன்‌ சஷிரநேன்‌ இவை என*எழுத்து இப்படி ஸடஒமதித்து 


94 


விற்றுக்குடுத்தேன்‌ குரவசேரி ஸ்ரீவவயபட்டநேன்‌ இவை என்எழுத்து 
இப்படிக்கிவை குரவச்சேரி உருத்திர நாராயண பட்டந்‌ எழுத்து குரவச்சேரி 
சீராமபட்டன்‌ ஹஹிஜையானமைக்கு இக்குடி நாராயணபட்டந்‌ எழுத்து 
இது சாஞ்சைக்‌ கொலவராக பட்டன்‌ ஸஹிஜை யானமைக்கு எட்டுக்கூர்‌ 
8ீராமபட்டன்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ உட்புறை சிவகுமார பட்டனேன்‌ 
இப்படி அறிவேன்‌ உறுப்புட்‌ 

9. டுர்‌ சூறிய தேவபட்டனேன்‌ இப்படி அறிவேன்‌ குரவச்சேரி சங்கரபட்டனேன்‌ 
இவை என்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ விற்றல்லூர்‌ திருத்தணிய பட்டன்‌ 
எழுத்து இவை திருவாய்க்குல பட்டன்‌ ஸஹிஜையாநதமைக்கு இவை 
[தே]வன்‌ ஸ்ரீகூஷபட்டன்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ காவட்டித்‌ 
தாமோதரபட்டன்‌ எழுத்து[॥*] 


35 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 18 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு டத 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1149 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ; 45/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ ௪ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ த!) 
அரசன்‌ இரண்டாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை கல்வெட்டு சிதைந்து, முற்று பெறாமல்‌ உள்ளது. பிரநாயக்கன்‌ என்பவன்‌ திருவத்தியூர்‌ 
ஆழ்வார்‌ கோயிலில்‌ திருநுந்தா விளக்கு ஒன்று ளிக்க 96 ஆடுகளைத்‌ தானமாக 
அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. ஷஸியீ[॥*] பூமருவிய திருமாதுஞ்‌ செயமாதும்‌ நாமருவிய கலைமாதும்‌ 


புகழ்மாதுங்‌ நயஸபுல்க யருமறைய்‌ விதிநெறிய . . . 


.. எண்ணருங்‌ கற்பகமண்ணகம்‌ புணர்வ செம்பொந்‌ வீமிகாஸஹரத்‌ து 


உலகுடை முக்கோக்கிழாந . . .... ஸ்ரிமாஜமாஜசெவற்கு யாண்டு 
மூந்றாவது 

. ஜயங்கொண்ட [சோழமண்ட*]லத்து எமிற்கோட்ட . . . . டுத்‌ 
திரு[அ]த்தியூராழ்வாற்கு அதி . . . . . . . நாயந்‌ பிரமன்‌ மகந்‌ 


பிரநாயக்கந்‌ வைத்த திருநுஷாவிளக்கு ஒன்றுக்குத்‌ திருவிளக்கும 


௨ன்றாடி திருஅத்தியூர்க்கோனும்‌ மாச்சாத்தனும்‌ பக்கலும்‌ பக்கல்விட்ட ஆடு 


௯யச௬ பொலிகிடா க ஆடு தொண்ணூற்றாறுங்‌ கைக்கொண்டு நிசதி 
நொஷாவிளக்கு ஒற்றுக்குத்‌ திருநாராயணத்தால்‌ நாளொற்றுக்கு 


. நெ[ய்‌*] உழக்காக சனிராதித்த . . . . . ஒன்றினால்‌ நிறை அரு பலம்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 19 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1150 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 389/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்‌ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 19 
அரசன்‌ : இரண்டாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : காலியூர்‌ கோட்டத்துத்‌ தனியூர்‌ இராசேந்திரச்‌ சோழச்‌ சதுர்வேதிமங்கலத்து வடவெல்லை 
ஊரான உலகளந்த சோழ நல்லூரில்‌ ஆற்பாக்கிழான்‌ வாணராயர்‌ விட்ட 21 பாடக 
நிலத்தினை அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ மடத்தினை நிர்வகிக்க வேண்டி 
இராஜேந்திர சோழ சருப்பேதி மங்கலத்து பெருங்குடி சபையார்‌ இறை இழித்து 
தானமாக அளித்துள்ளனர்‌. 

கல்வெட்டு : 

1. ஸ்ரீராஜமாஜ செவர்க்கு யாண்டு [௪] வது காலியூர்க்‌ கோட்டத்துத்‌ தனியூர்‌ 
ஸ்ரீ மாஜெல., சோழச்‌ சருப்பேதிமங்கலத்து பெருங்குறி ஸலையோம்‌ எழுத்து 
அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ ஸ்ரீகாரியஞ்செய்வானும்‌ வாஃப்பெருமக்களும்‌ 
கரணத்தானும்‌ கண்டு எங்களூர்ப்‌ பிடாகை. உலகளந்த சோழ நல்லூரில்‌ 
ஆற்பாக்கிழார்‌ வாணராயர்‌ கொண்டு விட்ட சிரிளங்கோவிளாகம்‌ ௨௰க 
இப்பாடகம்‌ இருபத்தொன்றும்‌ அருளாளப்பெருமாள்‌ திருமடப்புறமாகவிட 
இறையிலியாக விட்டொம்‌ இன்நில 

2. ந்கைக்கொண்டு பமிர்ச்செய்து மடமுட்டப்‌ பண்ணுக இப்படி ஹலையார்‌ 
எழுத்து காட்டிக்குறி நாராயணபட்டர்‌ பணியால்‌ பணிகேட்டு எழுதிநே[ன்‌*] 
ஊர்க்கணக்குத்‌ தன்மப்பிரியநேன்‌ இவை என்‌ எழுத்து இப்படிக்கு இவை 


37 


காட்டிக்குறி நாராயணபட்டன்‌ எழுத்து இவை ஸ்ரீபாதபட்டன்‌ எழுத்து 
இவை ஆட்கொண்ட வில்லிபட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை எட்டுக்கூர்‌ 
சீராமபட்டன்‌ எழுத்து இவை உருத்திர நாராயணபட்டன்‌ எழுத்து 
இவை வற்றலூர்‌ உத்தமநம்பி எழுத்து இவை சீராமபட்ட ஸொமயாஜி 
எழுத்து 

3. இவை வற்றலூர்‌ ஷஹுர்ஷ, செவ பட்டன்‌ எழுத்து இது கொலலரநாமன்‌ 
பட்டன்‌ ஸயிஞையானமைக்கு இவை ஸவரணை மலைக்கினிய நின்றான்‌ 
பட்டன்‌ எழுத்து இவை . . . வெகுமார பட்டன்‌ எழுத்து இவை உப்பளி 
அணாமூர்த்தி பட்டகுலகயாஜி எழுத்து இது முப்புறத்து அருளா்பட்டன்‌ 
ஸயிஜையாதனமைக்கு இவை உத்தமநம்பி எழுத்து அருளாளபபட்டநில்‌ 
இவை ஒலிகொன்றை அக்குமார பட்டன்‌ எழுத்து [॥*] 


38 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :-20 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 7 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1158 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 3385/1919 


மொழி: தமிழ்‌ முள்‌ பதிப்பு : 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண : 80 
அரசன்‌ : இரண்டாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறையிலுள்ள கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : செம்பூர்க்‌ கோட்டத்து பரமேஸ்வரமங்கலமான சோழகுலச்‌ சதுர்வேதிமங்கலத்தைச்‌ 
சேர்ந்த சிலம்பணிந்தான்‌ அம்பலக்கூத்தன்‌ சேதிநாயன்‌ என்பவன்‌ காஞ்சிபுரம்‌ 
திருவத்தியூர்‌ நின்றருலின அருளப்‌ £கு திருநந்தாவிளக்கு ஒன்று வைக்‌ 
99 மாடுகளை கோமில்‌ தானத்தாரிடம்‌ அளித்துள்ளான்‌. அருமொழிநங்கை என்னும்‌ 
நாழியால்‌ தினமும்‌ நெய்‌ உழக்கு வழங்கிட வழிவகை செய்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. திருவாய்கேழ்விமுன்னாகத்‌ திருபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ மாஜமாஜ கேவற்கு 
யாண்டு ஏழாவது ஜயங்கொண்டசோழம 
2, ண்டலத்து எமிற்கோட்டத்து காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ னின்றருளின 
அருளாளப்பெருமாளுக்கு செம்பூர்‌ கோட்டத்துப்‌ பரமே 
3. மரமங்கலமான சோழகுலதிலச்‌ சதுவெ*திமங்கல பரமேமுமமங்கலமுடையான்‌ 
சிலம்பணிந்தான்‌ அம்பலக்கூத்தன்‌ சேதியநாயன்‌ 
4. வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு விட்டபசு முப்பத்திரண்டு 8ஷலம்‌ 
ஒன்றும்‌ ஆக வுரு முப்பத்து மூன்றுக்கும்‌ இவ்வாண்டு மா 


39 


5. ர்கழி மாஸம்‌ முதல்‌ நாள்‌ ஒன்றுக்கு அருமொழிநங்கை நாழியால்‌ 
அளக்கக்கடவ நெய்‌ உழக்கு இன்நெய்‌ உழக்கும்‌(ச்‌) சஷாதித்தவரை 

6. திருநநீதாவிளக்குக்கு நெய்‌ அளக்கக்‌ கடவதாக ஸிலாலேகை 
பண்ணிக்குடுத்தோம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ தானத்தாரோம்‌ இத்திரு - 

7. நந்தாவிளக்கு எரியக்கைக்கொண்ட இரண்டுநிலைத்தராத்‌ திருக்குத்துவிளக்கு 
ஒன்று ௨ இப்படிக்கு இவை கோமில்கச்சிய 

8. புரமுடையான்‌ பெரிய பெருமாள்‌ அருளாளப்பிரியநெழுத்து உ 


40 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 21 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு இ 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1155 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 433/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு பது 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பிற்காலப்‌ பல்லவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : A 
அரசன்‌ :  கோப்பெருஞ்சிங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : நடுவுநாடான இராஜராஜ வளநாட்டு வடகரை வெசாலிபாடி நாட்டு தனியூர்‌ வரகூரான 
அழகியசோழச்‌ சதுர்வேதிமங்கலத்துச்‌ சார்ந்த மன்றாடி அமுதவல்லவக்‌ கோன்‌ 
என்பவன்‌ திருவத்தியூர்‌ அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தாவிளக்கு ஒன்று எரிக்க 
97 ஆடுகள்‌ இக்கோமில்‌ சுரபி இடையன்‌ திருவத்தியூர்கோன்‌ என்பவனிடம்‌ 
அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹுஸிஸ்ரீ[॥*] திரிபுவநச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீசாஜமாஜ செவர்க்கு யாண்டு 
ஒ[ந்‌]பதாவது செயங்கொண்ட சோழமண்டலத்து எமிற்கோட்டத்து எயில்‌ 
2. நாட்டு திருவத்தியூர்‌ அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தாவிளக்கு நடுவுநாட்டாந 
இராஜராஜ வளநாட்டு வடகரை வெசாலிப்பாடி நாட்டு தநியூர்‌ வரகூ 
3. ராந அழகியசோழச்‌ சதுர்வேதிமங்கலத்து மன்றாடி குத்துவாந்பாளி எச்சிலாந 
அமுதவல்லவக்கோந்‌ வைத்த திருநஷாவிளக்கு ஒற்றுக்கு 
4. ஆடிமாஹத்து இக்கோயில்‌ சுரபி இடையந்‌ திருவத்தியூர்க்கோன்‌ கைக்கொண்ட 
திருவிளக்காக ஆடு தொண்ணூற்றுஆறும்‌ பொலிமொத்தை ஒற்று 
5. ம்‌ மேற்படி ஆக கோயிலில்‌ தொண்ணூற்றேழும்‌ கைக்கொண்டு நாள்‌ 
ஒந்றுக்கு திருநாராயணத்தால்‌ உழக்காக வக நெய்‌ சந்திராதி 


41 


6. த்தவரை செலுத்தக்கடவேநாகவும்‌ இத்தேவற்கு எட்டாவது இரண்டடுக்கு 
தராகுத்து விளக்கு ஒந்றும்‌ சிலாலேகை பண்ணிகைக்கு அருளா 


7. ல்‌ இக்கோயிற்கணக்கு காணிஉடைய சீயபுரமுடையாந்‌ விநாயகந்‌ 
அருளாளப்பிரியந்‌ எழுத்து [॥*] 


42 


த.நா... தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 22 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1168 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 431/191 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு யு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 22 
அரசன்‌ : இரண்டாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : சேட்டலூர்‌ பெம்மான்‌ மகள்‌ பேரருளாள்‌ கொற்றி என்பவள்‌ தனது ஆபரணத்தை 
விற்று 100 குழி நிலமொன்றினை வாங்கியுள்ளாள்‌. இவளது காலத்தில்‌ இந்நிலத்தினை 
அனுபவித்துக்‌ கொண்டு அவளது மறைவுக்குப்‌ பின்னர்‌ அருளாளப்பெருமாள்‌ 
கோயிலுக்கு கொடுக்க வேண்டும்‌ என்று ஆவணம்‌ ௭ ள்ளாள்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஸி ஸ்ரீ[॥*] கி, புவனச்சக்கரவத்திகள்‌ சீராசராசதேவற்க்கு யாண்டு ௨௰௨ 
வது குத்தனூரில்‌ சேட்டலூற்ப்‌ பெம்மான்‌ மகள்‌ பேர 
2. ருளாளன்‌ கொற்றியேன்‌ என்‌ மாதாவும்‌ பிராதாக்களுங்கூடஎன்‌ ௭லமணத்தை 
அழித்துக்கொண்ட பொன்னுக்குச்‌ செலவாக தந்த எங்கள்‌ ௧ 
3. முவலிருநூற்றில்‌ கிழக்கடையான குழி நூறும்‌ னானுள்ள தனையு2நுலவித்‌.து 
பின்பு அருளாளப்பெருமாளுக்குக்‌ குடுத்தோமேல்‌ ஸ்ரீலண்டாரத்து 
4. ள்ளே நெல்‌ கடமை அளப்பது கலவை பேரருளாளகொற்றியேன்‌ எழுத்து 
[॥*] 


43 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 23 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 27 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1173 
ர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 410/191 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்து 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 
அரசன்‌ : இரண்டாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : காராயப்பள்ளி என்ற ஊரைச்‌ சேர்ந்த குமரன்‌ கோவிந்த செட்டி என்பவன்‌ 
அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ ஒரு திருநந்தாவிளக்கு எரிப்பதற்கு 33 பசுக்களும்‌, 
மூன்று நிலைக்குத்துவிளக்குகளும்‌ தானமளித்துள்ளான்‌. 

கல்வெட்டு : 

1. ஹஸி ஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ சீஇராசராசதேவற்க்கு யாண்டு ௨௰எ 
வது ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எமிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ 
திருவத்தியூர்னின்று அருளின அருளாளப்பெருமாளுக்கு 

2. க காராயப்பள்ளிக்‌ குமரன்‌ கோவிந்தசெட்டி வைத்த திருநந்தாவிளக்கு 
ஒன்றுக்கு விட்ட பாற்ப்பசு பத்தும்‌ சினைப்பசு பதின்‌ஒன்றும்‌ பொலிமுறை 
நாகு பதினொன்றும்‌ %ஷலட ஒன்றும்‌ ௨௫ ஆக முப்பத்‌ துமூன்றுங்‌ கை 

3. க்கொண்டு நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ அரியென்னவல்லாநாழியால்‌ நெய்‌ 
உழக்கும்‌(ந்‌) தமிரமுது நாழியும்‌(ஞ்‌) சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோம்‌ 
பெருமாள்கோயில்‌ ஹானத்தோம்‌ இப்படி 

4. க்கு இவை கோயில்க்‌ கணக்கு சீயப்புரமுடையான்‌ எழுத்து ௨ இத்திரு 
நந்தாவிளக்கு எரியவைக்க மூன்‌[று]னிலத்தி[ரு * ]க்குத்‌ து விளக்கு ஒன்று 
௨ 


44 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 24 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 14 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1177 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 48/1892 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இகல்‌.11/ 

எண்‌: 861 

எழுத்து : கிரந்தம்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 24 
அரசன்‌ : இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : கங்கமண்டலத்து மகாமண்டலிகன்‌ சோழமாராசன்‌ கட்டி நுளம்பன்‌ ஸ்ரீமன்னு 
புசபலவீரன்‌ ஆகோமல்லரசன்‌ கேடுவத்திகண்டன்‌ என்பவன்‌ தன்னுடைய பெயரால்‌ 
திருநந்தவனம்‌ செய்ய இருநூற்றைம்பது குழி நிலம்‌ தானமளித்துள்ளான்‌. 
இந்நிலத்தினை இக்கோயில்‌ பண்டாரத்தில்‌ “நோக்கிமாடை” என்னும்‌ காசு ஒன்று 
அளந்து பெற்றுள்ளான்‌. இந்நந்தவனத்தில்‌ உழைக்கும்‌ குடிக்கு கொற்று மற்றும்‌ 
இலக்கைக்காக (உணவு மற்றும்‌ தங்குமிடம்‌) வேண்டி 11 “நோக்கிமாடை” 
அளித்து அதிலிருந்து வரும்‌ வட்டியாக மாதமொன்றுக்கு ஐந்து புதுக்காசு 
வழங்கிட ஏற்பாடு செய்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஹியஸ்ீ। திருவாய்க்கேழ்வி முன்னாக திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ £இராசாதிராசா 
செவற்கு யாண்டு ௰[௪] ஜயங்கொண்டசோழமண்டலத்து எமிற்கோட்ட 
2. த்து [எமி]ல்நாட்டு திருஅத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 
கங்கமண்டலத்து 8ஹா2ண்டலிகன்‌ சோழமாராசன்‌ கட்டி[நு]ளம்பன்‌ ஸ்ரீம 
3. ன்னு பு[ச]பெலவீரன்‌ [ஆ]கோமல்லரசன்‌ கேடுவத்திகண்டநென்று தன்பேரால்‌ 
திரு நந்தவனஞ்‌ செய்கைக்கு கொண்ட குழி இருநூற்றைம்பதுக்‌[கு 
ஸ்ரீப]ிண்டாரத்து [ஒடு]க்கி 


45 


4. ன நோக்கிமாடை ௧ ஒன்றும்‌ இத்திருநந்தவனம்‌ உழைக்கும்‌ குடிக்கு 
கொற்றுக்கு[ம்‌*] [இல]க்கைக்கும்‌ இட்ட ஸ்ரீபண்டா[ர*]த்து பொலிசைக்கு 
ஒடுக்கின நோக்கிமா 

ச. டை மிக பதிநொன்றுக்கும்‌ திங்கள்‌ அஞ்சு புதுக்காசு பொலிசை 
பொலிவதாகவும்‌ மிப்பொலிசை திருநன்தவனக்குடிக்கு திங்களாசறு 

6. தியாக இட்டுத்‌ திருநந்தவனம்‌ சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோமாநோம்‌ 
இக்கோயில்‌ சீகாரியஞ்செய்வானும்‌ சகோமில்‌ வாரியருங்‌ கரணத்தானு 

7. ம்‌ இவ்வனைவோம்‌ இப்படிக்கு கோமி[ல்‌ கணர்‌]க்கு சீயபுரமுடையான்‌ 
அல்லாளப்பிரியந்‌ எழுத்து[॥*] 


46 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 25 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு » 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1189 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 554/1919 


மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 2 
அரசன்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்கு புறச்சுவர்‌ 
குறிப்புரை : மணவிற்‌ கோட்டத்து பெருமூர்‌ நாட்டு திருநெடும்பிறை என்னும்‌ ஊரில்‌ 


உள்ள மலை சமுதலிகளில்‌ முனையதரையன்‌ எனும்‌ குலோத்துங்க சோழ 
மலையராயன்‌ மகன்‌ இராசாதிராச மலையராயன்‌ எனும்‌ தன்மபரிபாலன்‌ என்பவர்‌ 
அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ விளக்கெரிக்க 32 பசுக்கள்‌ மற்றும்‌ 1 காளை 
தானமளித்துள்ளார்‌. மேலும்‌ “தன்மபரிபாலன்‌' என்று தனது பெயரில்‌ ஏற்படுத்திய 
சந்திக்கு, வழிபாட்டுத்‌ தேவைக்காக 120 காசுகள்‌ அளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 


1. ஹஹிஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவர்க்கு 
யாண்டு ம[க] வது எமி[ல்‌*] கோட்டத்து நகரங்‌ காஞ்சிபுரத்து 
திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 

2. ம[ண]விற்‌ கோட்டத்துப்‌ பெருமூ[ர்‌ ந]௱ட்டுத்‌ திருநெடும்பிறையில்‌ மலை 
முதலிகளில்‌ முனையதரையானான குலோத்துங்க சோழ மலையராயன்‌ 
மகன்‌ திருவர 

8. [ங்‌]கமுடையாநான இராசாதிராசமலையராயநான தன்மபரிபாலநேன்‌ 
இக்கோயிலுக்கு இவ்வாண்டை தை மாஹ முதல்‌ திருநுந்தாவிள 

4. க்கு ஒன்றுக்கு நாள்‌ ஒன்றுக்கு அருமொழிநங்கையால்‌ அளக்கு நெய்‌ 
உழக்குக்கு சந்திராதித்தவரை செல்கைக்கு விட்ட பசு ௩௰௨ இஷப[ம்‌*] 
க பசு முப்பத்திரண்டும்‌ இஷப[ம்‌*] ஒன்றும்‌ 


47 


5. தன்மபரிபாலன்‌ சந்திக்கு திருமந்திர திருப்போனகமும்‌ திருவாராதனத்துக்கும்‌ 
சந்தன[ஷிதாரி] திருப்பரிகசட்டம்‌ மற்றும்‌ வெஞ்சன உட்பட காளொன்றுக்கு 
ஐஞ்சு பக்தர்‌ ஊ , 

6. . - . நாள்‌ ஒன்றுக்கு அரிசி முக்குறுணிக்கும்‌ [ச]ன்திராதித்தவரை 
செல்கைக்கு இக்கோயில்‌ வாரியனும்‌ கரணத்தானும்‌ பொலிவூட்டாக நாங்கள்‌ 
கைக்கொண்ட பழுங்காசு ஈ௨௰ இப்‌ 


7. பழங்காசு நூற்றிருபதும்‌ கைக்கொண்டு சந்திராதித்தவரை செ[லு]த்தகடவதாக 
சம்மதித்தோம்‌ வாரியனும்‌ கரணத்தானும்‌ இவ்வனைவோம்‌ 


48 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 26 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 13 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1191 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 517/1919 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 26 
அரசன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ நரசிம்மசுவாமி உட்புற வலது சுவர்‌. 


குறிப்புரை : குலோத்துங்கசோழன்‌ தனது பெயரால்‌ ஏற்படுத்திய குலோத்துங்கசோழன்‌ சன்திக்கு 
இறைவன்‌ வழிபாட்டிற்காக தேவைப்படும்‌ பொருளுக்காக வேண்டி ஊற்றுக்காட்டு 
கோட்டத்து மேல்‌ துண்டம்‌ கிராமத்தினை இறைஇழித்து கொடையளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1, ஸஹிஸ்ரீ[1*] திருபுவநசக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ முடித்தலையும்‌ கொண்டு 
வீராபிஷே 
2. கமும்‌ விஜயாபிஷேகமும்‌ பண்ணி அருளின குலோத்துங்கசோழதேவற்‌ 
3. க்கு யாண்டு ம[௩]ஆவது ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எயில்கோட்டத்து 
4. திருவத்தியூர்‌ நின்று அருளின அருளாளப்‌ பெருமாளுக்கு 
குலோத்துங்கசோழன்‌ 
5, சன்திக்கும்‌ படி வெஞ்சனத்துக்கும்‌ நாள்‌ ஒன்றுக்கு அமுதுபடி . . 
[மு]ம்படி 
6. வெஞ்சனத்துக்கும்‌ விட்ட ஊற்றுக்காட்டு கோட்டத்து மேல்துண்டம்‌ . . 


49 


8. 
9. 
10. 


11. 


12. 
18. 
14. 
15. 
B. ட. 
17. 


நிலம்‌ முன்நூற்று [ஒ]ருபத்தெட்டு அரைஇரண்டு மாமுக்காணியும்‌ உள்ள 
ஊர்‌ நாயிந்மார்‌ தேவதாநம்‌ திருவிடைஆட்டம்‌ நீங்கல்லாக கடமை பொ 
ன்வரி பட்டபாழ்‌ கடமை கமுகுநிலை தோட்டகடமை இ!(வூர்‌] ஆயவற்க்கம்‌ 
புறக்கலனை செக்குகடமை நாட்டுவரி குதிரைவரி நெ[ல்‌*]வரி ஏரிமீன்பாட்டம்‌ 
காத்திகைபச்சை மற்றும்‌ எப்பேர்பட்டவரிகளும்‌ உட்ப்பட ஹவ*மா 

நடி இறைஇலியாகக்‌ கல்லிலும்‌ செம்பில்லும்‌ வெட்டிக்கொள்ள 
சொல்லிவிட்டோம்‌ இப்படி செய்வதே ௨ இப்படி திருவாய்மலன்‌ 
தருளினபடிக்கு பாண்டிமண்டலத்து முத்தூறுகூற்று . . . . . . 

க்குவூர்‌ உடையான்‌ [வண்டுவராவதி] வீற்றுஇருந்தான்‌ ப[ல்‌*]லவரா 
யன்‌ எழுத்து 


50 


தா.ந.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 27 


மாவட்டம்‌ 


ஊர்‌ 


425 


எழுத்து 


அரசன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1191 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 42/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கோ.சாசனம்‌ 

கண்‌. 

தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 27 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


எயிற்கோட்டத்து திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு எமிற்கோட்டத்து 
எலதுங்கத்தூர்‌ ஊரின்‌ வரிவருவாய்‌ தானமளிக்கப்பட்டுள்ளது. 


1. சொஹி ஸ்ரீ [॥*] திரிபுவன சக்கிறவற்த்திகள்‌ மதுரையும்‌ [ஈழமும்‌ பாண்டியன்‌ 


முடித்தலையும்‌ கொண்டருளிய விஜயாபிஷேகமும்‌ வீறாபிஷேகமும்‌ பெற்ற 
திரிபுவன சக்கிறவற்த்திகள்‌ குலோத்துங்க சோளதேவர்க்கு யாண்டு 
பதிமூனாவது ஜயங்கொண்ட சோளமண்டலத்து எமிற்கோட்டத்து 
திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு எயிற்கோட்டத்து 
எலதுங்கத்தூரனது ஊ[ர்‌*] நாயன்மார்‌ தேவதானம்‌ திருவிடையாட்டம்‌ 
நீக்கி பொன்வரி எநவரி கடமை உள்பட சகலாதாயமும்‌ உள்பட செலுத்தக்‌ 
கடவதாகவும்‌ பலவறாயன்‌ எழுத்து. 


51 


த.நர.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 28 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 
ஒன்றும்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : RB 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1191 


காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 620/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 2 
தமிழ்‌ 


சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 28 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ அபிஷேக மண்டப மேற்கு புறச்சுவர்‌ 


அருளாளப்பெருமாளுக்கு நந்தா விளக்கு ஒன்று ளிக்க 32 பசுகளுக்கும்‌ 
காளையும்‌ பால்‌ அமுதுக்காக வேண்டி 8 பசுக்களும்‌ அம்மையப்பன்‌ கண்ணுடைப்‌ 


பெருமாள்‌ எனும்‌ விக்கிரம சோழச்‌ சம்புவராயரால்‌ கொடையளிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


ON 


 ஹஷிய்ீ[।*] திருவாய்க்கேழ்வி முன்னாக முடித்தலையும்‌ ம 
துரையும்‌ கொண்டருளிய ஸ்ரீகுலோத்துங்கசோழ தேவற்‌ 

கு யாண்டு ம௩ வது ஷேஷ நாயற்று பதிந்நொரான்‌ தியதி வியாழ 

௨ கீகிழமையும்‌ பூசமும்‌ உவ. வக்ஷத்து [௯]ஷகியும்‌ ஆன அன்‌ 
று செயங்கொண்டசோழ மண்டலத்து எமி[ர்‌]க்கோட்டத்து[ம்‌] . . 

. நகரங்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்‌ 


நகப்‌ க கர்‌ அம்மை அப்ப[ந்‌] கண்ணுடைப்‌ பெருமா 


௨ளாந விக்கிரமசோழச்‌ சம்புவராயந்‌ திருநந்தா விளக்குக்கு வி 

விட்ட பசு ௩௰௨ இஷபம்‌ ௧ க்குமளக்கும்‌ அருமொழிநங்கை நாழியாலே 
. உழக்கு நெய்‌ அளக்கக்‌ கடவதாகவும்‌ பாலமுதுக்கு விட்ட பா 

ற்‌ பசு ௮ எட்டும்‌ ஆகப்‌ பசு ௪ம இஷபம்‌ க ம்‌ இப்பசு நாற்பது 

௨ம்‌ இஷபம்‌ ஒன்றும்‌ கைக்கொண்டோம்‌ இப்படி சந்திரா 

. திராதித்தவரை செலுத்தக்‌ கடவாதாக கைக்கொண்‌ 

டோம்‌ |[॥*] 


52 


தா.ந.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :-29 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 14 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1192 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 2390/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு டக 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 2 
அரசன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : கல்வெட்டு முழுமை பெறாமல்‌, தொடக்கம்‌ மட்டுமே உள்ளது. 
கல்வெட்டு : 


1, ஸ்ரீ குலோத்துங்கசோழ தேவர்க்கு யாண்டு ௰௪ வது மேஷ நாயற்று 
அபரவக்ஷத்து வெள்ளிக்கிழமையும்‌ 2மமியும்‌ பெற்ற அவிட்டதினாள்‌ 
ஜயங்கொண்ட சோழமண்டலத்து காலியூர்க்கோட்டத்துத்‌ தனியூர்‌ 
ஸ்ரீமாஜேக. சோழச்‌ சருப்பேதிமங்கலத்து 


33 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 30 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 16 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1194 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 38/1898 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இகல்‌.[V 
எண்‌: 851 
எழுத்து : கிரந்தம்‌, தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 90 
அரசன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ நரசிம்ம சன்னதி நுழைவுவாயில்‌ இடதுபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : எயிற்கோட்டம்‌, எமில்‌ நாட்டு திருஅத்தியூர்‌ நின்ற அருளாளப்‌ பெருமாளுக்கு 
தினசரி வழிபாட்டிற்காகவும்‌ மற்றும்‌ தினசரி தேவைகளுக்காகவும்‌ தாமற்கோட்டத்து 
அமணபாக்கத்து நிலம்‌ மற்றும்‌ ஊரிலிருந்து பெறப்படும்‌ கடமை, காசாயம்‌, வெட்டி, 
சிறுபாடிகாவல்‌, நெல்லாயம்‌ போன்ற வரிகள்‌ உட்பட அனைத்தும்‌ திருவிடையாட்டமாக 
திருக்காளத்தி தேவன்‌ ஆன யாதவராயனால்‌ கொடையளிக்கப்பட்டது. 
கல்வெட்டு : 
1. ஷஹிஸ்ரீ[॥*] திருவா[ய்‌*]க்கேழ்வி முன்னாக முடித்தலையு மதுரையுங்‌ 
கொண்டருளிந திரில-வனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்‌ துங்கசோழசெ 
2. ண்டு பதினாறாவது ஷஹிஞஸ்ரீ[*] ஷூயியுக;வ ஹா ளு ஹாணலஞீயம 
கூ வ]ரற[வமவறாகிமுற வெஃமிவஓல மொ ,.... 
8. ரிகிமவறியற வீமாஜெெவெொவ,ஹா2 ஸ்ரீகால ஹஹிசெவசிவு) 
ஸ்ரீவாசாறாமக ஸ்ரீ 2வெட_நாமவா லாவி மெ . . . . 
4. ராஜஸ்ரீ ஜந௲நகா௱விருஷலொவக ஸூஹஷவ.றஷி றணிக-ஒவஸ “ஸி 
திருக்காளத்தி தேவனான யாதவராயநேந்‌ ஜயங்கொண்டசோழமண்டலத்து 
எயிற்கோ . ..... 


34 


5. யில்நாட்டு திருஅத்தினர்‌ நின்ற அருளாளப்பேருமாளுக்கு நித்தநிமந்தத்துக்கும்‌ 
திருநாட்படியுஞ்‌ செல்வதாக தாமற்கோட்டத்து அமணபாக்கமான தெ . 


6. மானநல்லூரால்‌ வந்த கடமையுங்‌ காசாயமும்‌ வெட்டியுஞ்‌ சிறுபாடிகாவலும்‌ 
எடுத்‌துக்கொட்டியுந்‌ தனிஆளும்‌ உள்ளிட்ட நெல்லாயமு . . . . 
7. ட திருவிடையாட்டமாக விட்டேன்‌ 


55 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 31 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 6 ர 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1195 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 372/1919 
மொழி  : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 91 
அரசன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மாகறல்‌ நாட்டு ஆர்ப்பாக்கம்‌ கிராமத்தில்‌ விளைந்த நெல்‌ அருளாளப்பெருமாள்‌ 
தினசரி வழிபாட்டிற்காக தானமளிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1. திருவாய்க்கேழ்விமுன்னாக திரில'வனச்‌ சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ 
முடித்தலையும்‌ கொண்டருளிய [குலோத்‌]துங்‌ 

2. க சொழ தேவற்கு யாண்டு ம௭ ஆவது ஜெயங்கொண்டசோழ மண்டலத்து 
எயிற்கோட்டத்து திருஅத்தியூர்‌ அருளாளம்பெருமாளுக்கு வேண்டும்‌ 
நிவந்த 

3. ங்களுக்கு இறுப்பதாக இன்னாட்டு மாகறல்நாட்டு ஆற்பாக்கம்‌ அளவின்படி 
௫” ௩௱ ௫* வு2௯ இதனுள்‌ ஊர்நத்தம்‌ உள்ளிட்டு நீங்கும்‌ ௫ 
[1௨௯௯-௦ நீக்‌ 

4. கி ௫£ ௨॥ ௩௰ இ ௩௪ ஸூ.இதில்‌ ௩ பூவிளை ௫* மம௨ பூவிளை ௫ எம 
வு ௩ ட தமக பூவிளை ௫௮ ௧௫ டிடி ஆகரு௱ சாயக இ ஹ னால்‌ 
வானர கொண்ட நிலம்‌ இருநூற்றை 

5. ம்பத்தேழரையே மூன்றுமாக்காணிக்கு வேலிஒன்றிக்கு ஸசுமஅ௱ ஆக 
ஸய௨வக௱ ௬ மாள்‌ வதங்‌ ௫* புன்செய்‌ ௫” ௬௰௨ ப வதக்கு ௭ ௨௰௪௱ 
ந ௨௪ ம ஆக புன்செய்‌ உட்பட 


36 





ந. ருவாக௰௨ இந்சவ: னால்ல நிசைப்படி நெல்லு பன்னிராமிரத்து நாலூற்றுத்‌ 
தொண்ணூற்று ஒரு கலனே இருதூணிப்பதக்கு ஏழுநாழி இதில்‌ 
குன்றங்கிழான்‌ வேளான்‌ ஆட்கொண்டவில்லி இவ்வூர்‌ ஊரவர்பக்கல்‌ 

7. நாற்பதின்‌ கலவரிசைப்பற்றுக்‌ காரணைக்‌ கழனியில்‌ ஊர்விலைகொண்டுடையனாய்‌ 
இ௱ாஜறாஜதேவர்க்கு யாண்டு இருபத்து மூன்றாவது முதல்‌ 
பெரியபெருமாள்‌ விளாகம்‌ என்னும்‌ பேரால்‌ வேறு[பி*]றிந்த பயிர்‌ நிலம்‌ 
நாலரையே ஒருமா ௨ 


57 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 32 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 18 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1196 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு : 

ஆண்டு அறிக்கை : 558/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு நண்‌ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 92 
அரசன்‌ ்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : நித்தவினோத வளநாட்டு ஆவூர்க்‌ கூற்றத்து ஊற்றுக்காடு என்றழைக்கும்‌ 
இராசராசச்‌ சதுர்வேதிமங்கலத்து விக்கிரம சோழ பிரம்மமாராயர்‌ அரை விளக்கு எரிக்க எருமை, 
பசு கன்று போன்றவை 16 எண்ணிக்கைகள்‌ கொடையளிக்கப்பட்டுள்ளன. 
கல்வெட்டு : 
1. ஷஹிஸ்ரீ[॥*] .திரிபுவசச்சகரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ முடித்தலையுங்‌ 
கொண்டருளிய ஸ்ரீகுலோத்து 
2. ங்கசோழதேவர்க்கு யாண்டு ம௮ ஆவது மீனநாயற்று அபரபக்ஷத்து 
செவ்வாய்க்கிழமையும்‌ பெற்‌ 
3. ற திருவோணத்து நாள்‌ எயிற்க்கோட்டத்து நகரங்காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ 
நின்றருளின அருளா 
4. எப்பெருமாளுக்கு திருநுந்தா விளக்குப்புறமாக நித்தவினோத வளனாட்டு 
ஆவூர்க்‌ [கூ]ற்றத்து ஊற்றுகாடா 
5. ன இரா[ச*]ரா[ச*]ச்சதுர்வேதிமங்கலத்து மணலூர்‌[வ]ாது[ல]ன்‌ 
ஆராவமுதுமாதவ ரான விக்கிரமசோழ ஸ.,[ஹூ]மாரா 
6. யநேன்‌ இக்கோயிலில்‌ உபையஞ்‌ செலுத்துந்‌ திருவத்தியூர்க்கோன்வசம்‌ இந்நாள்‌ 
முதல்‌ திருநுந்த 


58 


7. ஈ விளக்கு அரைக்கு விட்ட எருமை ௩ எருமை நார கன்று ௧ 
கிடாக்கன்று ௨ பசு ௬ நாகு கன்று ௩ சேங்கன்று 

8. ௨ ஆக ௨௫ பதிநாறும்‌ உபையமாக கைக்கொண்டு இந்நாள்‌ முதல்‌ நாள்‌ 
க க்கு அருமொழிநங்கை நாழி 

9. யால்‌ அளக்கும்‌ நெய்‌ ஆழாக்குஞ்‌ சந்திராதித்தவரை செலுத்தக்‌ கடவனாக 
விட்டேன்‌ விக்கிர 

10. ம சோழ ஸ_ஹமாராயநேன்‌ இப்படிக்கு இவை சீயபுரமுடையான்‌ 


உ 
அள்ளாளபிரியன்நேன்‌ எழுத்து 


59 


த.நர.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 33 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ; ல 
வட்டம்‌ | : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : - 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 626/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 99 
அரசன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டப மேற்கு புறச்சுவர்‌ 


குறிப்புரை : அருளாளப்‌ பெருமாளுக்கு தினசரி வழிபாட்டிற்காக அழகியசோழநல்லூரில்‌ 
நூற்றுஅறுபத்தொன்பதே முக்கால்‌ வேலி நிலத்தினை அம்மை அப்பன்‌ பாண்டிநாடு 
கொண்டான்‌ என்பவன்‌ அளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 
1. ஷஷிழு£[॥*] திரினாவநச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்கு 
யாண்டு பன்‌ ...... 
2. ஜெயங்கொண்டசோழ மண்டலத்து எமிற்கோட்டத்து நகரங்‌ காஞ்சிபுரத்‌ . 


9. ர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு நிமந்தஞ்‌ செல்வதாக இக்கோட்டத்து 


4. ற்பாக்கமான அழகியசோழ நல்லூர்‌ ௫” ஈசும௯ இந்நிலம்‌ நூற்றறுபத்தொன்ப 
5. த்தமுங்‌ கொல்லையும்‌ ஏரியும்‌ நீரோடு வாய்க்காலும்‌ குளமுங்கரையுங்‌ கிண 
6. திருவிடையாட்டமாக விட்டேன்‌ அம்மை அப்பன்‌ பாண்டினாடு கொண்டானான 


இ ப டட 


60 


7. ன்‌ இத்தன்மம்‌ சந்திராதித்தவரை செல்வதாக அருளாளப்பெருமாள்‌ திருமுந்நே 
நீர்வாத்துக்‌ . . . . 

8. வார்‌ கெங்கை இடைக்‌ குமரி இடைச்‌ செய்தார்‌ செய்த பாவ[ங்‌]கொள்வார்‌ 
[ர] 


61 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 34 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 1 28 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1200 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 348/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு உல 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 94 
அரசன்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ திருநந்தாவிளக்குக்‌ குடிமக்களில்‌ சிலர்‌, அவர்கள்‌ 
எரிக்க வேண்டிய விளக்குகளுக்கான எண்ணிக்கையும்‌ நெய்மின்‌ அளவும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 


1. திருவாய்க்கேழ்விமுன்னாகத்‌ திரில-வனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ 


முடித்தலையும்‌ ஈழமுங்‌ கொங்குங்‌ கொ 


௨ ண்டருளின சீகுலோத்துங்க சோழதேவர்க்கு யாண்டு ௨௰௩ மிரிச்சிக நாயற்‌[று] 


நாலாந்தியதியும்‌ திங்கட்கிழமையும்‌ பூசமும்‌ ஆனஅ 

ன்று ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து எயிற்கோட்டத்து நகரங்‌ 
காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளா[எ*]ப்பெரு 

மாள்கோயில்‌ திருநந்தாவிளக்குக்குடிமக்களில்‌ இன்நாள்‌ . . சரபேர்‌ நீக்கி 
நிலைநிந்ற குடிமக்களில்‌ சோலைக்கோன்‌ விளக்கு அரை கருமாணிக்க 
கோன்விளக்கு அரை செஞ்சியில்‌ திருவக்கோன்‌ விளக்கு அரை 
இளையபெருமாள்‌ விளக்கு அரை சொறக்கோன்விளக்கு அரை உடை 

யான்கொன்‌ விளக்கு அரை முடிகொண்ட சோழக்கோன்‌ விளக்கு அரை 
கோவத்தராயன்‌ விளக்கு அரை பெருமாள்கோன்‌ விளக்கு அரை திருவ[ா*] 


62 


6. ய்க்குலதாஸன்‌ விளக்குக்‌ கால்‌ அம்மை அப்பக்கோன்‌ விளக்குக்‌ கால்‌ 
அப்பக்கோன்‌ விளக்குஅரை கைஎறக்கோன்‌ விளக்கு [ஒ]ன்றேகால்‌ 

7. மும்மவ்வக்கோன்‌ விளக்கு ஒ[ன்‌*]று பெரியநாட்டுக்கோன்‌ விளக்கு அரை 
செம்பியன்சோழக்கோன்‌ வசமதிர்‌ அத்தியூற்கோன்‌ புவணியக்கி விளக்கு 
ஒன்‌ 

8. றேமாகாணியும்‌ திருஅத்தியூற்கோன்‌ தன்பேரால்‌ விளக்கு ஒன்றெகாலே 
அரைக்கால்‌ பலவாயுதபல்லவக்கோன்‌ விளக்கு ஒன்று ஐய்யக்கோன்‌[வி]எக்கு 

9. [ஒந்ரு] ஆகப்‌ பதிந்முன்றரையெழுன்‌[று மா] முக்காணி திரு[ந]ந்தாவிளக்கு 
ஒன்றுக்கு அருமொழிநங்கை நாழியால்‌ நாள்‌ ஒன்று நெய்‌ உழக்காக 
வந்த 

10. நெய்‌ இன்னாள்முதல்‌ சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோமானோம்‌ இத்தேவற்கு 
பந்நிரண்டாவது மு[த]ல்‌ பலநப வைச்ச திருவிளக்கு இவை ![॥!* ] 


63 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 35 


மாவட்டம்‌ 
டர்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 120] 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 30/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு நல 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 
பொய்சள நாட்டு புழலில்‌ இருக்கும்‌ கேசவசெட்டி மகன்‌ கோவிந்தன்‌ 


அருளாளப்பெருமாளுக்கு திருவிளக்கு ஒன்றும்‌, திருவிளக்கு ளிய 'புஜமலந்மாடை' 
காசு பத்தும்‌ கோயிற்‌ தானத்தாரிடம்‌ ஒப்படைத்தான்‌. 


1. கி ரிபுவனச்சக்கரவத்திகள்‌ சீமதுரையும்‌ பாண்டியந்‌ முடித்தயுங்‌ கொண்டருள 


சிகொலோத்துங்‌[க*] சோழதேவற்‌[கு*] யாண்டு இருபத்து மூந்றாவது 
நாள்‌ ௩௱௪௰௨ நாள்‌ 


2. பொய்சளன்‌ நாட்டில்‌ புழலில்‌ இருக்கும்‌ கேசவசெட்டி மகன்‌ கோவிந்தன்‌ 


9. அருளாளப்பெருமாளுக்கு சந்திராதித்தவரை செல்வதாக திருந[ந்‌*]தாவிளக்கு 


ஒந்றுக்‌ 


4. கும்‌ இத்திருவிளக்கு எரிய திருக்குத்துவிளக்கும்‌ ஒடுக்கின புஜமலந்மா 
9. டை பத்தும்‌ ஒடுக்கு கொண்டோம்‌ இக்கோயிற்‌ தானத்தோம்‌|[॥*] 


64 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 36 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 26 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1204 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 452/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ ௯ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 36 
அரசன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : களத்தூர்‌ கோட்டத்து செங்குன்ற நாட்டு ஐஞ்சூர்‌ முல்லைப்பாடி என்னும்‌ ஊரைச்‌ 
சார்ந்த குலோத்துங்க சோழக்‌ கண்ணப்பன்‌ என்பவன்‌ நந்தா விளக்கு ஒன்று 
எரிக்க பசு மாடு முப்பத்திரண்டும்‌, காளை ஒன்றும்‌ அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஸிஸ்ரீ திருவாய்க்கேழ்வி முன்னாகத்‌ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ 
பாண்டியன்‌ மு 
2. டித்தலையுங்கொண்டருளிய ஸ்ரீகுலோத்துங்க சோழதேவர்கு யாண்டு ௨௰சு 
வது சித்தி 
8. ரை மாஸத்து ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எமிற்கோட்டத்து காஞ்சிபுர 
மானகரத்துத்‌ திருவத்தி 
4. யூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு இம்மண்டலத்து களத்தூர்‌ 
கோட்டத்து செங்குன்ற 
5. னாட்டு ஐஞ்சூர்‌ முல்லைபாடித்‌ திருச்‌[சூர்‌]க்கண்ணப்பன்‌ ஆதினாயகன்வன்‌ 
, யகனானகுலோ 
6. த்துங்க சோழக்கண்ணப்பன்‌ வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு விட்ட 
பசு முப்பத்திரண்டு 


65 


7. ம்‌ இஷபம்‌ ஒன்றுங்‌ கைக்கொண்டு சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோமாக 
சம்மதி 


8. த்துச்‌ சிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ இக்கோயிற்தானத்தோம்‌ ௨ 


66 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 37 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 0 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1205 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 36/1893 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இஃல்‌.தொ.11/ 

கண்‌. 849 

எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 37 
அரசன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : விக்கிரமச்சோழ சதுர்வேதிமங்கத்து தென்‌ எல்லையில்‌ அமைந்துள்ள சிறுகறும்பூர்‌ 
என்னும்‌ ஊரிலிருந்து பெறப்படும்‌ அனைத்து வரிவருவாய்களும்‌ அருளாளப்பெருமாள்‌ 
கோயிலுக்கு திருவிடையாட்டமாக அம்மைஅப்பன்‌ மகன்‌ சோழப்பிள்ளை எனும்‌ 
அழகியச்‌ சோழ சம்புவராயர்‌ அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹி ஸ்ரீ [॥*]திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ முடித்தலையுங்‌ 
கொண்டருளிய ஸ்ரீகுலோத்துங்கசோழ 
2, தேவற்கு யாண்டு ௨௰ வது அம்மைஅப்பன்‌ மகந்‌ சோழப்பிள்ளை ஆன 
அழகிய சோழச்‌ சம்புராயநேன்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்து 


3. எமிற்கோட்டத்‌து எமில்நாட்டு திருஅத்தினர்‌ அருளாளப்பெருமாளுக்கு 
திருவிடை[யராட்டமாக விக்கிரமச்சோழ சதுவெ-மங்கலத்து தென்பிடா 


4. கை சிறுகறும்பூர்‌ நாற்பாற்கெல்லை உட்பட ஊரும்‌ இந்நிலத்து 
[ஓ]ட்டும்படி யால்‌ வந்த கடமையும்‌ வெட்டி தனி[யாள்‌] பாடிகாவல்‌ 


67 


9. உள்ளிட்ட நெல்லாயமும்‌ காசா[யமு] மற்றும்‌ எப்பேற்ப[ட்ட]வரிகள்யுட்ப்பட 
பெருமாளுக்கு நித்தநிவந்தங்களுக்கும்‌ திருப்பணிக்கும்‌ இறுப்பதாக இ 


6. [வ்வராண்டை மாசிமாஸமுதல்‌ திருவிடையாட்டமாக விட்டேன்‌ அழகியசோழச்‌ 
சம்புவராயனேந்‌ இதுக்கு அழிவுசெய்ய நினைத்தார்‌ கெங்‌ 


7. கைஇடை குமரிஇடை செழய்‌*]தா[ர்‌*]செ[ய்‌*]த பாபங்‌ கொள்வார்‌[॥*] 


68 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 38 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : சக ஆண்டு 1127 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 12% 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 26/1893 
மொழி சமஸ்கிருதம்‌ முன்‌ பதிப்பு :  ஏபிகிராபி இண்டிகா 
தொ.7 கண்‌. 21 
எழுத்து கிரந்தம்‌ 
அரசு தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 38 
அரசன்‌ தம்மசித்தி 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை கண்ட கோபாலன்‌, ஸ்ரீதேவி ஆகியோரது மகனும்‌, தெலுங்குச்‌ சோழ மன்னன்‌ 
மனும சித்தியின்‌ தம்பியுமான தம்முசித்தி என்பவன்‌ நெல்லூரில்‌ முடிசூட்டிக்‌ 
கொண்டபோது பண்டராஷ்ட்ராத்தின்‌ முதன்மையான கிராமம்‌ முட்டியம்பாக்கத்தை 
ஹஸ்திசைல (அத்திகிரி) இறைவனுக்கு தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. Svasti $ri-Tammusiddhiya tasmai yat-sainya-rénavah [|*] Brahma- 
patma(dma)-sprisa§=sank€ bhavi-bhi-srishti-hétavah [||1*] Jayati 
vijayi-chapah kshalit-asésha- 

2. papas=satata-madhura-lapah prapta-vidya-kalapah [|*] vitata-vitaran- 
apa$=satru-maya-durapah prasamita-kali-tapas = Tammusiddhi- 
kshamapah [||2*] Udadhi-saya[na]-bhajah. 

3. [Pa]tma(dma*)nabhasya nabheéh kim=api nikhila- 
hétur = jjAtam = ischaryya-patma(dma*)m [|*] yad=abhajad=api 
srishtéh pirvvam =étasya drigbhyim = mridu-kathina- 
mahobhyAm = milan-onmilanini [||] [3*] Tasmid=3- 

4, virabhich = charichara-ja[ga}n-nirmmana-nirvvahakas= tasy = intas =chira- 
visa-sambhrita-rajo vrittis=sa Patmi(dmA)sanah [|*] yéna Sripati- 
talpa-pannaga-phana-ratnéshtha-bimba-sprisa  srashta- 


5, ro bahavas=Sahaya-vidha[y]é sampidhyamina iva || [4*] 


69 


Marichir = udagat= tasmid = uday-idrér=iv=arhsumiu [[*] tatah 
Kasyapa étasmat prakasa iva nirggatah [| | 5*] Tasm4j = jagat-tritaya- 
manga- 


6. la-ratna-dipas=chchandas-tanus = timira-kinana-diva-vahnih [|*] dik- 
kalayoh kim =apararh vyavahara-hétuh ko=py=avirasa vasushadhipa- 
varhsa-kandah [||6*] Tasmad=idam prathama-sambhrita-raja- 


7. Sabdah piurnno gunair =akhila-niti-patha-prayokta [|*] dévo 
Manus =sapadi goptum=iv=ivatirnnas= tan-mandal-intara-gatah 
purushah puranah [||7*] Ath=ainvayé tasya 


8. bahhiva rakshita kshitér=udaras=Sagar0 narésvarah [|*] chakara 
yas=sigaram=itma-sambhavair=yya[s$as]- 
sama[sht]ér= nnirapiyam = aSrayam [| |8*] Bhagirathas=tatra babhiiva 
divyarh Sarasvatimn yah kshti- 

9. tim=aininaya [|*] Valmikivat(vad) bhinu-kulasya kirttyai sampidayitrirhn 
kavikautukani [||] [9*] Tad-anvayé Panktirathah 
kramid=abhit(bhid) bhuj-apadinéna chiraya raksh[i]ta [|*] adAnava 


yéna krit= Amariva- 


10. ti sa-dina-va[h] svairam=iyai=cha médini [||] [10*] 
Tasmid = utbha(dbha)vati smavikrama-dhano Ram-abhidhind 
Harir=yyas=samkh[y*]é vinihatya rakshasa-patirn svar-ggarvva- 
sarvvarnkasham [|*] dévirh sv- 

11. Arh Sasinah krisim=iva kalim=arkkam pravisy =ainalarh suddhim 
prapya vinirggatim punar=api svikritya yatah purim [||11*] 
Abhiut sutas=tasya Kus-abhidh[a*]n0 rajfiah kara-sparsam =avapya 


12௮ 
12. sya [|*] Kumudva[ti] sa sarasah praridha vikasvar-amngi 
suchira[n = najnanda || [12*] Babhivur=sullasiti(ta)-kirtti-nirjjhara. 


Raghoh kulé=smin bahavah kshamabhritah [|*] divas- 
prithivyor=api yair=nniyantri- 

13. bhifr=nni]rarnkuso niti-pathah pravarttiah [||] [13*] Tat-kule 
Kalikalo=bhat Kaivéri-tira-krin=nripah [|*] yat-kéli-yashti-tulité 
Méran vyatikrita disah || [||14*] Jato=sya va[rh]s& Madhura[r] 
vijitya paschid= udatichan-Ma- 


70 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


dhurintak-akhyah [|*] [niltinta-mukt-abharanah prachandah Pandy- 
arganih prig=iva yas=chakara || [15*] Jishnur = Andhréshu 
yah kritva purim Pottappi-sarhjiitam [|*] tatas = tat-piirvva-Chol- 
akhyah prakhyata-bhyja-vikramah [||16*] 


Tasmin kulé samudapadyata Vetta-nima yas= Sakra-chodita- 
gatér =asanth prahartta [| *] prig=éva 
yady = udagam[ilshyad= ushatbu(dbu) dh-archchi[h] paksha-kshayah 
kshitibhritim=api n=abhavishyat [| 11177] Tad-va[rh]$é Siddhi- 
bhupalah palayim=4- 

sa médinim [|*] yadiya-doh-pad-ayattam = artthi-pratyartthi-jivitam 
[||18*] Anujanm= abhavat=tasya Vetta-bhupah pratapavan [|*] 
tasy=Api jajfiiré putris=trataras= garan-Artthinam || [19*] 
Diyabhimd nripas=tésha[rh] jyéshthah kshonim=apalayat [|*] 
yat-pin[i]s=satrava-sr[i]narh ke$-akrishti-kashayitah [||20*] 
Asy = Airasidhdhi(ddhi)- nripat[ils=sahajah kaniyin = duran = nirasya 
kal[ijm=asya punah-pravésam [|*] rodhdhu(ddhu)m pravritta iva 
yah prachurarh yasa[h*] svan=d[i]k-simasu sphatika-sala-nibham 
babandha [||] [21*] 


Asy =abhavann = avani-mandala-ra[kshijtara[h pultra[s= trayalh*] 
sphuri[ta]-paurusha-bhii[sha]nas =té [|*] yair=anvitah prasavita 
suchirarh vyarjat=t8jomayair=iva nijair=nnayanais=Trinérah |[| 
22*] JyAyin= éshim = Manmasiddh-isvarah kshmarh ksharambhodhi- 
$yima-siman sasisa [|*] nity-ddafichad-yad-yasah-paiijar- 
intar=vvyoma ddhyAmarh kokilatvam bibhartti | | [23*] Tan- 
madhyamas=tad=anu Vetta-nrip-abhidhinas = santas =tapobhir- 
avadhirita-bhoga-vatichchah [|*] 

jyéshthé gaté divam=ana kulam=éva rajyan = nikshiptavin =api 
kanfyasi Tammusiddhau |[|24*] Jayati vipula-bhibhhrid-va[rhKa- 
janmA suvrittah parichita-guna-gumphas = sambhava[n*]-n4yaka-srih 
[|*] suchiram=avani-bhiisha Tammusiddh- bhidhinas=sarasa- 
madhura-mirttig=chetana[h] ko=pi hlira |] | சழ 
[Yalka$=subhrarh yasya $ravana-subhagarh sarhsadi muhus=Sahasr 
kshag= $rinvan = madhura-vachasah kinnara-mukhat [|*] sva-chakshus- 
sarnkhyaka- 

{ruti-vibhava-kantuhala-vafat kalatriya praya[h*] sprihayati 
punar= Ggautama-munéh || [26°] Dalita-ripu-karindra-sréni- 
vistirn[nla-kumbha-stala-vigalita-sumbhan mauktika-vyapta-muirttih 


71 


20. 


21. 


[|] jayati ghatita-lakshmih kshira-va$-chirnna- kirnnah puru[sha 
iva pulrana[h*] Syamalo yat-kripinah ||[27*] Sa khalu samasta- 
samrajyaya Nellir-nnagaré krit-abhisheka[h*] Sri-Gandagopala-Sri- 
dEvi-vira-sitir = Mmanmasiddhi-maharaj-inujanmi Tammusiddhi- 
mahipalah palya[nn=a]khilim = arnnav-ambarim [1*] Dévay =asmai 
Hast[i]sailésvaraya sphiyat(yad)-bhimné sarayo[gye Sa]k-a[bdJe [| *] 
ட்டி ddhim Panta-rashtra-pradhinam pradat(did) 
gramam = Muttiyampakka-sanjiam ||[28*] Yatnéna dharmma- 
saranah parirakshan[i]yA s=éyam bhavat(vad)bhir=akhilair=iti 
Tammusiddhah [|*] agaminah pranayaté nripatin =ajasran = 
atiran = naténa sira- 


88 na Sarasanéna ||[29*] Era[t] kshonibhritim = arhgn = jatalair 
mmakutair=ddritam [|*] jaga[t*}traya-prasiddhasya Tammusiddbasya 
sisanam ||[30*] 


72 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 39 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 29 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1207 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 4568/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு த: த்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 99 
அரசன்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ மகன்‌ பெத்தரசர்‌ திருநந்தா விளக்கு ஒன்றிற்காக 

96 ஆடுகள்‌ கோயில்‌ தானத்தாரிடம்‌ தானமளித்துள்ளார்‌. 

கல்வெட்டு : 


L 


திரிஸுூவனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ முடித்தலையுங்‌ 
கொண்டருளின 

சீகுலோத துங்கன்‌ சோழமேவற்கு யாண்டு ௨௰[௯]வது 
செயங்கொண்டசோழமண்டலத்து 

காஞ்சிபுரத்து எயிற்கோட்டத்து எயில்நாட்டு திருஅததி ஊர்‌ 
அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தா- 

விளக்குக்கு மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சொழந்‌[மனு]மசித்த அரைசர்‌ மகன்‌ 
பெத்தர[சர்‌ “ தி]ருநந்தா 


. விளக்கு ஒன்றுக்கு விட்ட ஆடு ௯ம்‌ பசு ௨ நால்‌ ஆடு ௬ ம்‌ ஆடு ௯யசு 


ஆடு தொண்ணூற்று ஆறு 
க்கும்‌ நாள்‌ நெய்‌ அருமொழிநங்கை நாழியால்‌ உழக்காக வன்த நெய்‌ 
திருவிளக்குக்கு சந்தி 


73 


7. ராதித்தவரை செலுத்தக்‌ கடவோமாக ஸம்மதித்து கைக்கொண்டோம்‌ 
அருளா[ள* ]ப்‌- 


8. பெருமாள்‌ கோமிற்தானத்தோம்‌ இவை கோயிற்கணக்கு சீயபுரமுடையான்‌ 
தேவப்பெருமானெழுத்து[॥* ] 


74 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 40 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ': 30 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1208 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 458/1919 
மொழி: தமிழ்‌ முன்‌ பதிப்பு பத 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 40 
அரசன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : நெல்லூர்‌ நாட்டு முண்டநாட்டு சவுக்கன்‌ செறுவைச்‌ சேர்ந்த போசன்‌ புடொலி 
என்பவன்‌ திருநந்தாவிளக்கு ஒன்று இக்கோயிலில்‌ ளிக்க 'புசபலன்‌ அண்ணனங்ககாறன்‌' 
மாடை பதினைந்து இக்கோயில்‌ பண்டாரத்தில்‌ ஒப்படைத்தான்‌. 


கல்வெட்டு : 
1. திருவாய்க்கேழ்வி முன்னாக தி,ல-வனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமுங்‌ 
்‌ கருவூரும்‌ பாண்டியன்‌ 

2. முடித்தலையுங்கொண்டருளின ஸ்ரீகுலோத்துங்க சோழகேவற்கு யாண்டு 
௩௰ வது ஜெயங்‌ 

3. கொண்ட சோழமண்டலத்து எமிற்கோட்டத்து எமில்நாட்டு திருஅத்தி ஊர்‌ 
நின்றருளின அருளா 

4. எப்பெருமாளுக்கு நெல்லூர்‌ நாட்டு முண்டநாட்டு சவுக்கன்‌ செறுவில்‌ போசான்‌ 
புடோலிட்டி 

5. யேன்‌ இவ்வாண்டை கற்கடகநாயற்று இருபத்திரண்டான்‌ தியதியும்‌ அழதியும்‌ 
புதன்கிழமை 

6. யுமான அன்று திருநந்தாவிளக்குக்கு ஸ்ரீபண்டாரத்து ஒடுக்கின புச[ப]லன்‌ 
அண்ணனங்ககாறந்‌ 


75 


7. மாடை பதி[னை]ஞ்சுக்கு எரிக்கக்கடவ திருநந்தாவிளக்கு ஒநீறுக்கு 
அருமொழி நங்கைநாழியால்‌ நாள்‌ ௧ க்கு 


8. நெய்‌ உழக்கு ஆக வந்த நெய்‌ சந்திராதித்தவரை செல்வதாக இந்த 
மாடை ஸ்ரீபண்டாரத்து ஒடுக்கிக்‌ கொண்‌ 


9. டோம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ தானத்தோம்‌ இவை கோமிற்‌ கணக்குச்‌ 
சீயபுரமுடையாந்‌ தேவப்பெருமானழுத்து [॥*] 


76 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 41 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 92 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1210 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : : 521/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
எழுத்து கிரந்தம்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 4 
அரசன்‌ திரிபுவன வீரதேவர்‌ 
(மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ நரசிம்மசுவாமி சன்னதி உட்புற இடதுபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை விக்கிரமசோழனின்‌ பத்தாவது ஆட்சியாண்டில்‌ தையூர்‌ திருச்சிற்றம்பலம்‌ பேரளத்து 
நடுவிற்பாடியிலிருந்த 400 குழி அளவு கொண்ட உப்பளம்‌ ஒன்று 
அருளாளப்பெருமாளுக்கு அளிக்கப்பட்டதை மூன்றாம்‌ குலோத்துங்கனின்‌ 32- 
ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ மீண்டும்‌ உறுதி செய்யப்பட்டு தானமாக வழங்கப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 


1. திருபுவனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கருவூரும்‌ பாண்டியன்‌ முடி 


2. 


த்தலையும்‌ கொண்டு வீரா அபிஷேகம்‌ விசையாபிஷேகமும்‌ பண்ணி அருளின 
திரிபுவன 


. வீரதேவர்க்கு யாண்டு முப்பதிரண்டாவது மீனநாயற்று . . . ககஷத்து 
துவாதெசியும்‌ திங்‌ 
ட கள்‌ கிழமையும்‌ பெற்ற மகத்தி நாள்‌ ஜயங்[கொண்ட சோழ]மண்டலத்து 


ஆமூர்க்கோட்டத்து 


. குமுழிநாட்டு தையூரான இராசகேசரிநல்லூர்‌ . . . ....- ம இம்மண்டலத்து 


எமிற்கோட்‌ 
டதீது நகரங்‌ காஞசிபுரதீது திருவதீதியூர்‌ நின்றருளின 
அருளாளப்பெருமாளுக்கு உப்பு அமுது உள்ளி 
77 


7. ட்ட நிமன்தங்களுக்கு இறுப்பதாக விக்கிரமசோழதேவர்க்கு பத்தாவது தையூர்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


. பேரளத்து நடுவிற்பாடிமில்‌ வடக்கடைய குழி ௪௱ம்‌ அளம்‌ ஒன்றும்‌ 


இவ்வளத்தில்‌ உப்புபடு 


௨ க்கும்‌ அளவாட்களுக்கு திருவிட[வந்‌]தைஆழ்வார்‌ மடப்புறவாய்க்காலுக்கு 


தெற்குப்‌ பன்னீர 


. டிக்கோலால்‌ நிலம்‌ ஒன்றேய்‌ காலும்‌ திருவிடையாட்டமாக இட்டமைக்கு 


புரவு 


.. வரி தினைக்களநாயகம்‌ வெண்ணைநல்லூருடையாரும்‌ அரும்பாக்கிழாரும்‌ 


இலுப்பை 


.யூர்கிழவரும்‌ படுவூரடையாரும்‌ முகவெட்டி தெந்கூருடையாரும்‌ 


மாம்பாக்கிழாரும்‌ மண 


 லூர்கிழவரும்‌ எழுத்திட்ட உள்வரிப்படி பெருமாள்‌ கோயிற்‌ திரு 
. மலையில்‌ சிங்கப்பெருமாள்‌ கோயில்‌ வடபாசுரத்து வெட்டின 


. கல்வெட்டுப்‌ . யாதிருநாமத்துக்‌ காணியாக நாங்கள்‌ நீர்வாத்து 


78 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 42 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1212 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 2361/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 42 
அரசன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மலைமண்டலத்து வெள்ளப்ப நாட்டு ஒராலச்சேரி ஊரைச்‌ சேர்ந்த நீலகண்ட 


நாயக்கன்‌ அருளாளப்பெருமாளுக்கு விளக்கெரிக்க பாற்பசு பத்து, கிடாரி பன்னிரெண்டு, 
சினைப்பசு பத்து, காளை ஒன்று ஆக மொத்தம்‌ 32 இனங்களை 
கொடையளித்‌துள்ளார்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஸிஸ்ீ கில வநச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கருவூரும்‌ பாண்டியன்‌ 
முடித்தலையுங்‌ கொண்டருளி 
2. வீராஅபிஷேகமும்‌ விஜையாபிஷேகமும்‌ பண்ணி அருளின 
திரிற வனவீரஜேவற்‌[கு*] யாண்டு ௩௰௪ ஆ 
8. வது மிதுனநாயற்று இருபத்து நாலாந்தியதியான திங்கட்கிழமையும்‌ 
திருவோணமுமான அன்று ஜெ- 
4. ய[ங்‌*]கொண்ட சோழமண்டலத்து காஞ்சிபுரத்து எயிற்கோட்டத்து 
திருஅத்தினர்‌ நி[ன்‌*]றருளின அருளாளப்பெருமாளுக்கு 
5, மலைமண்டலத்து வெள்ளப்ப நாட்டு ஓராலச்சேரி நீலகண்டநாயக்கனேன்‌ 


திருநுந்தாவிளக்குக்கு 


79 


6. விட்ட பாற்பசு பத்தும்‌ கிடாரி பன்னிரண்டும்‌ சினைப்பசு பத்தும்‌ இஷபம்‌ 
ஒன்று ஆக ௨௫ ௩௰௩ னால்‌ திருநந்தாவிளக்கு க க்கு 


7. [அ*]ளக்க அருமொழிநங்கை நாழியால்‌ நெ[ய்‌*]மு உழக்கு ஆக வந்த 
நெய்‌ சந்திராதித்தவரை செல்வதாகவும்‌ இத்திருநந்தா 

8. விளக்கு எரிக்க முன்னாளில்‌ நான்‌ இட்ட ஐஞ்சடுக்கிதரா திருகுத்திவிளக்கு 
ஒன்று இப்படி 

9. க்கு இத்திருநுந்தாவிளக்கு விட்டேன்‌ மலைமண்டலத்து வெள்ளப்பநாட்டு 
ரராலச்சேரி நீலகண்ட 


10. நாயக்கனேன்‌ ௨ 


80 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 43 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 35 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1212-13 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 2346/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந ௯ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 43 
அரசன்‌ : திரிபுவன வீரதேவர்‌(மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மலைமண்டலத்து வள்ளுவ நாட்டு முரணோத்தமங்கலத்து இராம இராமன்‌ என்பவள்‌ 
திருவத்தியூர்‌ அருளாளப்பெருமாளுக்கு ஒன்றரை திருநந்தா விளக்கு எரிக்க 135 
ஆடுகள்‌ தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. திரிபுவனசக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கருவூரும்‌ பாண்டியன்‌ 
2. முடித்தலையும்‌ கொண்டு வீரர்‌ அவிஷெகமும்‌ விசையர்‌ அவிஷேகமும்‌ 
பண்ணி 
3. அருளின திரிபுவனவீரதே[வ*]ற்கு யாண்டு ௩௰ரு ஆவது கற்கடக நாயற்று 
ஐய்ந்தாந்தி- 
4. யதியும்‌ நாயற்றுக்கிழமையும்‌ பூசமும்‌ பிரதமையுமானவன்று மலைமண்டலத்து 
வள்‌ 
5. ஞவநாட்டு முரணோத்தமங்கலத்து இராமஇராமன்‌ திருவத்‌ தினர்‌ 
நின்றருளி[ன*] அருளாளப்பெருமா 
6. ளுக்கு திருநந்தாவிளக்கு ஒன்றரைக்கு வெள்ளாடு செம்மலி உள்ளிட்ட 
ஆடு நூற்றுமு[ப்‌] 


81 


11. 


பத்து ஐஞ்சும்‌ செட்டிக்கோனும்‌ தன[ம்‌]பக்கோனும்‌ இவ்வாடு நூற்று 


முப்பத்தைஞ்சும்‌ 


. கைக்கொண்டு இத்திருநந்தாவிளக்கு ஒன்றரைக்கும்‌ அருமொழிநங்கை 


நாழியாலே- 


நாள்‌ க க்கு உழக்காழாக்காக வந்த நெய்‌ சந்திராதித்தவல்‌ செலுத்த 


அளக்கக்‌ கடவதாகக்‌ ை 


. கய்க்கொண்டோம்‌ செட்டிக்கோனும்‌ தனம்பக்கோனும்‌ இவ்விருவோம்‌ 


செட்டிக்கோ 


ன்பேரிலும்‌ தனம்பக்கோந்பேரிலும்‌ கல்வெட்டின இத்திருவிளக்கு ஒந்றரை 
இதில்‌ பெரிநாட்டு- 


௨ க்கோந்‌ பெருங்கந்‌ இந்னாள்‌ முதல்‌ கைக்கொண்ட விளக்கு ஒன்று 


வரந்தருவாந்‌ கைக்கொண்ட விளக்கு அரை [॥*] 


82 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 44 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 35 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1218 
னர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 417/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்த 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 44 
அரசன்‌ : திரிபுவன வீரதேவர்‌(மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ இறை பணி செய்யும்‌ திரிபுவனவீரந்‌ பதியிலார்‌ 
இரு நூறு நபர்களுக்கு வீட்டு மனையும்‌, நிலமும்‌ வழங்கிட வேண்டுமென்று 
இக்கோயில்‌ வைணவக்‌ கண்காணி செய்பவர்களுக்கு திரிபுவன வீரதேவர்‌ 
என்றழைக்கப்படும்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கள்‌ நேரடி ஆணை வழங்கியுள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஸிஸ்ரீ [॥*] திரில வனசக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கருவூரும்‌ 
பாண்டியன்‌ முடி 
2, த்தலையும்‌ கொண்டு வீரர்‌ அபிஷேகமும்‌ விஜையர்‌ அவிஷேகமும்‌ பண்ணி 
அருளின திரி வனவீ 
3. ரதேவற்கு யாண்டு ௩௰ரு ஆவது திருமுகப்படி திரி_-வனவ௯, வத்தி 
கோநேரின்மை கொண்டான்‌ 
4. ஜயங்கொண்டசோழமண்டலத்து அத்தியூர்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ 
வமிஷவக்கண்காணி 
5. செய்வார்களுக்கு இவ்வாழ்வாரைச்‌ சேவிக்கைக்கு திரிபு வனவீரந்பதியிலாரென்று 
இருநூறு பேர்முத 
6. ல்‌[கொ]ள்ளவும்‌ இவர்களுக்கு இவ்வாழ்வார்‌ திருமடைவிளாகத்திலே மனை 
இடவும்‌ தேவதானமான ஊர்‌ 


83 


10. 


11. 


12. 


, களில்‌ எமிற்கோட்டத்து சிறுகச்சிப்பேடு நீங்கல்‌ நீக்கி நிலம்‌ இரு நூற்றுநாற்‌[ப*] 


தீதிரண்டரையும்‌ நிலச்சீவிதமா 


- ௧ அடைக்கவும்‌ கடவதாகப்பெறவேணுமென்று நந்திபன்மன்‌ நமக்குச்‌ 


சொல்லிவரக்‌ காட்டினவாரே இப்‌ 


: படிசெய்யக்கடவதாகச்‌ சொன்னோம்‌ இப்படி செய்யப்பண்ணுக எழுதினான்‌ 


திருமந்திரஓலை மீனவன்‌ மூ 
வேந்தவேளான்‌ இவை வில்‌ லவராயனெழுத து இவை 
விழிஞத்தரையனெழுத்‌ து இவை சித்தராயனெழுத்‌ து 


இவை சேதிகுலராயனெழுத்து இவை சிங்களராயனெழுத்‌,து இவை 
மூவேந்தரையனெழுத்து யாண்டு ௩மரு னா 


ள்‌ ஊரு இவை தொண்டைமானெழுத்து 


84 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 45 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 36 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : 1218 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 4235/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ழ்‌ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 45 
அரசன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : அருளாளப்பெருமாளுக்கு விளக்கு ஒன்று ளிக்க 43 மாடுகளை வெள்ளப்ப நாட்டைச்‌ 
சார்ந்தவன்‌ அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஸிஸ்ரீ திருவாய்க்கேழ்வி முந்னாக திரிபுவநச்சக்கரவத்திகள்‌ மதுரையுமிழமுங்‌ 
கருவூரும்‌ பாண்டியன்‌ முடித்தலையுங்‌ கொண்டருளி வீரர்‌ ௮ 
2. பி(ழ்‌)ழேகமுவிசையாபிழெகமும்‌ பண்ணி அருளின திரிபுவன கேவற்கு 
யாண்டு ௩௰௬ வது கன்னிநாயறு பந்னிரண்டாம்‌ தியதியும்‌ 
நாயற்றுக்கிழமையும்‌ மி 
3. ரூகசிரிஷயமும்‌ சத்தமியுமானவன்று வெள்ளப்பநாட்டுக . . . . வ அருளாளப்‌ 
பெருமாளுக்‌[கு] திருநன்தாவிளக்கு ஒன்றுக்கு பாற்பசு பத்‌[து]ம்‌ கன்று 
4. பத்தும்‌ சினைநாகு பத்தும்‌ கிடாரி நாகு. பந்னிரண்டும்‌ இஷபம்‌ ஒன்று 
ஆகக்‌ கன்றுட்பட ௨௫ நாற்பத்துமூன்றுக்கு சிவந்கூடலில்‌ இருக்கும்‌ 
காமக்கோன்‌ 
5. வசம்‌ திருந்நதாவிளக்கு அரைக்கும்‌ பலவற்க்கத்து ௨௫ இருகரியமால்லான்‌ 
முடிகொண்ட சோழர்கோன்‌ வசம்‌ விளக்கு காலும்‌ [செட்டி ]க்கோந்நான 
கருமா 


85 


6. ணிக்ககோந்‌ விளக்கு காலும்‌ குருடுமலடும்‌ உள்ளிட்டனத்துக்கு வாசிபட 
விட்ட ௨௫ நாற்பத்து மூன்றும்‌ ஆ[க] வி[ள]க்கு ஒன்றுக்கு உட்படக்‌ 
காவற்சோமேக்கி நிர 


7. வியேன்‌ விட்ட ௨௫ நாற்பத்துமூன்று சந்திராதித்தவரை செல்லக்கடவதாக 
விட்டேன்‌ ॥௨ 


86 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 46 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 37 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1215 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை .: 451/191 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு - ௮ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 46 
அரசன்‌ : திரிபுவன வீரதேவர்‌(மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மலைமண்டலத்து காராயப்பள்ளியைச்‌ சேர்ந்த எறனியக்க மணவாளன்‌ என்பவன்‌ 
திருநந்தா விளக்கெரிக்க 33 மாடுகளும்‌, திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ 
தானமளித்‌துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. ஹஸிய்ீ [॥*] திரில-வனசக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கருவூரும்‌ 


பாண்டியன்‌ முடித்தலையுங்‌ கொண்டருளி வீரர்‌ அபிஷேகமும்‌ விசையர்‌ 
அபிஷேகமும்‌ பண்ணி அருளின திரி வன வீரசே 


2. வற்கு யாண்டு ௩௰எ ஆவது கும்ல நாயற்று இருபத்து மூன்னாந்தியதியான 
பஞ்சமியும்‌ நாயற்றுக்கிழமையும்‌ பூரமும்‌ பெற்ற இன்று மலைமண்டலத்து 
காராயப்பள்னி எறனியக்க மணவாளன்‌ ஜெயங்கொண்‌ 

3. டசோழமண்டலத்து எமிற்கோட்டத்து எமில்நாட்டு திருஅத்தினர்‌ அருளாளப்‌ 
பெருமாளுக்கு சந்திராதித்தவரை செல்லக்கடவதாக திருநந்தாவிளக்குக்கு 
விட்ட பாற்பசு பத்தும்‌ சினைப்பசு பத்தும்‌ பொலிமுறை 

4. நாகு பன்னிரண்டும்‌ இஷபம்‌ ஒன்றும்‌ ஆக ௨௫ ௩௰௩ னால்‌ திருநந்தாவிளக்கு 
ஒன்றுக்கு னாள்‌ ஒன்றுக்கு அருமொழிநங்கை நாழியால்‌ நெய்‌ உழக்காக 
வந்த நெய்‌ சந்திராதித்தவரை செலுத்தவரை செலுத்தக்‌ கடவதாகவும்‌ 
இத்திருநந்‌ 


87 


ச. தாவிளக்கு எரிகைக்கு இட்ட மூன்றடுக்கித்‌ தராத்திருக்குத்துவிளக்கு ஒன்று 
இப்படிக்கு இத்திருக்குத்துவிளக்கிலே இத்திருநந்தாவிளக்கு ஒன்றும்‌ 
சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோமாகச்‌ சம்மதித்தோம்‌ இக்‌ 

6. கோயில்‌. ஸ்ரீவயிஷவக்கண்காணி செய்வார்களும்‌ தானத்‌ தோமும்‌ 
இவ்வனைவோம்‌ இப்படிக்கு இவை கோமிற்கணக்கு சியபுரமுடையான 
தேவப்பெருமாளெழுத்து ௨ 


88 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 47 


மாவட்டம்‌ : தாஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 5 க 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1221 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 364/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ : ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 8 தீர 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : நெல்லூர்‌ நாட்டு சிற்றரசன்‌ மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழனான எறசித்த அரசனின்‌ 


அமைச்சரான வயிரப்ப நாயக்கனின்‌ தம்பி திக்கி நாயக்கன்‌ தனது தாயாரின்‌ நலன்‌ 
வேண்டி அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ நந்தா விள்கெரிக்க 32 பசுக்களும்‌ காளை 
ஒன்றும்‌ கொடையளித்துள்ளான்‌. மேலும்‌ நந்தவனம்‌ ஒன்றினை ஏற்படுத்திட ஆயிரம்‌ 
குழி நிலம்‌ கொடையளித்துள்ளான்‌. இவனது அண்ணான அமைச்சர்‌ வயிரப்ப 
நாயக்கன்‌ இதேபோன்று விளக்கு ஒன்றுக்கு பசுக்களும்‌, இரண்டு நந்தவனங்கள்‌ 
அமைக்க இரண்டாயிரம்‌ குழி நிலம்‌ கொடையளித்ததை (2378/1919) கல்வெட்டும்‌ 
தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு : 

1. ஹஹிஸ்ரீ[॥*] கிரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ ாஜாாஜ தேவர்க்கு யாண்டு ௬ 
ஆவது ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எயிற்கோட்டத்து 
நகரங்காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூ 

2. ர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு நெல்லூர்‌ நாட்டு மதுராந்தகப்‌ 
பொத்தப்பிச்‌ சோழனான எறசித்தரைசன்‌ மஹாப்வ, தானிபடியாரில்‌ வ 

8. மிரப்பநாயக்கன்‌ தம்பி திக்கி நாயக்கனேன்‌ எங்கள்‌ தாயார்‌ தர்மசானியாற்கு 
நன்றாக வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்று நாளொன்றுக்கு அருமொ- 


89 


4. ழி நங்கை நாழியால்‌ நெய்‌ உழக்குக்கு விட்டபசு முப்பத்திரண்டு இஷலம்‌ 
ஒன்றும்‌ கைய்க்கொண்டு இத்திருநந்தாவிளக்குச்‌ சந்திராதித்தவரை 
செல்வதாக கைக்கொண்டோம்‌ இக்கோயில்‌ வாரிய 

5. னும்‌ கரணத்தானும்‌ இவ்வனைவோம்‌ இவை கோயிற்கணக்கு 
சீயபுரமுடையான்‌ தேவப்பெருமாள்‌ அருளாளப்பிரியனெழுத்து உ இத்திக்கி 
நாயக்கந்‌ விட்ட திருநன்தவனம்‌ ஒற்றி 


6. ல்க்குழி ஆயிரம்‌ இது சந்திராதித்தவரை செல்லக்கடவாராக. 


90 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 48 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு உ $ 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1221 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 378/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு து 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு :  சொழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 48 3 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை நெல்லூரைத்‌ தலைமைமிடமாகக்‌ கொண்டு ஆட்சி செய்த சிற்றரசன்‌ மதுராந்தகப்‌ 


பொத்தப்பிச்‌ சோழனான எறசித்த அரசனின்‌ அமைச்சரான வயிரப்ப நாயக்கனின்‌ 
தாயார்‌ காமசாநியார்‌ அவர்களின்‌ நலன்‌ வேண்டி அருளாளப்பெருமாளுக்கு 
திருநந்தாவிளக்கெரிக்க 32 பசுக்களும்‌ காளை ஒன்றும்‌ தானமளித்துள்ளான்‌. மேலும்‌ 
இரண்டு நந்தவனங்கள்‌ அமைக்க இரண்டாயிரம்‌ குழி நிலம்‌ தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 

1. ஹஸி ஸ்ரீ[॥*] திரிபுவநச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜதேவர்க்கு யாண்டு ௫ 
ஆவது ஜயங்கொண்டசோழமண்டலத்து எயிற்கோட்‌ டத்து 
நகரங்காஞ்சிபுரத்‌ - 

2. துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு நெல்லூர்‌ நாட்டு 
மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழனான எறசித்தஅரசன்‌ மஹாப்உ, தாநி படியாரில்‌ 
வயி 

9. ரப்பனாயக்கநேன்‌ எங்கள்‌ தாயா[ர்‌] காமசாநியாற்க்கு நன்றாக வைச்ச 

திருநன்தாவிளக்கு ஒன்றுக்கு நாளென்றுக்கு அருமொழினங்கைனாழியால்‌ 
நெய்‌ 


91 


4. உழக்குக்கு விட்ட பசு முப்பத்திரண்டும்‌ ரிஷபமொன்றும்‌ திருநன்தவநம்‌ 
இரண்டுக்கு விட்ட குழி இரண்டாமிரம்‌ இவ்விரண்டாயிரமும்‌ பட்டையூர்‌ 
நாட்‌ 

5. டில்‌ செறுவனூரில்‌ விட்டது இது சன்திராதித்தவரை செல்வதாக 
கைக கொண்டோம்‌ இக்கோயில்‌ வாரியனும்‌ கரணத தானும்‌ 
இவ்வனைவோம்‌[॥] 

6. இவை கோயிற்‌ கணக்குச்‌ சீய்யபுரமுடையான்‌ தேவப்பெருமாள்‌ 
அருளாளப்பிரியன்‌ எழுத்து [॥*] 


92 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :-49 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு - 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1224 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 51/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 49 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தா விளக்கு ஒன்று எரிக்க பாத்தூர்‌ பாண்டவதூத 
வளவதரையக்கோன்‌ என்பவன்‌ பன்னிரண்டு எருமைகளை இக்கோயில்‌ வாரியன்‌ 
மற்றும்‌ காணத்தார்களிடம்‌ ஒப்படைத்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஷஹிஸ்ரீ[॥* ] திரிபுவநச்சக்ரவத்திகள்‌ ஸ்ரீமாஜமாஜகேவற்கு யாண்டு ஏழாவது 
கஷலநாயற்று பூவபக்ஷத்து திசியையும்‌ புதன்கிழமையும்‌ பெற்ற 
திருவாதரை நா- 

2. ள்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்‌ 
பெருமாளுக்குப்‌ பாத்தூர்‌ பாண்டவதூத வளவதரையக்கோன்‌ மகன்‌ ஆ 

3. ழ்வான்கோன்‌ வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு நாள்‌ ஒன்றுக்கு 

அருமொழிநங்கை நாழியால்‌ நெய்‌ உழக்குக்கு விட்ட எருமை பன்னிரண்டு 
இவ்வெருமை 

பன்னிரண்டும்‌ இன்னாள்‌ முதல்‌ கைய்க்கொண்டு இத்திருநந்தாவிளக்குச்‌ 
சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோமாகக்‌ கைய்க்கொண்டோம்‌ இக்கோயி 


5. ல்‌ வாரியனுங்‌ கரணத்தாம்‌ இவ்வனைவொம்‌ இப்படிக்கு இவை 
இக்கோயிற்கணக்குச்‌ சீயபுரமுடையான்‌ தேவப்பெருமாள்‌ அருளாளப்பி 
6. ரியன்‌ எழுத்து ௨ 


93 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 50 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 8 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 1224 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 489/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு உல 
கிரந்தம்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 50 


மூன்றாம்‌ இராசராசன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


அருளாளப்பெருமாளுக்கு ஆனைகட்டின சங்கரநாராயணன்‌ சந்தியின்‌ போது 
அமுதுபடிககாக புழல்கோட்டத்து அமர்‌ ஊர்‌ நாட்டு திண்டிறை கிராமம்‌ 
திருவிடையாட்டமாக மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ இராசகண்டகோபாலனால்‌ 
கொடையளிக்கப்பட்டுள்ளது. 


1. ஷஹிஞஸ்ரீ[1*] மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ இராசகண்டகோபாலனேன்‌ 


ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து எமிற்க்கோட்டத்து நகரம்‌ காஞ்சிபுரத்து 
திருவத்தியூர்‌ நின்று அருளிய அருளாளப்‌ பெருமாளுக்கு நம்‌ ஆனை 
கட்டின 


2. ச[ங்‌]கரநாராயணன்‌ சந்திக்கு அமுதுபடி சாத்துபடிக்கு திருவிடையாட்டமாக 


இட்ட ௮ வது காத்திகை மாதம்‌ முதல்‌ புழ[ல்‌]ற்க்‌ கோட்டத்து அமர்‌ 
ஊர்‌ நாட்டு தின்டுறை நாற்பாக்கெல்லையும்‌ உள்ப்பட உள்ளூர்‌ தேவதானம்‌ 


9. திருவிடையாட்டம்‌ நீக்கி உட்பட்ட நன்சை புஞ்சை கமுகு இலைக்கொடி 


தறிஇறை தட்டாரப்பாட்டம்‌ இனவரி ஏரிமின்‌ இருந்து பரிமாறவார்‌ பேர்‌ 
செக்குகடமை மற்றும்‌ எப்பேர்ப்பட்டனவும்‌ கடமை பொன்வரி உட்பட்ட 


எல்லா 


94 


4, காசாயங்களும்‌ நெல்லாயங்களும்‌ ஸவ-மாநியம்மாக திருவிடையாட்டமாக 
இட்டோம்‌ இப்படிக்கு இவூரில்‌ நாற்பாற்கெல்லையும்‌ திருவாழிகல்லும்‌ 
நாட்டி சந்திராதித்தவரை இக்கோயில்‌ தானத்தார்கே[ற ] 

5, கடமை குடிமை நடப்பதாகச்‌ சொன்னோம்‌ இப்படி செய்வதே இவை 


இராசகண்டகோபாலந்‌ எழுத்து [1] 


95 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 51 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 5 BD 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1227 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை ; 514/1919 


மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு டல 
எழுத்து : கிரந்தம்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 51 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ நரசிம்மசாமி சன்னதி உட்புறம்‌ வலதுச்‌ சுவர்‌, 
குறிப்புரை : கண்டகோபாலத்‌ தேவர்‌ அரசிகளில்‌ ஒருவரான கெத்தமல தேவியார்‌ என்பவள்‌ 
விளக்கு ஒன்று எரிக்க 93 பசுக்களும்‌, திருக்குத்து விளக்கு ஒன்றும்‌ 
தானமளித்துள்ளாள்‌. 
கல்வெட்டு : 


1. ஷஹிஞஸ்ரீ[॥*] திரிஷவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜதேவற்க்கு யாண்டு ௰ 
ஆவது மிதுந னாயற்று அபரவக்ஷத்து அஸமியும்‌[ஞீ] செவ்வாய்க்கிழ 

2. மையும்‌ பெற்ற ரேவதி னாள்‌ ஜயங்கொண்டசோழமண்டலத்து 
எயில்க்கோட்டத்து நகரங்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ னின்றருளின 
அருளாளப்பெருமாளுக்குப்‌ பிள்ளை 

3. யார்‌ கண்டகோபா[லர்‌] மேவிமாரில [க்‌ ]கெத்‌ தமலேவியார்‌ வைத்த 
திருநஷாவிளக்கு ஒன்றுக்கு இட்ட திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ விட்ட 
பலவற்க்கத்தில்ப்‌ பசு முப்பத்து இரண்டும்‌ 8ஷ 

4. மம்‌ ஒன்றும்‌ ஆக உரு முப்பத்துமூன்றுங்‌ கைக்கொண்டு னாள்‌ ஒன்றுக்கு 
அருமொழிநங்கைநாழியால்‌ [நெய்‌] உழக்‌[காக] வ . , நெய்‌ 
அளப்பித்துக்கொண்டு இத்திருநலாவிளக்கு சந்‌ 

5. திராதித்தவரை செலுத்தக்கடவதாக ஸ்ரிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ 
அருளாளப்‌[பெருமாள்‌ கோயில்‌ தானத்தோம்‌] [1*] 


96 


தா.ந.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 52 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


1 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ச 18 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1227 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 349/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு த ௯ 
தமிழ்‌ 
சோழன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 52 


மூன்றாம்‌ இராசராசன்‌ 
அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 


கல்வெட்டு முழுமை பெறாமல்‌ உள்ளது. பூத்தேய நாயக்கன்‌ மகள்‌ மாசலதேவி 
என்பவள்‌ திருஅத்தியூர்‌ ஆழ்வார்க்கு அரை திருநந்தாவிளக்கு எரிக்க 49 ஆடுகள்‌ 
தானமளித்துள்ளாள்‌. இந்த நந்தாவிளக்கிற்காக 120 பலம்‌ கொண்ட இரண்டடுக்கு 
திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ கொடையளித்துள்ளாள்‌. 


திரி_-வனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜாாஜ சேவற்க்கு யாண்டு மக 


பதின்‌ஒன்றாவது ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எமில்‌ கோட்டத்து 
திருஅத்தியூராழ்வாற்கு தோரசமுத்திரத்தில்‌ 


2. மூத்தேயநாயக்கன்‌ மகள்‌ மாவலதேவி வைத்த திருநந்தாவிளக்கு அரைக்கு 


மன்றாடிகளில்‌ திருவாலி செந்தாமரைக்கண்ணனான பற்பநாபன இரா[சு]ம்‌ 
செல்வநான கூத்தனும்‌ உள்ளிட்டார்‌ கைக்கொ 


3. ண்ட ஆடுகள்‌ ௪௰.௮ நாற்பத்தெட்டும்‌ பொலிமொத்தை [ஒன்றும்‌ கைக்கொண்டு 


திருநாராயணத்தால்‌ நாள்‌ ஒன்று நெய்‌ ஆழாக்காக சந்திராதித்தவற்‌ 
செலுத்தக்‌ கடவர்களாகக்‌ கைக்கொண்ட 


4. மைக்கும்‌ மேற்ப்படியார்‌ திருவிளக்கெரிக்க இட்ட தராநிலை நூற்றிருபதின்‌ 


பலத்திநால்‌ இரண்டடுக்கு திருக்குத்து விளக்கு ஒன்றுக்கும்‌ 


97 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 53 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு து! |/ 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி1227 
ஊர்‌ - : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை ; 598/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு $ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 88 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : மலைமண்டலத்‌து காராயப்பள்ளி நகரத்து இயக்கன்‌ ஐயநம்பி என்பவன்‌ 
அருளாளப்பெருமாளுக்கு திருநநீதாவிளக்கு 
ஒன்றுக்காக முப்பத்துமூன்று மாடுகள்‌ தானமளித்து, தினமும்‌ அரியென்னவல்லா 


நாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தமீ' யும்‌ அளக்க வழிவகை செய்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஹிய்ீ [॥*] தி_லாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜராஜதேவற்க்கு யாண்டு 
மக 
2. வது ஹிஹ நாயற்று அபரபக்ஷத்து [கி, சி]யையும்‌ நாயற்றுக்‌ கிழமையும்‌ 
பெ 
3. ற்ற உத்திரட்டாதி நாள்‌ மலைமண்டலத்துக்‌ கா[ரா]யப்பள்ளி [நகரத்து 
இயக்கன்‌ ஐயநம்பி பெருமாளு 
4, க்கு வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு நாள்‌ ஒன்றுக்குச்‌ செல்லும்‌ 
அரியென்னவல்லா நாழியால்‌ 
5. நெய்‌ உழக்கும்‌ தையிர்‌ அமுது நாழிக்கும்‌ விட்ட பாற்பசு பத்தும்‌ சினைப்பசுப்‌ 
பத்தும்‌ பொலிமுறை 
6. நாகு பன்னிரண்டும்‌ இஷல[ம்‌] ஒன்றும்‌ ஆக ௨ முப்பத்துமூன்றும்‌ 
கைக்கொண்டு செலுத்தவு 


98 


7 


13. 


14. 


ம்‌ இத்திருநந்தாவிளக்குக்கு எரிய வைக்க[இரண்டு] நிலைத்‌ தராத்திருக்குத்து 
விளக்கு ஒன்றும்‌ கைக்கொண்டு 


. சந்திராதித்தவரை செலுத்தக்கடவதாகவும்‌ திருநந்தா விளக்கு ஒன்றில்‌ 


சோலைக்கோன்‌ விளக்கு 


. அரைக்காலும்‌ மலைமண்டலக்கோன்‌ விளக்கு அரைக்‌ காலுந 


திருவாழிபரப்பினான்‌கான்‌ ௮ 


. ரைக்காலும்‌ வரந்தரும்‌ பெருமாட்கோன்‌ விளக்கு அரைக்காலும்‌ அசைந்தான்‌ 


கங்கை கொண்‌ 


. ட சோழக்கோன்‌ விளக்கு அரைக்காலும்‌ காரிக்கோன்‌ வி[எ* ]க்கு அரைக்காலும்‌ 


வண்டுவராப 


. திக்கோன்‌ விளக்கு அரைக்காலுந்‌ திருப்பாற்கடற்கோன்‌ விளக்கு அரைக்காலுஞ்‌ 


செலுத்த 

க்கடவர்களாகவும்‌ இத்திருநந்தாவிளக்கு ஒன்றும்‌ சந்திராதித்தவரை 
செலுந்தக்கடவோமாகச்‌ சிலா 

லேகை பண்ணிக்குடுத்தோம்‌ பெருமாள்‌ கோயிற்‌ தானத்தோம்‌ இவை கோமி[ற்‌* | 


கணக்கு 


99 


1. 


தா.ந.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 54 
மாவட்டம்‌ . காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 14 
்‌ வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1229 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 359/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 54 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை மூன்றாம்‌ இராசராசன்‌ காலத்தில்‌ இருந்த சிற்றரசன்‌ மகாராசன்‌ ராஜதேவன்‌ என்பவன்‌ 
திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு திருகுத்துவிளக்கு ஒன்றும்‌, 
திருநந்தா விளக்கெரிக்க மாடுகள்‌ தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


ஷஹிஞஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇ[ரா]சஇராசதேவற்கு யாண்டு 
௪ [சி]ங்கநாயற்று இருபத்தொன்பதாந்‌ 


. தியதியும்‌ பஞ்சமியும்‌ நாயற்றுக்கிழமையும்‌ விசாகமுமானவன்று ஜயங்கொண்ட 


சோழமண்டலத்து எமிற்கோ 


. டத்துத்‌ திருவத்தினர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு ஹஸிறீ [॥*] 


ஸ்ரீ ஊன்மஹாமண்டலிச்சுரன்‌ கு,மிலொக்யலோமல்லன்‌ 


புசபலவீரநாராயணன்‌ நிச்சங்கப்பிரதாபன்‌ கற்கடகபுரவதிச்சுரன்‌ வல்லூர்‌ 


மஹாராஜன்‌ ஈாஜூஜெவன்‌ வைத்த திருநந்தாவிள 


க்கு ஒன்றுக்கு இட்ட இரண்டு நிலைத்தரா எறும்புகாணித்‌ 


திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ விட்ட பலவற்கத்துப்‌ பாற்பசுவும்‌ ௨௫ முப்‌ 


100 


6. பத்திரண்டும்‌ இஷபம்‌ ஒன்றுக்கு விட்ட எருது ஒன்றும்‌ சே ஒன்றுக்கும்‌ 
நாள்‌ ஒன்றுக்கு அருமொழிநங்கை நாழியால்‌ 


7. உழக்காக வந்த நெய்‌ அளப்பித்து இத்திருநந்தாவிளக்கு சந்திராதித்தவரை 
செலுத்தக்கடவதாகக்‌ கைய்க்கொண்‌ 


8. டோம்‌ இக்கோயிற்தானத்தோம்‌ இவை இக்கோயிற்‌ கணக்குச்‌ சீயபுரமுடையான்‌ 
தேவப்பெருமாள்‌ அருளாளப்பிரியந்‌ எழுத்து[॥!* | 


101 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 55 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 14 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1280 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 408/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 85 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : பொய்சள மன்னன்‌ விஷ்ணுவர்த்தனன்‌ பொய்சளன்‌ வீரநரசிங்க தேவனின்‌ அமைச்சர்‌ 


அம்மண தெண்ட நாயக்கன்‌ என்பவன்‌ திருநந்தவிளக்கு ஒன்றுக்கு வைத்த 
மூன்றுநிலைத்‌ தராத்‌ திருவிளக்கு ஒன்றும்‌, இதனை ளிக்க வேண்டி நெய்மிற்காக 
36 பசு இனங்கள்‌ கொடையளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஸிறீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராசஇராச தேவற்கு யாண்டு 
௪ மீனநாயற்றுப்‌ பூர்வபக்கிஷத்து ஏகாதேசியும்‌ திங்கட்கிழமை 
2. யும்பெற்ற பூசத்துநாள்‌ ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ 
காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 
விஷ்ணுவற்தனன்‌ 
3. பொய்சளன்‌ வீரநாரசிங்கதேவன்‌ மஹாப்பிரதானி அம்மணதெண்ட நாயக்கன்‌ 
வைத்த திருநநீதாவிளக்கு ஒன்றுக்கு இட்ட மூன்றுநிலைத்‌ 
தராத்திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ விட்ட 
4. பலவற்கத்துப்‌ பசுவும்‌ நாகும்‌ ௨௫ முப்பத்திரண்டும்‌ இஷபம்‌ ஒன்றும்‌ ஆக 
௨௫ முப்பத்துமூன்றும்‌ இவையிற்றுக்கு உருத்தண்மைக்கு விட்ட நாகு 
மூன்றும்‌ ஆக ௨௫ முப்பத்‌ 


102 


. தூறும்‌ திருவத்தியூரில்‌ இருக்கும்‌ மன்றாடிக்குடிமக்களில்‌ பற்பனாபக்கோன்‌ 
மகன்‌ மதுராந்த[கக்‌]கோன்‌ வசம்‌ விட்டு நாளென்றுக்கு அருமொழிநங்கை 
நாழியா 

ல்‌ நெய்‌ உழக்கும்‌ தயிர்‌ நாழியும்‌ ஆகவன்த நெய்யுந்‌ தமிரும்‌ 
சன்திராதித்தவரை செலுத்தக்கடவதாகவும்‌ திருநாள்‌(த்‌) தேவைகள்‌ 
பொக்கறுக்க கடவதாக 

. வும்‌ சிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்த்‌ 
தானத்தோம்‌ இப்படிக்கு இவை கோயில்கணக்கு சீயபுரமுடையான்‌ பெரிய 


. பெருமாள்‌ அருளாளப்பிரியன்‌ எழுத்து :- 


103 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 56 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 109 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 1230 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 444/1910 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு :  எபிகிராபிஇண்டிகா 
தொ. 31 எண்‌, 16 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கீழைக்கங்கர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 56 
அரசன்‌ அனந்தவர்மராகுதேவர்‌ 
இடம்‌ அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ பாறை மேற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை சோமலதேவி என்பவள்‌ அபிநவவாரணவாசியில்‌ இருக்குபோது அல்லாளநாதனின்‌ 
வழிபாட்டிற்காக உடையகாமம்‌ என்கிற ஊரினை தானமளித்துள்ளாள்‌. இம்மன்னன்‌ 
புரோத்தமனின்‌ (திருமால்‌) மகன்‌ என்றும்‌, பரம வைஷ்ணவன்‌ என்றும்‌, ஏகாதசி 
விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பவன்‌ என்றும்‌ இக்கல்வெட்டு கூறுகிறது. 
கல்வெட்டு : 


A ஹி வத 9௨ ௨ஸமல வூநயிவகி ஸீவமுஷெொத2 வாணாஹெ தவா 


ஞகறிவ ஏ ௨]வ229ல *ஜஸஓவறாக, [2] 


வற? வெஷவ வ௱லடாறக 82௨, லகாறண ஸீவரஷொகத2 


வக ககெவஸஆறாஸ2மண வ, வணதொ 


22ணஹறிவறாஹ ஸ்ீ2ஜெகாஓமபீ வ,_கமாஜஹெவக விஉகிககலிக 


௬ ஷடி வீஹம*ரநஓஸ ஷஹோவாக்ஷாத*வறி 


வய) லராஸாவறொகீடி கவ ஸை ,ஹாநரிமாவ ஹோ ஈாஜாயிறாஜ 


வாஜெெற மஃமாகவயாவல [ஸகல] ஸ்ரீ 2௨௩ 


 கெவ22 நாறதத ஜெவனுடைய ௨வ._வ?க விஜயறாஜு ஸவசுஹற௯ 


ன்பதவதிலெ மிநற-கல வகஷூசியுட ஸாம 


104 


6. ன்‌ கிழமையும்‌ பெற்ற றெவதி நாள்‌ கவிநவவாறணவாஹிமில்‌ இருந்து . 
ஈக, விஷயத்தில்‌ உடையதாமமென்கிற 6 


7. பருடைய ஊர்‌ அல்லாளநாமனுக்கு வாஜாகெவொதமாக ஸொலைசெவி 
உஹாமெவி சூவாராகூஹாயியா 


8. ௯ மாறாவூவ/*கமாகக்‌ குடுத்தேன்‌ ஸொஃஓசெவியென்‌ ஸ்ரீவிஷசுவெஸஷு 


லிவநடி 


105 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 57 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : த 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1291 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை ; 404/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ஆ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ ' + 5 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌, 


குறிப்புரை : மூன்றாம்‌ இராசராசனின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ அவனது ஆட்சியின்‌ கீழிருந்த சிற்றரசன்‌ 
விஷ்ணுவர்தனன்‌ வீரநரசிங்க தேவனின்‌ அமைச்சர்‌ மல்லதெண்டநாயக்கன்‌ மகன்‌ 
தெண்டினகோப ஜக தொப்பகண்டன்‌ தெண்டநாயக்கன்‌ என்பவன்‌ 
அருளாளப்பெருமாளுக்கு, அமுதுப்படிக்காக எமில்நாட்டு சிரயாலம்‌ என்னும்‌ ஊரின்‌ 
வரிவருவாய்களை திருவிடையாட்டமாக அளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஹஸிய்ீ [॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராசஇராசதேவற்கு யாண்டு மரு 
ஸ்ரீவிஷ-வற்தனன்‌ வீஈகாறஹிங்கதேவன்‌ 

2. சாமநதரில்‌ மல்லதெண்டநாயக்கன்‌ மகன்‌ தெண்டினகோ[வ] 
ஐ[ம]தெ[£]ப்பகண்டன்‌ கொப்பயதெண்டநாயக்கனேன்‌ அருளாள 

8. ப்பெருமாளுக்கு அமுதுபடிக்கு நாளொன்றுக்கு முக்குறுணி அரிசியும்‌ 
வெஞ்சன பண்டாரத்துக்கும்‌ சந்தண கத்தூரி கற்பூரத்துக்கும்‌ திருப்‌ 

4. பரிசட்டத்துக்கும்‌ ஆட்டைக்குப்‌ பொன்‌ நாற்பத்து மூன்றும்‌ 
பிராமணபோசனத்துக்கு அரிசிக்கும்‌ வெஞ்சனத்துக்கும்‌ பொன்‌ நாற்பத்து 

5. (நாற்பத்து) நாலும்‌ அடுவாற்குப்‌ பொன்‌ எண்கழஞ்சும்‌ வி[ற]கு கொள்ளப்‌ 
பொந்‌ ஏழும்‌ திருமாலை எடுக்க[வு]ம்‌ திருப்ப[ள்‌*]ளித்‌ 


106 


. தாமம்‌ அளக்கவும்‌ திருனந்துவனஞ்செய்ய(£)வும்‌ பொன்‌ [பதினைஞ்சும்‌] 


பிராமணற்கு இடுங்கறிக்குப்‌ பொந்‌ மூந்றும்‌ ஆகப்பொன்‌ _ 


. நூற்றிருபதுக்கும்‌ வீரநாரசிங்கதேவன்‌ எனக்கு விட்ட நாட்‌[டி]லே எ[யில்நாட்டு 


எலவூர்‌ நாட்டுத்‌ திரயால[ம்‌] நாற்‌ 


. பாற்கெல்லையும்‌ அனைத்துவரிகளும்‌ உள்பட இவ்வாண்டை வைய்காசி 


மாதமுதல்‌ பெருமாளுக்குத்‌ திருவிடையாட்ட 


. மாக இட்டுப்‌ பெருமாள்‌ திருமுன்பே நீர்வாற்துக்‌ குடுத்தேன்‌ கொப்பயதண்ட 


நாயக்கனேன்‌ அமுதுபடிக்கு வே 


ண்டும்‌ கறிஅமுதும்‌ வாழைப்பழமும்‌ திருநந்தவனம்‌ செய்யும்‌ தாஸன்‌ 


இடக்கடவன்‌ இப்படிக்கு இவை கொ 


, ப்பைய தெண்டநாயக்கன்‌ எழுத்து [॥*] 


107 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 58 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 2. இ 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி, 1231 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 432/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு கவு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 8 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை மேற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ 
கண்டகோபாலன்‌ தனது பெயரில்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ ஏற்படுத்திய 
சன்திக்கும்‌, ஆடித்திருநாளுக்கும்‌, புரட்டாசி திருநாளுக்கும்‌, வழிபாட்டுத்‌ 
தேவைகளுக்கும்‌ கோயில்‌ செலவுகளுக்காகவும்‌ மதுராந்த சதுர்வேதிமங்கலத்து 
வடவெல்லை உழுதமங்கலம்‌ கிராமத்தினை திருவிடையாட்டமாக தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. ஹஸிஸ்ரீ[॥*] மதுராந்தகப்பிச்சோழ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்திதேவனான 


கண்டகோபாலனேன்‌ 


. ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்து 


திருஅத்தியூர்‌ நின்றுஅருளிய அருளா 


௨ ப்பெருமாளுக்குக்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ திருஆடித்திருநாளுக்கும்‌ 


புரட்டாசித்‌ திருனாளுக்கும்‌ மகப்படி 


௨ க்கும்‌ திருப்பணிக்கும்‌ வேண்டுந்‌ நிமந்தங்களுக்கும்‌ இறுப்பதாக 


இராஜராஜதேவர்க்குப்‌ பதினைஞ்சாவது விட்ட 


. ஸ்ரீமதுராநீதகச்‌ சதுவேதிமங்கலத்‌ து வடபிடாகை உழுதமங்கலம்‌ 


நாற்பாற்கெல்லையுமுட்பட உ 


108 


. ள்ளூர்த்‌ தேவதானந்‌ திருவிடையாட்டமாக நீக்கிக்‌ கமுகும்‌ இலைக்கொடியும்‌ 

பட்டப்பாழும்‌ நன்சைபுன்‌ 

. சை உள்ளிட்ட கடமைகளும்‌ காசாயனெல்லாயம்‌ உள்ளிட்ட 

அனைத்தாயங்களும்‌ புறக்கலனையும்‌ திருநா 

. ட்படிக்கும்‌ கண்டகோபாலன்‌ சஸிக்கும்‌ மகப்படிகளுக்கும்‌ திருப்பணிக்கும்‌ 
சந்திராதித்தவரை செல்வதாக விட்டேன்‌ 

மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழ மனுமசித்தசரன்‌ திருக்காளத்திதேவனான 


கண்டகோபாலனேன்‌[॥* ] 


109 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 59 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : இ 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1231 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 434/1919 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு " 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

8 எண்‌ : 59 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ 
கண்டகோபாலன்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 
கண்டகோபாலன்‌ சந்தி, திருஆடித்திருநாள்‌, புரட்டாசி திருநாள்‌ ஆகிய நிகழ்வுகளின்‌ 
போது வழிபாட்டிற்காக எயிற்கோட்டத்து வயலையாற்றூர்‌ மற்றும்‌ புச்சேரி 
கிராமங்களைத்‌ தானமளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஸஸிஸ்ரீ[॥*] மம-ராந்தகப்பிச்சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்திதேவன்‌ 
கண்டகோபாலனேன்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ 
கா 

2. ஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாப்பெருமாளுக்கு கண்டகோபாலன்‌ 
ஸந்திக்கும்‌ திருஆடித்திருனாளுக்கும்‌ புரட்டாசித்‌ திருனாளுக்கும்‌ 
அமுதுபடி சாத்துப்படிகளுக்குந்‌ திருப்பணிக்கு 

8. ம்‌ இமண்டலத்து எமிற்கோட்டத்து வயலையாற்றூர்‌ புதுச்சேரி உட்பட்ட 
நாற்பாற்கெல்லை[யு*]ம்‌ உள்ளுற்‌ தேவதானந்‌ திருவிடையாட்டம்‌ 
இறையிலிகள்‌ நீக்கிக்‌ கமுகுமிலைக்கொடியும்‌ பட்‌ 


110 


4. டபாழும்‌ நன்செய்‌ புன்செய்க்கடமையும்‌ கொல்‌[லைக்‌ க]டமையும்‌ எப்பேற்பட்ட 
காசாயமும்‌ நெல்லாயமும்‌ புறக்கலனையும்‌ உட்பட இராஜராஜகேவற்குப்‌ 
பதினைஞ்சாவது முதல்‌ சந்திராதி 

5. த்தவரை திருவிடையாட்டமாகச்‌ செல்வதாக விட்டேன்‌ திருக்காளத்திதேவனாந 


கண்டகோபாலனேன்‌ உ 


111 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 60 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 1 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 1231 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 443/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு அ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 60 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : காலியூற்‌ கோட்டத்து ஏரிகீழ்‌ நாட்டிலுள்ள ஏறுசேவகச்சேரி மாமண்டூர்‌ ஆகிய 


ஊர்களில்‌ தேவதானம்‌ மற்றும்‌ திருவிடையாட்டமாக விடப்பட்ட நிலங்களைத்‌ 
தவிர்த்து மற்றைய நிலங்களின்‌ நில வரி மற்றும்‌ ஏனைய வரிகளையும்‌ 
அருளாளப்பெருமாளுக்கு கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌, ஆடித்திருநாளுக்கும்‌, 
புரட்டாசித்‌ திருநாளுக்கும்‌ வழிபாட்டிற்குத்‌ தேவைக்காக தானமளிக்கப்பட்டுள்ளது. 
இத்தானத்தினை மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ 
திருக்காளத்திதேவன்‌ எனும்‌ கண்டகோபாலன்‌ அளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஹுஷிஸ்ரீ[॥*] மதுராநீதகப்பொத தப்பிச்‌ சோழ மனுமசித தரைசன்‌ 
திருக்‌ காளத்‌ திதேவனான கண்டகோபாலனேன்‌ ஜயங்கொண்ட 
சோழமண்டலத்து 

2. எயிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுர[த்‌*]து திருவத்‌ தியூர்‌ நின்றருளின 
அருளாப்பெருமாளுக்குக்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ திருவாடித்தி 

8. ௬ுநாளாக்கும்‌ புரட்டாசித்‌ திருநாளுக்கும்‌ மகப்படிக்கும்‌ திருப்பணிக்கும்‌ 
வேண்டு நிமந்தங்களுக்கும்‌ இறுத்து வருவதாக இராஜ 

4. ராஜதேவற்க்குப்‌ பதினைஞ்சாவது விட்ட காலியூற்கோட்டத்து ஏரிகீழ்நாட்டு 
ஏறுசேவகச்சேரியுட்பட மாவண்டுர்‌ நாற்பாற்கெல்‌ 


112 


ட லையுமுட்பட உள்ளூர்‌ தேவதானந்‌ திருவிடையாட்டம்‌ நீக்கிக்‌ கமுகும்‌: 
இலைக்‌ கொடியும்‌ பட்டபாழும்‌ நன்சைபுன்சையுள்ளிட்ட கடமைகளு 


. காசாயம்‌ நெல்லாயம்‌ உள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ புறக்கலனையும்‌ 
திருநாட்படிகளுக்கும்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ மகப்படிக்‌ 


. கும்‌ வேண்டும்‌ அமுதுபடி சாத்துப்படிகளுக்கும்‌. திருப்பணிக்கும்‌ 
சந்திராதித்தவரை செல்வதாக விட்டேன்‌ மதுராந்த[க* ]ப்பொத்தப்பிச்சோ 


. ழன்‌ மனுமசித்தரைன்‌ திருக்காளத்திதேவனான கண்டகோபாலனேன்‌|॥* | 


113 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 6 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : ௫ 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 123] 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ ர இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 464/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு தை 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 6l 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை மதுராந்தக பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனும சித்தரைசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ 
கண்டகோபாலன்‌ தனது பெயரில்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ ஏற்படுத்திய 
கட்டளைக்கும்‌ (சன்திக்கும்‌) ஆடி. புரட்டாசி ஆகிய திருநாள்களுக்கும்‌, கோயில்‌ 
திருப்பணிக்காகவும்‌ வேண்டி மதுராந்தகச்‌ சதுர்வேதிமங்கலத்து வடவெல்லை 
ஊரான வள்ளைவாயில்‌, ஆகிய பூதூர்‌ கிராமங்களில்‌ வரிவருவாயை 
கொடையரளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. 


ஹஸிஸ்ரீ[॥*] மதுராந்தகப்பொத்தப்பிச்சோ[ழ]ன்‌ மனுமசித்தரைசன்‌ 
திருக காளத்‌ திதவனான கண்டகோபாலனேன்‌ ஜயங்கொண்ட 
சோழமண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்து திருவத்‌ 


2. தியூர்‌ நின்றருளின அருளாப்பெருமாளுக்குக்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ 


திருவா[ட்‌]டித்‌ திருநாளுக்கும்‌ புரட்டாசித்‌ திருநாளுக்கும்‌ மகப்படிக்குந்‌ 
திருப்பணிகளுக்கும்‌ வேண்டு நிமந்தங்களுக்கு இறுத்து வருவதாக 
இரா 


9. ஜராஜதேவற்கு பதினைஞ்சாவது விட்ட ஸ்ரீமதுராந்தகச்‌ சதுவெ“மங்கலத்து 


வடபிடாகை வள்ளைவாயில்‌ உட்படப்‌ பூதூர்‌ நாற்பாற்கெல்லையுமுட்பட 
உள்ளூர்‌ தேவதானந்‌ திருவிடையாட்டங்கள்‌ நீக்கிக்‌ கமுகும்‌ இலைக்கொ 


114 


4, டியும்‌ பட்டப்‌ பாழும்‌ நன்சை புன்சையுள்ளிட்ட கடமைகளும்‌ காசாயமும்‌ 
நெல்லாய முள்ளிட்ட அனைத்தா[ய*][ம்‌]கெளும்‌ புறக்‌ கலனையும்‌ 
திருநாட்படிகளுக்கும்‌ கண்டகோபா[ல*]ன்‌ சந்திக்கும்‌ மகப்படிக்கும்‌ 
வேண்டும்‌ அமுதுபடி சாத்துப்ப 

5. டிகளுக்கும்‌ திருப்பணிகளுக்கும்‌ சந்திராதித்தவரை செல்வதாக விட்டேன்‌ 
மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்திதேவனான 
கண்டகோபாலனேன்‌[॥* | 


115 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 62 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 15 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி1231 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை ; 470/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 2 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 62 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எமிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ 
நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரசன்‌ 
திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ கண்டகோபாலன்‌ தனது பெயரில்‌ ஏற்படுத்திய 
கண்டகோபாலன்‌ சந்தி, ஆடித்திருநாள்‌, புரட்டாசித்‌ திருநாள்‌ ஆகிய வழிபாட்டு 
தேவைகளுக்காக தானமளித்துள்ளான்‌. எமிற்கோட்டத்து வயலைகாவூர்‌ கிராமத்தின்‌ 
வரிவருவாயை மேலுள்ள நிகழ்வுகளுக்காகவும்‌ கோமில்‌ பணிகளுக்காகவும்‌ தானமாக 
வழங்கியுள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஷஸிழு£[॥*] மதுராநீதகப்பொத்தப்பிச்‌சோழன்‌ மனுமசித்தரசன்‌ 
திருக்காளத்திதேவனான கண்டகோபாலனேன்‌ 

2. ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எமிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்‌ து 
திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாப்பெருமாளுக்குக்‌ கண்ட 

9. கோபாலன்‌ சந்திக்கும்‌ திருவாடித்‌ திருநாளுக்கும்‌ புரட்டாசித்‌ திருநாளுக்கும்‌ 
மகப்படிக்குந்‌ திருப்பணிக்கும்‌ வேண்டு நிமந்தங்களுக்கும்‌ இறுப்பதாக 
இராஜராஜதேவற்கு பதி 

4. னைஞ்சாவது விட்ட எமிற்கோட்டத்து வயலைகாவூர்‌ நாற்பாற்கெல்லையும்‌ 
உட்பட உள்ளூர்‌ தேவதானந்‌ திருவிடையாட்டம்‌ நீக்கிக்‌ கமுகும்‌ 


116 


இலைக்கொடியும்‌ பட்டபாழும்‌ நன்சை புஞ்சையுள்ளிட்ட கடமைகளும்‌ 
காசா 

5. யநெலலாயமுள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ புறகீகலனையும்‌ 
திருநாட்படிகளுக்கும்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ மகப்படிக்கும்‌ வேண்டும்‌ 
அமுதுபடி சாத்துப்படிகளுக்கும்‌ திருப்பணிக்கும்‌ சந்திராதி 

6. [த்‌]தவரை செல்வதாக விட்டேன்‌ மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ திருக்காளத்தி 
தேவனான கண்டகோபாலனேன்‌[॥* ] 


117 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 16 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1231 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 457/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு - 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 08 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : நெல்லூர்‌ நாட்டு சேகட்டூர்‌ ஊரைச்‌ சேர்ந்த தூளிக்கோன்‌ மகன்‌ அத்திகோன்‌ 
என்பவன்‌ நகரம்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 
திருநந்தா விளக்கு ஒன்று எரிக்க, நெய்மிற்காக 104 ஆடுகள்‌ வழங்கியுள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. ஹஸிறுீ [॥*] தி_ல வனச்சசக்கரவத்திகள்‌ ஸ்ரீராசராசதேவற்கு யாண்டு மச 
வது புரட்டாதி மாதத்து பத்தாந்தியதியான னாயற்றுக்கிழமையும்‌ பெற்ற 


உத்திராடனாள்‌ ஜயங்கொண்ட 


2. சோழமண்டலத்து எயிற்கோட்டத்து னகரங்காஞ்சிபுரத்‌ து திருவத்தியூர்‌ 
னி[ன்‌*]றருளின அருளாப்பெருமாளுக்கு நெல்லூர்‌ னாட்டுச்‌ சேகட்டுர்க்‌ 


கோட்ட மன்றாடி 


9. தூளிக்கோன்மகன்‌ அத்திக்கோன்‌ வைத்த திருநந்தாவிளக்கொன்றுக்கு விட்ட 
செமலியாடு எழுபத்து ஒன்றும்‌ வெள்ளாடு முப்பத்து ஒன்றும்‌ கிடா 


ஒன்றும்‌ பொலிமொ 


4. தீதை ஒன்றும்‌ ஆக ௨௫ ஈசலும்‌(ங்‌) கைக்கொண்டு இத்திருநந்தாவிளக்குச்‌ 


தொடர்‌ எண்‌ :- 63 


சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோம்‌[॥*] 


118 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 64 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : சக ஆண்டு 1154 
16 

வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1232 

ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 367/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு க 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு ந ௯ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 64 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ திருக்காளத்தி தேவன்‌ கண்டகோபாலனின்‌ 
படைத்தளபதிகளில்‌ ஒருவரான காமிநாயக்கன்‌ என்பவன்‌ அருளாளப்பெருமாளுக்கு 
திருநந்தாவிளக்கு ஒன்று எரிக்க தேவையான நெய்யிற்காக 33 பசு இனங்களை 
திருவத்தியூரைச்‌ சார்ந்த காமன்‌ வசம்‌ ஒப்படைத்தான்‌. இப்பசுக்களின்‌ வாயிலாக 
அருமொழிநங்கை என்னும்‌ நாழியால்‌ தினமும்‌ நெய்‌ ஓர்‌ உழக்கும்‌, தயிர்‌ ஒரு 
நாழியும்‌ வழங்கிட வழிவகைச்‌ செய்துள்ளான்‌. மேலும்‌ இரண்டுநிலை தரா 
திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ வழங்கியுள்ளான்‌. 
கல்வெட்டு : 

1. சகரையாண்டு ௲௱ரும௪ சென்ற நாள்‌ ஹஸிஸ்ரீ கிரில வனச்சக்கரவத்திகள்‌ 
ஸ்ரீஇராசராசதேவர்க்கு யாண்டு மக வது மகரநாயற்றுப்‌ பூர்வபக்ஷத்து 
பிரதமையும்‌ வெள்ளிக்கிழமையும்‌ திருவோணமுமானவன்று ஜயங்‌ 

2. கொண்ட சோழமண்டலத்து எமிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தினர்‌ 
நின்றருளின அருளாளப்பெருமாளுக்குப்‌ பிள்ளையார்‌ மதுராந்தகப்‌ 
பொத்தகப்பிச்சோழன்‌ திருக்காளத்தி தேவன்‌ கண்டகோபாலர்‌ முதலிகளில்‌ 
காமிநாயக்கன்‌ திருநுந்தாவிளக்கு ஒன்றுக்கு இட்ட இரண்டுநிலை 


3. த்தராத்திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ திருநஷாவிளக்கு இடையன்‌ 
திருவத்தியூர்க்‌ கோன்‌ மகன்‌ காமன்‌ வசம்‌ விட்ட பலவற்கத்துப்பாற்பசுவும்‌ 


119 


சினைப்பசுவு[ம்‌*] நாகும்‌ உரு ௩௰௨ இஷபம்‌ க ம்‌ ஆக உரு ௩௰௩ 
க்கும்‌ நாள்‌ ஒன்று[க்‌*]கு அருமொழிநங்கை நாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ 
தயிரமுது நாழியும்‌ திருநாள்‌ தேவைகளும்‌ சந்திராதித்தவரை 

4. செலுத்தக்கடவதாகச்‌ சிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ அருளாளப்பெருமாள்‌ 
கோயிற்‌ தானத்தோம்‌ இப்படிக்கு இவை இக்கோயிற்கணக்குச்‌ 
சீயபுரமுடையான்‌ 


5. தேவப்பெருமாள்‌ அருளாளப்பிரியன்‌ எழுத்து[॥*] 


120 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 65 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 16 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1232 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 427/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்தது 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 65 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : சோழ மண்டலத்து அருமொழிதேவ வளநாட்டு வலிவலக்கூற்றத்துப்‌ பனங்குடி 
ஊரைச்‌ சேர்ந்த அழகிய மணவாளன்‌ கண்டப்பிள்ளை நாயக்கன்‌ என்பவன்‌ 
அருளாளப்பெருமாளுக்கு வைத்த திநன்தா விளக்கு ஒன்று ளிக்க தேவையான 
நெய்யிற்காக 33 பசு இனங்கள்‌ அளித்துள்ளான்‌. இந்த 33 பசு இனங்களைப்‌ 
பெற்றுக்‌ கொண்ட பச்சை வாரணப்பல்லவரையன்‌ அருமொழிநங்கை நாழியால்‌ 
தினமும்‌ நெய்‌ உழக்கம்‌, தயிர்‌ அமுது நாழியும்‌, தேவைகளுக்கும்‌ வழங்க ஏற்பாடு 
செய்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஹஸிணு |॥*] திரிபுனச்சசக்கரவத்திகள்‌ சீராஜராசதேவற்கு யாண்டு யசு வது: 
கன்னி நாயற்று பூர்வபக்ஷத்துப்‌ பஞ்சமியும்‌ வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற 
[இ]றேவதி நாள்‌ ஜயங்கொண்டசோழ 

2. மண்டலத்து எமிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின 
அருளாப்பெருமாளுக்குச்‌ சோழமண்டலத்து அருமொழிதேவவளநாட்டு 
வலிவலக்கூற்றுத்துப்‌ பனங்குடியிற்‌ பா 

3. ங்குடையான்‌ அழகிய மணவாளன்‌ கண்டப்பிள்ளை நாயக்கன்‌ வைத்த 
திருநன்தாவிளக்கு ஒன்றுக்கும்‌ இட்ட இரண்டு நிலைத்தராத்‌ 
திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ பலவற்கத்துப்‌ பசுவும்‌ 


121 


- நாகும்‌ ௨1௬] முப்பத்திரண்டும்‌ இஷபம்‌ ஒன்று ஆக ௨௬ முப்பத்துமூன்று 
மருதூருடையான்‌ சீயப்பெருமாள்‌ மகன்‌ பெருமாளான பச்சைவாரணப்‌ 
பல்லவரையன்‌ வசம்‌ வி 

ட்டு நாள்‌ ஒன்றுக்கு அருமொழிநங்கை நாழியால்‌ அளக்குநெய்‌ உழக்குந்‌ 
தமிரஅமுது நாழியுந்‌ திருநாட்தேவைகளுஞ்‌ சந்திராதித்தவரை செலுத்தக்‌ 
. கடவதாகச்‌ சிலாலேகை பணணிக்குடுத் தோம்‌ அருளாளப்பெருமாள்‌ 
கோயிற்தானத்தோம்‌ இப்படிக்கிவை கோயிற்கணக்குச்‌ சீயபுரமுடை 


௨ யான்‌ சிங்கப்பெருமாள்‌ அருளாளப்பிரியான்‌ எழுத்து ௨ 


122 


தா.ந.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
காஞ்சிபுரம்‌ 


காஞ்சிபுரம்‌ 


தமிழ்‌ 
தமிழ்‌ 


சோழர்‌ 


மூன்றாம்‌ இராசராசன்‌ 


தொடர்‌ எண்‌ :- 66 


ஆட்சி ஆண்டு 


வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


16 


: கியி. 1232 


362/1919 


: 66 


ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து எமிற்கோட்டத்து காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ 
நின்றருளின அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ 
மனுமசித்தரசன்‌ திருக்காளத்திதேவன்‌ என்னும்‌ கண்டகோபாலன்‌ தனது பெயரில்‌ 
ஏற்படுத்திய சன்திக்கும்‌, திருஆடி, புரட்டாதி திருநாள்‌ ஆகியவற்றின்‌ வழிபாட்டிற்காக 
படுவூர்‌ கோட்டத்து காவிரிப்பாக்கம்‌ எனும்‌ விக்கிரசோழ சதுர்வேதிமங்கலத்திருந்த 
ஏழுரை வேலி நிலத்தினை தானமளித்துள்ளான்‌. 


1. ஷஸிஸ்ரீ[॥*] மதுராககப்பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ 
திருக்காளத்திதேவனான கண்டகோபாலனேன்‌ ஜயங்கொண்டசோழமண்ட 


2. லத்து எமிற்கோட்டத்துக்கு காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின 
அருளாளப்பேருமாளுக்கு கண்டகோபாலன்‌ சந்திக்குந்‌ திருவா[ட்‌]டித்‌ 


திருநாளுக்கும்‌ 


8. புரட்டாதி திருநாளுக்கும்‌ மகப்படிக்குந்‌ திருப்பணிகளுக்கும்‌ இறுத்து 
வருவதாக இரசாராச தேவற்கு பதினாறாவதில்‌ விட்ட படுவூர்கோட்டத்துக்‌ 


4. கமான விக்கிரமசோழ 


காவிரிப்பாக்‌ 


சதுவெ-திமங்கலத்துப்‌ 


பெரு(௬)மாள்‌ 


திருநாமத்துக்காணியால்‌ நிலம்‌ ஏழரைவேலியும்‌ கமுகும்‌ இலைக்கொடி 


5. யும்‌ பட்ட பாழும்‌ நன்சைய்‌ புன்சையுள்ளிட்ட கடமைகளும்‌ காசாய நெல்லாயம்‌ 
உள்ளிட்ட [அ]னைத்தாயங்களும்‌ கண்டகோபால 

6. ன்சந்திக்கும்‌ திருநாள்படிகளுக்கும்‌ மகப்படிக்கும்‌ திருப்பணிகளுக்கும்‌ 
வேண்டுநிமந்தங்களுக்கும்‌ சந்திராதித்தவரை செல்வதாக வி 


7. ட்டேன்‌ மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்திதேவனான 
கண்டகோபாலனேன்‌[॥* ] 


124 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 67 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 16 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1232 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 8394/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த த 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ ரர்‌ 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொதப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ 
கண்டகோபாலன்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 
தன்‌ பெயரில்‌ ஏற்படுத்திய கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌, திருஆடி, புரட்டாதி ஆகிய 
விழா நாட்களில்‌ நடத்தும்‌ வழிபாட்டிற்காக காலியூர்‌ கோட்டத்து உக்கல்‌ 
என்றழைக்கப்படும்‌ விக்கிரமாபரணச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ கிராம வரிவருவாயினை 
தானமாக அளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஹஸிஸ்ரீ[॥இ*] மதுராந்தகப்பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ 
திருக்காளத்திதேவனான கண்டகோபாலநேன்‌ ஜயங்‌ 

2. கொண்ட சோழமண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ 
நின்றருளின அருளாப்பெருமாளு 

8. க்குக்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ திருவாடித்‌ திருநாளுக்கும்‌ புரட்டா[தி* ] 
திருநாளுக்கும்‌ மகப்படிக்கும்‌ திருப்பணிக்கும்‌ 

4. வேண்டு நிமந்தங்களுக்கும்‌ இறுத்து வருவதாக இராஜராஜதேவற்கு 
பதினாறாவது விட்ட காலியூர்க்கோட்டத்து 

5, உக்கலான விக்கிரமாபரணச்ச துவே-திமங்கலம்‌ நாற்பாற்கெல்லையும்‌ உட்பட 
உள்ளூர்த்‌ தேவதானந்‌ திரு 


125 


6. மிடையாட்ட நீக்கிக்‌ கமுகும்‌ இலைக்கொடியும்‌ பட்டபாழும்‌ உட்பட 
நன்சை புன்சை உள்ளிட்ட கடமைகளும்‌ புறக்‌ 


7. கலனையும்‌ திருநாள்ப்படிகளுக்கும்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ மகப்படிக்கும்‌ 
திருப்பணிக்கும்‌ வேண்டும்‌ நிமந்தங்களுக்‌ 

8. கும்‌ காசாய நெல்லாயமுள்‌[ளி]ட்ட அனைத்தாயங்களும்‌ உட்படச்‌ 
சந்திராதித்தவரை செல்வதாக விட்டேன்‌ மதுராந்தகப்பொத்தப்‌ 


9. பிச்‌ சோழன்‌ மனுமசிதீதரசைன்‌ திருக காளத திதேவனான 
கண[ட *]கோப[ர* ]லனேன்‌ 


126 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 68 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 16 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1232 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 466/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 68 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : புலியூர்கோட்டத்து மணிமங்கலம்‌ எனும்‌ கிராமசிகாமணிச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ 
என்னும்‌ கிராமம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ 
திருஆடித்திருநாளுக்கும்‌, புரட்டாசித்‌ திருநாளுக்கும்‌, மகப்படிக்கும்‌ ஆக 
வழிபாட்டிற்காக தானமளிக்கப்பட்டுள்ளது. இத்தானத்தினை மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ 
சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்தி தேவனான கண்டகோபாலன்‌ அளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஷஸிஸ்ரீ[॥*] மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ (மனு)மனுமசித்தரைசன்‌ 
திருகீகாளத்திதேவனான கண்டகோபாலனேன்‌ ஜயங்கொண்ட 
சோழமண்டலத்து எமிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்து 

2. திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாப்பெருமாளுக்கு கண்டகோபாலன்‌ சந்திக்குந்‌ 
திருவாடித்‌ திருநாளுக்கும்‌ புரட்டாதித்திருநாளுக்கும்‌ மகப்படிக்குநீ 
திருப்பணிகளுக்கும்‌ வேண்டு நிமந்தங்களுக்கு இராஜராஜதேவற்கு 

3. பதினாறாவது விட்ட புலியூற்கோட்டத்து மணிமங்கலமான கிராமசிகாமணிச்‌ 
சதுவே-திமங்கலம்‌ நாற்பாற்கெல்லையும்‌ உட்பட உள்ளூர்த்‌ தேவதானந்‌ 
திருவிடையாட்டங்கள்‌ நீக்‌ 

4. கிக்‌ கமுகும்‌ இலைக்கொடியும்‌ பட்டபாழும்‌ நன்சை புன்சையுள்ளிட்ட 
கடமைகளும்‌ காசாயமும்‌ நெல்லாயமும்‌ உள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ 
புறக்கலனையும்‌ திருநாட்ப 


127 


5. டிகளுக்கும்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ மகப்படிக்கும்‌ வேண்டும்‌ அமுதுபடி 
சாத்துப்படிகளுக்கும்‌ திருப்பணிக்குஞ்‌ சந்திராதித்தவரை செல்வதாக 
விட்டேன்‌ மதுராந்த[க*]ப்‌ 

6. பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்தி தேவனான 
கண்டகோபாலனேன்‌ [॥1* | 


128 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 69 


மாவட்டம்‌ ; காஞ்சிபுரம்‌ g ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : 1281 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 467/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 2 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 69 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்திதேவன்‌ எனும்‌ 


கண்டகோபாலன்‌, திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 
கண்டகோபாலன்‌ சந்தி திருஆடித்திருநாள்‌, புரட்டாசித்‌ திருநாள்‌, மகப்படிக்குமான 
வழிபாடுகளுக்காக காலியூர்க்கோட்டத்து குண்டியாறடி தண்டலம்‌ கிராமத்தினை 


தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஷுஸிஷஸ்ரீ[॥*] மதுராந்தகப்பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரசன்‌ 
திருக்காளத்திதேவனான 
2. கண்டகோபாலனேன்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ 
கா 


9. ஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌[நி]ன்றருளின அருளாப்பெருமாளுக்குக்‌ 
கண்டகோபாலன்‌ சந்தி 

4. க்கும்‌ திருவாடித்திருநாளுக்கும்‌ புரட்டாதித்திருநாளுக்கும்‌ மக[ப்‌]படிக்குந்‌ 
திருப்பணி . 

5. களுக்கும்‌ வேண்டு நிமந்தங்களுக்கு இறுத்து வருவதாக இராஜராஜதேவற்கு 
பதினைஞ்சாவ 

6. து விட்ட காலியூர்க்கோட்டத்துக்‌ குண்டியாறடித்‌ தண்‌ டலம்‌ 
நாற்பாற்கெல்லையுமுட்ப்பட வுள்ளூர்த்‌ தேவதானந்‌ திரு 


129 


4 


7. விடையாட்ட நீக்கிக்‌ கமுகும்‌ இலைக்கொடியும்‌ பட்டபாழும்‌ நஞ்சை 
புஞ்சையு[ள்‌]ளிட்ட கடமைகளும்‌ காசாய நெல்லா 

8. யமுள்ளிட்ட வனைத்தாயங்களும்‌ புறக்கலனையும்‌ திருநாட்களுக்கும்‌ 
கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ மகப்படிக்கும்‌ வேண்டும்‌ அமுதுபடி 
சாத்து[ப்‌] 

9. படிகளுக்குந்‌ திருப்பணிகளுக்கும்‌ சந்திராதித்தவரை செல்வதாக விட்டேன்‌ 
மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ திருக்காளத்திதேவனான கண்டகோபாலனேன்‌ 


130 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 70 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 17 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1288 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 416/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு து 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ மீர்‌ 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ கண்டகோபாலனின்‌ 
படைத்தளபதிகளில்‌ ஒருவரான தியாகசமுத்திரபட்டையார்‌ பீமரசர்‌ என்பவர்‌ 
அருளாளப்பெருமாள்‌ கோயிலுக்கு இரண்டு நிலை குத்துவிளக்கு ஒன்றும்‌, திருந்தா 
விளக்கு எரிக்க 84 பசுக்களும்‌, ஒரு காளையும்‌ தானமளித்துள்ளார்‌. 
கல்வெட்டு : 

1. ஹஸிறு [॥*] தில வனச்சசக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜமேவற்க்கு யாண்டு 
ம[எ] ஆள்வது 2, பநிகுநாயற்று அபரபக்ஷத்து ஹகாஃணியும்‌ ஸுமன்‌ 
கிழமையும்‌ பெற்ற அத்தத்து நாள்‌ 

2. ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எமிற்கோட்டத்து நகரங்காஞ்சிபுரத்துத்‌ 
திருவதீ தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 
மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ திருக்காளத்தி தேவநான ௧ 

3. ண்டகோபாலதேவர்‌ முதலிகளில்‌ தியாகசமுத்திரப்பட்டையார்‌ லி2றசர்‌ வைத்த 
திருந[ந்‌*]தாவிளக்கு ஒன்றுக்கு விட்ட பலவற்ககத்துப்‌ பாற்பசுப்‌ 
பதிநொன்றும்‌ சினைப்பசுப்‌ பதிநொன்றும்‌ பொலி 

4. முறை னாகு பத்தும்‌ ஐஷபம்‌ ஒன்று உருத்தண்மைக்குவிட்ட 
பொ(பொ)லிமுறை நாகு ஒன்றும்‌ ஆக உரு முப்பத்து நாலும்‌ 


131 


பெருமாட்கோன்‌ கைக்கொண்டு நாள்‌ ஒன்றுக்குத்‌ திருநஷாவிளக்குக்கு 
அளக 

5. கும்‌ அருமொழிநங்கை நாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தயிரமுது நாழியும்‌ 
அளக்ககடவனாகவும்‌ இத்திருநஷாவிளக்கு எரிய இவரிட்ட இரண்டு 
நிலைத்திருகுத்துவிளக்கு ஒன்றும்‌ இத்திருவிளக்கும்‌ சந்தி 

6. ராதித்தவரை செலுத்தக்கடவோமாகச்‌ சம்மதித்தோம்‌ அருளாளப்பெருமாள்‌ 
கோயித்தானத்தோம்‌ இப்படிக்கு இவை கோயிற்க்கணக்குச்‌ சீயபுரமுடையான்‌ 
தேவப்பெருமாள்‌ அருளாளப்பிரியன்‌ எழுத்து ௨ 


132 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 71 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 17 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி, 1233 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 4688/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ன்‌ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 


, குறிப்புரை : இருங்கோளன்‌ என்பவன்‌ பெருமாளுக்கு அமுதுபடி மற்றும்‌ சாத்துப்படிகளுக்காக 
கச்சியூர்‌ நாட்டு காரணை என்னும்‌ ஊரினை தானமளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஷஸிஸ்ரீ[॥*] திரிபுவனச்சசக்கரவத்திகள்‌ சிரிராசராசதேவற்கு யாண்டு ௰௪ 
வது சென்னித்திக்கானைமாத . . . . 5 ப்பிள்ளையான இருங்கோ 

2. என்‌ மீன னாயாற்று உ௫வ*வக்ஷத்து வெளணைமியும்‌(ஞ்‌) சனிக்கிழமையும்‌ 
பெற்ற உத்திரத்து நாள்‌ பெருமாளுக்குக்‌ குடுத்த திருக்கடகத்‌ தண்டு 
திரு . . . . ளில்‌ ஏறியருளின னாள்களுக்கு 

9. அமுதுபடி சாத்துப்படிக்குக்‌ குடுத்த கச்சியூர்‌ னாட்டுக்‌ காரணை 
நாற்பாற்கெல்லை உள்‌(ப்‌)பட்ட புஞ்சைனிலமும்‌ நீர்னிலமும்‌ கமுகும்‌ 
இலைக்கொடியும்‌ பாடிகாவல்‌ வெட்டி தனியா 

4. ள்‌ தறியிறை தட்டாரப்பாட்டம்‌ பொன்வரி உள்ப்பட்ட அனைத்துக்‌ காசாயமும்‌ 
நெல்லாயமும்‌ இவன்‌ பெருமாளுக்குக்‌ குடுத்தபடியே சந்திராதித்தவரை 
செல்வதாகக்‌ குடுத்தோம்‌ ற- 


133 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 72 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு உ 7 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1293 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 38$/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; 2 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 4. 2 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை :  காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ கண்டகோபாலன்‌ 


சந்தி, திருஆடித்திருநாள்‌, புரட்டாசித்‌ திருநாள்‌. மகப்படி மற்றும்‌ கோயில்‌ திருப்பணிக்காக 
வேண்டி காலியூர்க்கோட்டத்து படைப்பற்று எனும்‌ தேவப்பெருமாள்‌ நல்லூர்‌ கிராமம்‌ 
தானமாக வழங்கப்பட்டுள்ளது. இத்தானத்தினை மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ 
மனுமசித்தரசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ கண்டகோபாலன்‌ வழங்கியுள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஹஸஷி.ஸ்ரீ[॥*] மதுராநீதகப்பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரசன்‌ 
திருக்‌ காளதீதிதேவனான கண்டகோபாலனேன்‌ ஜயங்கொண்ட 
சோழமண்டலத்து 

2. எயிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்‌ தியூர்‌ நின்றருளின 
அருளாப்பெருமாளுக்குக்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ திருவாடித்‌ 
திருநாளாக்கும்‌ புரட்டாதித்‌ திருநா 

9. ளுக்கும்‌ மகப்படிக்கும்‌ திரு[ப்‌*]பணிகளுக்கும்‌ வேண்டு நிமந்தங்களுக்கும்‌ 
இறுத்து வருவதாக இராஜராஜதேவர்க்குப்‌ பதினேழாவது விட்ட காலியூர்க்‌ 
கோட்டத்துப்‌ படை 

4. ப்பற்றான தேவப்பெருமாள்நல்லூர்‌ நாற்பாற்கெல்லையும்‌ உட்ப்பட உள்ளூர்த்‌ 
தேவதானந்‌ திருவிடையாட்ட[ம்‌*] நீக்கிக்‌ கமுகும்‌ இலைக்கொ[டி * யும்‌ 
பட்டப்பாழும்‌ நஞ்சைபு 


134 


5. ன்சையுள்ளிட்ட கடமைகளும்‌ காசாய நெல்லாயமுள்ளிட்ட 
அனைத்தாயங்களும்‌ புறக்கலனையும்‌ திருநாட்படிக்கும்‌ கண்டகோபாலன்‌ 
சந்திக்கும்‌ மகப்ப 

6. டிகளுக்கும்‌ திருப்பணிகளுக்கும்‌ சந்திராதித்தவரை செல்வதாக விட்டேன்‌ 
மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்திதேவனான 
கண்டகோபாலனேன்‌ [॥*] 


135 


த.நா.௮ரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 73 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு தா்‌, 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 1233 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 401/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 2 


மூன்றாம்‌ இராசராசன்‌ 

அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 

ஆமூர்க்‌ கோட்டத்து பையினூர்‌ எனும்‌ இராஜகேசரி சதுர்வேதிமங்கலம்‌ என்ற ஊர்‌ 
காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌. கண்ட கோபாலன்‌ சன்தி, 
திருஆடித்‌ திருநாள்‌, புரட்டாசித்‌ திருநாள்‌ ஆகிய வழிபாட்டிற்காகத்‌ தானமாக 
அளிக்கப்பட்டுள்ளது. இத்தானத்தினை மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ 
மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ கண்டகோபலன்‌ வழங்கியுள்ளான்‌. 


1. ஷஹிஸ்ரீ[1*] மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்தி 


தேவனான கண்டகோபாலனேன்‌ ஜயங்கொண்டசோழமண்டலத்து 
[எயி]ற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ தி 


2. ருவத்தியூர்‌ நின்ற அருளிய அருளாளப்பெருமாளுக்குக்‌ கண்டகோபாலன்‌ 


சந்திக்கும்‌ திருவாடித்திருநாளுக்கும்‌ புரட்டாதித்‌ திருனாளுக்கும்‌ 
மகப்படிக்கும்‌ திருப்பணிகளுக்கும்‌ வேண்டு நிமந்த[ங்‌*]களுக்கும்‌ இறுத்து 


வருவதாக 


3. இராஜராஜதேவர்க்கு பதினேழாவது விட்ட ஆமூர்க்கோட்டத்‌ து பைமினூரான 


இராஜகேசரி சதுவெ-திமங்கலம்‌ நாற்பாற்கெல்லையும்‌ உட்பட்ட உள்ளூர்‌ 
தேவதானந்‌ திருவிடையாட்ட நீக்கி கமுகும்‌ இ 


136 


4. லைக்கொடியும்‌ பட்டப்பாழும்‌ நன்சை புன்சை உள்ளிட்ட கடமைகளும்‌ 
காசாய நெல்லாயம்‌ உள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ கலனையும்‌ 
திருநாட்படிகளும்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ 

5. மகப்படிகளுக்கும்‌ திருப்பணிகளுக்கும்‌ வேண்டு நிமந்தங்களுக்கும்‌ 
சந்திராதித்தவரை செல்வதாக விட்டேன்‌ மதுராந்தக பொத்தப்பிச்சோழன்‌ 
மனுமசித்த[ர*]சன்‌ திருக்காளத்திதேவனான கண்டகோபாலனேன்‌ [1*] 


137 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 74 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1233 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 594/1919 
மொழி ; தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 74 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : கண்டகோபாலனின்‌ அரண்மனை அதிகாரிகளில்‌ ஒருவனான(கேழ்வி முதலி) 
நுளப்பியாற்றுழான்‌ நாராயண நம்பி தாமோதிரன்‌ என்பவன்‌ திருநந்தா விளக்கு 
ஒன்று எரிக்க 33 மாடுகள்‌ தானமாகத்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஹிஸ்ரீ॥*] தி, வாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜமேவற்க்கு யாண்டு 
ம௮ [ஏ]ி௯ நாயற்று 
2. வாவபக்ஷத்து க,யொஃஸியும்‌(ஞ்‌) செவ்வாய்க்கிழமையும்‌ பெற்ற அகூகி 
னாள்‌ நாயநார்‌ ௧ 
3. ண்டகோபாலஜேவர்‌ கேழ்வி முதலிகளில்‌ நுளப்பியாற்றுழான்‌ னாராயண நம்பி 
தாமோதரன்‌ 
4. பெருமாளுக்கு வைத்த திருநுந்தாவிளக்கு ஒன்று இதில்‌ பழுமடைக்கோன்‌ 
தாமோதரக்கோன்‌ கை 
5. க்கொண்ட திருவிளக்குக்‌ காலேஅரைக்காலும்‌ கலியுகக்கோன்‌ 
கைக்கொண்ட விளக்குக்‌ காலே 
6. ரைக்காலும்‌ மொங்கன்‌ பெருமாளும்‌ புல்லைக்கோனும்‌ கைக்கொண்ட 
விளக்கு அரைக்காலும்‌ திருவாய்க்‌ 


138 


. குலக்கோனும்‌ நம்பிக்கோனும்‌ கைக்கொண்ட விளக்கு அரைக்காலும்‌ ஆகத்‌ 
திருநுந்தாவிளக்கு ஒன்றுக்‌ 

. கு னாள்‌ ஒன்றுக்கு அரியென்னவல்லானாநாழியால்‌ நெய்‌ உழக்கு விட்ட 
பாற்பசுப்‌ பத்தும்‌ சினைப்பசுப்‌ பத்தும்‌ 

. பொலிமுறை நாகு பன்னிரண்டும்‌ ஷம்‌ ஒன்றும்‌ ஆக ௨௫ 
முப்பத்துமூன்றும்‌ கைக்கொண்டு கோயிற்த்தேவை 


. களும்‌ செயக்கடவர்களாவும்‌ இத்திருநந்தாவிளக்கு எரிய வைத்த 


மூன்றுநிலைத்‌ திருக்குத்துவிளக்கு ஓ 
ன்றும்‌ கைக்கொண்டு இத்திருநந்தாவிளக்குச்‌ சந்திராதித்தவரை 
செலுத்தக்கடவோம்‌ பெருமாள்‌ கோ 


, மில்த்‌ தானத்தோம்‌ இக்கோயில்‌ கணக்கு ீயபுரமுடையான்‌ எழுத்து 


டே 


139 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌:- 75 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 19 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1233 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ; 597/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ ்‌. த்‌ 1 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை மலைமண்டலத்து குளமூக்கு நகரத்து கண்டன்‌ ஏறநம்பி என்பவன்‌ பெருமாளுக்கு 
திருநந்தா விளக்கு ஒன்று ளிக்க 33 மாடுகள்‌ தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. 


ஷஹிஸ்ரீ[॥*] தி, வாவனச்சக்கரவத்‌[திகள்‌] ஸ்ரீராஜராஜதேவற்க்கு யாண்டு 
[2]௮ மதுர நா 


யற்று அபரபக்ஷத்து ஃயகியும்‌ திங்கள்‌ கிழமையும்‌ பெற்ற சோதி நாள்‌ 


மலைமண்டலத்து 


க்‌ குளமுக்கு நகரத்து கண்டன்‌ ஏறநம்பி பெருமாளுக்கு வைய்த்த 


திருநந்தாவிளக்கு ஒன்று 


உக்கு நாள்‌ ஒன்றுக்குச்‌ செல்லும்‌ அரியென்னவல்லான்‌ நாழியால்‌ நெய்‌ 


உழக்கு 


௨ம்‌ தையிர்‌ அமுது நாழிக்கும்‌ விட்ட பாற்பசு பத்தும்‌ சினைப்பசு பத்தும்‌ 


பொலிமு 


௨ றைநாகு பன்னிரண்டும்‌ %ஷலம்‌ ஒன்றும்‌ ஆக ௨௫ முப்பத்துமூன்றும்‌ 


கைக்கொண்டு 


140 


10. 


11. 


12. 


. செலுத்தவும்‌ இத திருநநீதாவிளக்குககு வைத த [தரா] 


நிலைத்திருக்குத்‌ துவிளக்கு 


. ஒன்றும்‌ கைக்கொண்டு சந்திராதித்தவரை செலுந்தக்‌ கடவோம்‌ பெருமாள்‌ 
. கோயில்‌ தாநத்தோம்‌ உலகநா[ராயண]க்கோன்‌ ஏலங்பொன்‌ விளக்கு அரைக்கால்‌ 


அஞ்சனதேவப்பெருமாள்‌ விளக்கு அரைக்கால்‌ சிவத்தல உடையான்‌ 
விள[க்‌*]கு அரை 

க்கால்‌ உடையக்கோன்‌ விளக்கு [அரைக்கா]ல்‌ வடுக்கோன்‌ விளக்கு 
அரைக்கால்‌ வை 

மிரி உடையான்‌ விளக்கு அரைக்கால்‌ பெருமாள்‌ கோன்‌ விளக்கு அரைக்கால்‌ 


[ட்‌] 


141 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 76 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 18 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 1234 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 455/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு - 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 76 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : பட்டை நாட்டு விண்ணமலையைச்‌ சார்ந்த சித்தப்ப நாயக்கர்‌ சூரப்ப நாயக்கர்‌ 
என்பவர்களால்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ விளக்கெரிக்க 182 ஆடுகள்‌ 
தானமளிக்கப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 


1. ஹஷியு [॥*] கி,ல-வநச்சக்கரவத்திகள்‌ சீராசராசதேவற்க்கு யாண்டு ௰௮ 
வது மகரநாயற்று வ வேபக்ஷத்‌து நவமியும்‌ செவ்வாய்க்கிழமையும்‌ 


பெற்ற 
2. காத திகை 


நாள்‌ நாயநார்‌ கண்டகோபாலதேவர்‌ 


முதலி 


தியாகசமுத்திரப்பட்டையார்‌ வீமரசர்‌ தன்திரபாலர்‌ பட்டைய்‌ நாட்டு 
விண்ணமாலையில்‌ 


3. சித்தப்பநாயக்கர்‌ சூரப்பநாயக்கர்‌ பெருமாளுக்கு வைத்த திருநந்தாவிளக்குக்கு 
விட்ட ஆடு நூற்றுமுப்பத்திரண்டுக்கு உரு குடுத்தமையால்‌ நிச்சமித்த 


விளக்கு 


4. ஒன்றுக்கு நாள்‌ ஒன்றுக்கு அரிஎன்னவல்லானாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ 
தமிரமுது நாழியும்‌ அளக்கக்கடவதாகக்‌ கோயம்பாக்கத்தில்‌ இருக்கும்‌ 


தே 


142 


5. வக்கோன்‌ மகன்‌ செல்வக்கோன்‌ கைக்கொண்ட விளக்கு காலே அரைக்காலும்‌ 
காடுவெட்டிக்கோன்‌ மகன்‌ பேரருளாளனும்‌ வெண்காடனும்‌ கைக்கொண்ட 

6. திருவிளக்கு அரையே அரைக்காலும்‌ ஆகத்திருநந்தாவிளக்கு ஒன்று 
இத்திருநந்தாவிளக்கு ளியவை[த*]த மூன்று நிலைத்திருக்குத்துவிளக்கு 
ஒன்று 

7. ம்‌ கைக்கொண்டு இத்திருநந்தாவிளக்கு சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோம்‌ 
பெருமாள்கோமில்‌ தானத்தோம்‌ இக்கோமில்‌ கணக்கு சீயபுர 


8. முடையான்‌ அணிந்தான்‌ அருளாளப்பிரியன்‌ எழுத்து [1*] 


143 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 77 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1234 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 392/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 17 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை மலைமண்டலத்து தூமா நாட்டுப்‌ பாலையூரைச்‌ சேர்ந்த இராஜராஜ மழவராயன்‌ 
திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்குத்‌ திருநந்தா விளக்கு ஒன்று 
வைக்க 33 பசுக்களும்‌, திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. ஷுஷிஸ்ரீ[1*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜதேவற்க்கு யாண்டு ம[வு]வது 
மீன நாயற்று அபரபக்ஷத்து பஞ்சமியுஞ்‌ செவ்வாய்க்கிழமையும்‌ பெற்ற 
கேட்டை நாள்‌ 

2. ஜயங்கொண்ட சேழமண்டலத்து எமிற்சோட்டத்துக்‌ காஞ்சபரத்துத்‌ திருவத்திழர்‌ 
நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு மலைமண்டலத்து தூமா னாட்டுப்‌ 
பாலையூர்‌ 

9. குமரன்‌ சங்கரனாந இராஜராஜமழவராயன்‌ வைத்த திருனந்தாவிளக்கு ஒன்றுக்கு 
இட்ட ஒருநிலைத்தராத்‌ திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ பலவற்கத்துப்‌ பாற்பசு 
எட்டும்‌ பலவற்கத்து 

4. சினைப்பசுப்‌ பதினொன்றும்‌ வறட்டுப்பசு மூன்றும்‌ பொலிமுறை நாகு மூன்று 
கிடாரி நாகு ஏழும்‌ இஷபம்‌ ஒன்றும்‌ ஆக பலவற்கத்து உரு 
முப்பத்துமூன்றும்‌ . . 


144 


5. விட்டு நாள்‌ ஒன்றுக்கு அருமொழிநங்கை நாழியாலே அளக்கும்‌ நெய்‌ உழக்கு 
தமிரமுது நாழி திருநாள்‌ தேவைகளும்‌ சந திராதித்‌ தவரை 
செலுத்தக்கடவோமாகச்‌ சிலாலே 

6. கை பண்ணிக்குடுத்தோம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ தானத்தோம்‌ இப்படிக்கு 
இவை கோயில்கணக்கு ஸ்ரீயபுரமுடையான்‌ தேவப்பெருமாள்‌ . 
அருளாளப்பிரியனெழுத்து ॥௨ 


145 


த.நா.௮.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌:- 78 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 18 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1234 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 37/1893 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு :  தெ.இகல்‌.தொ.[V 
கல்‌.எண்‌.850 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 78 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைக்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ 
கண்டகோபாலன்‌ அருளாளப்பெருமாளுக்கு கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌, திருஆடித்‌ 
திருநாளுக்கும்‌, புராட்டாசித்‌ திருநாளுக்கும்‌ ஆகிய வழிபாட்டுத்‌ தேவைகளுக்கும்‌, 
கோயில்‌ திருப்பணிக்காகவும்‌ வேண்டி பாலாற்றுக்கு வடக்கு கச்சியூர்‌ நாட்டு 
காரணை கிராமத்தினை கொடையளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஷிஸ்ரீ[!*] மதுராநீதகப்பொத்தப்பிச்சோழ மனுமசித்தரசன்‌ 
திருக்காளத்திதேவனான கண்டகோபாலனேன்‌ ஜெயங்கொ 
2. ண்டசோழ மண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ 
நின்ற அருளின அருளாளப்பெருமாளுக்குக்‌ கண்ட 
3. கோபாலன்சந்திக்கும்‌ திருவாடித்திருநாளுக்கும்‌ புரட்டாதித்‌ திருநாளுக்கும்‌ 
மகப்படிக்கும்‌ திருப்பணிக்கும்‌ வேண்டு ஸிமந்‌ 


4. தங்களுக்கும்‌ [இ]றுத்துவிடுவதாக இராஜராஜதேவர்க்குப்‌ பதினெட்டாவது 
விட்ட பாலாற்றுக்கு வடக்குக்‌ கச்சியூர்‌ நாட்டுக்‌ காரணை 


146 


5. நாற்பாற்கெல்லையுமுட்பட உள்ளூர்த்தேவதானம்‌ திருவிடையாட்டம்‌ நீக்கிக்‌ 
கமுகும்‌ இலைக்கொடியும்‌ பட்டப்பாடும்‌ நன்சை புன்சை 

6. யுள்ளிட்ட கடமைகளுல்‌ காசாயநெல்லாயமுள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ 
புறக்கலனையும்‌ திருநாட்படிகளுக்கும்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ 
மகப்ப 

7. டிகளுக்கும்‌ திருப்பணிக்கும்‌ சந்திராதித்தவரை செல்வதாக விட்டேன்‌ 
மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரச[ன்‌] திருக்காளத்திதேவ$[ந]ன்‌ 
[1*] 


147 


தா.ந.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 79 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 18 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1234 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 357/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 4 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 79 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்திதேவன்‌ எனும்‌ 
கண்டகோபாலன்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு 
கண்டகோபாலன்‌ சன்திக்கும்‌ (கட்டளை), திருஆடித்‌ திருநாளுக்கும்‌, புரட்டாசித்‌ 
2 கும்‌, மகப்படிக்கும்‌ மற்றும்‌ திருப்பணிக்காகவும்‌ வேண்டி கச்சியூர்‌ நாட்டுக்‌ 
காரணை என்ற ஊரினை கொடையளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. 


ஹஸி ஸ்ரீ [॥1*] மதுராந்தகப்பொததப்பிச்சோழ மனுமசிதீதரசன்‌ 
திருக்காளத்திதேவனான கண்டகோபாலனேன்‌ ஜயங்கொ 


. ண்டசோழமண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ 


நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்குக்‌ கண்ட 


. கோபாலன்‌ சந்திக்கும்‌ திருவாடித்திருநாளுக்கும்‌ புரட்டாதித்திருநாளுக்கும்‌ 


மகப்படிக்கும்‌ திருப்பணிக்கும்‌ வேண்டுனிமந்‌ 


. தங்களுக்கும்‌ இறுத்து வருவதாக இராஜராஜதேவர்க்குப்‌ பதினெட்டாவது 


விட்ட பாலாற்றுக்கு வடக்குக்‌ கச்சியூர்‌ நாட்டுக்‌ காரணை 


. நாற்பாற்கெல்லையுமுட்பட உள்ளூர்த்தேவதானம்‌ திருவிடையாட்டம்‌ நீக்கிக்‌ 


கமுகும்‌ இலைக்கொடியும்‌ பட்டப்பாழும்‌ நன்சை புன்சை 


148 


6. யுள்ளிட்ட கடமைகளுங்‌ காசாய நெல்லாயமுள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ 
புரக்கலனையும்‌ திருநாட்படிகளுக்கும்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ மகப்ப 
7. டிகளுக்கும்‌ திருப்பணிக்கும்‌ சந்திராதித்தவரை செல்வதாக விட்டேன்‌ 
மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரசன்‌ திருக்களத்திதேவனான 


8. கண்டகோபாலனேன்‌[॥!* | 


149 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 80 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 18 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1234 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 438/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 80 


மூன்றாம்‌ இராசராசன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 

திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ கண்டகோபாலன்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்து 
எயிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்‌ பெருமாள்‌ 
கோயிலில்‌ கண்டகோபாலன்‌ சந்தி, திருஆடித்‌ திருநாள்‌, புரட்டாசித்‌ திருநாள்‌ 
ஆகிய வழிபாட்டிற்காக தாமர்‌ கோட்டத்து பளுயூர்‌ எனும்‌ இராஜேந்திரசோழநல்லூர்‌ 
ஊரில்‌ தேவதானம்‌, திருவிடையாட்டமாக விடப்பட்ட நிலங்கள்‌ தவிர ஏனைய 
நிலங்களின்‌ வரிவருவாயை அளித்திட வழிவகை செய்துள்ளான்‌. 


1. ஷஹஹிஸ்ரீ[॥*] மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்தி 


தேவனான 


2. கண்டகோபாலனேன்‌ ஜயங்கொண்டசோழமண்டலத்து எமிற்கோட்டத்துக்‌ 


காஞ்சி 


9. புரத்துத்திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு கண்டகோபாலன்‌ 


சந்திக்குந்‌ 


4. திருவா[ட்‌]டித்திருநாளுக்கும்‌ புரட்டாதித்திருநாளுக்கும்‌ மகப்படிக்கும்‌. 


வேண்டு நிமந்தங்களுக்கு 


5. இறுப்பதாக இராஜராஜதேவற்குப்‌ பதினெட்டாவது விட்ட தாமற்க்கோட்டத்து 


பளுயூரா 


150 


10. 


ன இராஜேந்திரசோழநல்லூர்‌ நாற்பாற்கெல்லையும்‌ உள்ளூர்‌ தேவதானந்‌ 
திருவிடையாட்டங்கள்‌ நீக்‌ 


. கிக்‌ கமுகும்‌ இலைக்கொடியும்‌ நன்சை புன்சையுள்ளிட்ட கடமைகளும்‌ 


காசாயமும்‌ நெல்‌ 


. லாயம்முள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ புறக்கலனையும்‌ கண்டகோபாலன்‌ 


சந்திக்குந்‌ திருநாட்படி 


. களுக்கு மகப்படிக்கும்‌ வேண்டும்‌ அமுதுபடி சாத்‌ துப்படிகளுக்குநீ 


திருப்பணிகளுக்குஞ்‌ சந்திராதித்தவரை 
செல்வதா[க*] விட்டேன்‌ மதுராந்தக பொத்தப்பிச்சோ[ழ]ன்‌ மனுமசித்தரைசன்‌ 
திருக்காளத்திதேவனா 


ன கண்டகோபாலனேன்‌ [॥*] 


151 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 81 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 18 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1234 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 454/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்தல்‌ 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 81 


மூன்றாம்‌ இராசராசன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 


மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ 
கண்டகோபாலன்‌ மூன்றாம்‌ இராசராசனின்‌ 18-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ திருவத்தியூர்‌ 
நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌, திருஆடித்‌ 
திருநாளுக்கும்‌, புரட்டாசித்‌ திருநாளுக்கும்‌ வழிபாட்டுத்‌ தேவைக்காக பையூர்‌ 
கோட்டத்து ஆமேதிநல்லூர்‌ எனும்‌ அனவரதசுந்தரச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ மற்றும்‌ 
அக்காரமேற்பாக்கம்‌ ஆகிய ஊர்களை தானமளித்‌துள்ளான்‌. 


1. ஷஷிஸ்ரீ[॥*] மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்தி 
தேவனான கண்டகோபாலநேன்‌ ஜெயங்கொண்டசோழமண்டலத்து எமி 

2. ற்கோட்டதீதுக்‌ காஞ்சிபுரதீதுத்‌ திருவத்‌ தியூர்‌ நின்றருளின 
அருளாளப்பெருமாளுக்கு [க*]ண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ 
திருவா[ட்‌]டித்திருநாளுக்கும்‌ புரட்‌ 

9. டாதித்திருநாளுக்கும்‌ மகப்படிக்குத்‌ திருப்பணிகளுக்கும்‌ வேண்டு 
நிமந்தங்களுக்கு இறுப்பதாக இராஜராஜதேவற்குப்‌ பதிநெட்டாவது விட்ட 
பையூற்‌ கோட்டத்‌ 

4. து ஆமேதிநல்லூரான அனவரதசுந்தரச்‌ சதுவெ-திமங்கலமும்‌ இவ்வூற்பிடாகை 
அக்கார மேற்பாக்கமும்‌ இவ்வூர்கள்‌ நாற்பாற்கெல்லை உட்பட உள்‌ 


152 


5. ளூர்‌ தேவதானந்‌ திருவிடையாட்டங்கள்‌ நீக்கிக்‌ கமுகும்‌ இலைக்கொடியும்‌ 
பட்டப்பாழும்‌ நன்சை புன்சையுள்ளிட்ட கடமைகளுங்‌ காசாய நெல்லாயம்‌ 
உள்ளிட்ட அ[னை] 

6. த்தாயங்களும்‌ புறக்கலனையும்‌ திருநாட்படிகளுக்குங்‌ கண்டகோபாலன்‌ 
சந்திக்கும்‌ மகப்படிக்கும்‌ வேண்டும்‌ அமுதுபடி சாத்துப்படிகளுக்கு 
சந்திராதித்தவரை செல்‌ 

7. வதாக விட்டேன்‌ மதுராந்தக பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ 
திருக்காளத்திதேவனான கண்டகோபாலனேன்‌ |[॥*] பெருமாள்‌ சுந்தரபாண்டிய 

8. தேவர்க்கு ௪ வதுக்கு எதிராமாண்டை ஆடிமாதம்‌ முதல்‌ இவ்வூர்ப்பிடாகை 
இவ்வக்காரமேற்பாக்கம்‌ பெருமாளுக்கே திருவிடையாட்டமாக 

9. இவர்மீது நல்லூர்‌ திருவேங்கடமுடையானுக்குத்‌ திருவிடையாட்டமாகவும்‌ 
திருவேங்கடமுடையானுக்குப்‌ பழந்திருவிடையாட்டமான தென்கரை மண 

10. வில்கோட்டத்து வண்ணப்பாக்கம்‌ பெருமாளுக்குத்‌ திருவிடையாட்டமாகவும்‌ 
அறுதிப்பரிவத்தனை வ._மாணம்‌ பண்ணிவிட்டது ௨ 


147 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 82 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1234 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 458/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உன 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 82 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மூன்றாம்‌ இராசராசனின்‌ 18-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ 


மனுமசிததரைசன்‌ திருக்காளத்திதேவன்‌ எனும்‌ கண்டகோபாலன்‌ 
அருளாளப்பெருமாளுக்கு கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ (கட்டளை), 
திருஆடித்திருநாளுக்கும்‌, புரட்டாசி திருநாளுக்கும்‌ வழிபாட்டிற்காக காலியூர்‌ 
கோட்டத்து உக்கல்‌ எனும்‌ ஊரின்‌ எல்லைப்‌ பகுதியான மதகன்‌ மேட்டினை 
தானமாக அளித்துள்ளான்‌. 

கல்வெட்டு : 

1. ஷஹிஸ்ரீ மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோ[ழ*]ன்‌ மனுமசித்தரைசன்‌ 
திருக காளத திதேவனான கண்டகோபாலனேன 
ஜயங்கொண்டசோழமண்டலத்து எயிற்கோ 

2. ட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்‌ 
பெருமாளுக்குக்‌ கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ திருவாடித்திருனாளுக்கும்‌ 
புரட்டாதித்‌ திருநாளுக்கும்‌ மகப்படிக்கும்‌ திருப்பணிகளுக்கும்‌ 

8. வேண்டு நிமந்தங்களுக்கும்‌ இறுத்து வருவதாக இராஜராஜதேவர்க்குப்‌ 
பதினெட்டாவது விட்ட காலியூர்க்‌ கோட்டத்து உக்கல்‌[ப்‌]பிடாகை 


மதகன்மேடு நாற்பாற்கெல்லையும்‌ உட்ப்பட உள்ளூர்‌ தேவதாந[ன] திருவி 


154 


4. டையாட்ட நீக்கிக்‌ கமுகும்‌ இலைக்கொடியும்‌ பட்டப்பாழும்‌ நன்சை 
புன்சையுள்ளிட்ட கடமைகளும்‌ காசாயநெல்லாயமுள்ளிட்ட 
அனைத்தாயங்களும்‌ புறக்கலனையும்‌ திருனாட்படிகளுக்கும்‌ 
கண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ 

5. [ம்‌]மகப்படிகளுக்கும்‌ [தி]ருப்பணிகளுக்கும்‌ சந்திராதித்தவரை செல்வதாக 
விட்டேன்‌ மதுராந்தகபொது தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரசன்‌ 


திருக்காளத்திதேவனான கண்‌[ட*] கோபாலனேன்‌ [॥*] 


155 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 83 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 19 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1234 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 469/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு - 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 83 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்திதேவன்‌ 
கண்டகோபாலன்‌ அருளாளப்பெருமாளுக்கு கண்டகோபாலன்‌ சன்தி, திருஆடித்‌ 
திருநாள்‌, புரட்டாசித்‌ திருநாள்‌, மகப்படி மற்றும்‌ கோயிற்‌ திருப்பணிகளுக்காக 
வேண்டி புழற்‌ கோட்டத்து திருநின்றவூர்‌ எனும்‌ விருதராஜபுயங்கர 
சதுர்வேதிமங்கலத்து ஊரினை தானமாக வழங்கியுள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஹுஹிஸ்ரீ[॥*] மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசிதீதரைசன்‌ 
திருக்காளத்திதேவன்‌ கண்டகோபாலனேன்‌ ஜயங்கொண்டசோழமண்டலத்து 
எமிற்கோட்டத்‌ துக்‌ காஞ்சிபுரத்‌ 

2. துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்‌ பெருமாளுக்குக்‌ கண்டகோபாலன்‌ 
சந்திக்குத்‌ திருவா[ட்‌]டித்திருநாளுக்கும்‌ புரட்டாதித்‌ திருநாளுக்கும்‌ 
மகப்படிக்கும்‌ திருப்பணிகளுக்கும்‌ வேண்டு நிமந்தங்களுக்கும்‌ இ 

9. றுப்பதாக இராஜராஜதேவற்குப்‌ பதிநெட்டாவது விட்ட புழற்‌ கோட்டத்துத்‌ 


திருநின்றவூரான விருதராஜபுயங்கரசத்‌ துவெ-திமங்கலம்‌ நாற்பாற்கெல்லையும்‌ 
உட்ப்பட உள்ளூர்த்‌ தேவதான திருவிடை 


156 


4. யாட்ட நீக்கிக்‌ கமுகும்‌ இலைக்கொடியும்‌ பட்டப்ப[ா*]மும்‌ நன்சை புன்சை 
உள்பட கடமைகளும்‌ காசாயநெல்லாய உள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ 


புறக்கலனையும்‌ திருனாட்படிகளுக்கும்‌ கண்ட 


5, கோபாலன்‌ சந்திக்கும்‌ மகப்படிகளுக்கும்‌ வேண்டு நிமந்தங்களுக்கும்‌ 
சந்திர[£]தித்தவரை செல்வதாக விட்டேந்‌ மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ 
மனுமசிதரசன்‌ திருக்காளத்திதேவனான கண்‌[ட*] கோபாலனேன்‌ [॥*] 


157 


தா.ந.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 84 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 3 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு ; - 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 53/1893 


மொழி : சமஸ்கிருதம்‌ முன்‌ பதிப்பு உன 
எழுத்து : கிரந்தம்‌ 
அரசு :  தெலுங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 84 
அரசன்‌ : திக்கா 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ வெளிப்புற கோபுரம்‌ நுழைவுவாயில்‌ இடதுபுறச்சுவர்‌. 


குறிப்புரை : தெலுங்கு சோழ அரசன்‌ திக்கா, காஞ்சி வரதப்பெருமாளுக்கு பக்தன்‌ என்று 
இக்கல்வெட்டு கூறுகிறது. 


கல்வெட்டு : 
1. ஹஷஸ்ரீ[॥*] ஸ ஜகநீ ஸஹ ஷிகா ஸ 
2. ஹாநியிஜ கய மரை 
3. ஸவா வெ[!*] லஜகி யொ வ 
4. ஈஹஹ வ2வய2க8 ளந 


அ தி௲ஹீவதெ:- 


158 


தா.ந.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 85 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 1 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1285 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 345/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ல 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 85 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ 
கண்டகோபாலனின்‌ வேலைக்காரன்‌ பிட்டி தேவக்காமையன்‌ என்பவன்‌ 
அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தா விளக்கு ஒன்று எரிக்க 32 பசுக்களும்‌, 1 
காளையும்‌ தானமளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஹஷழு [॥*] திரில-வனசக்கரவத்திகள்‌ ஸ்ரீ மாஜறாஜகேவற்கு யாண்டு ய௯ 
வி,யறிக னாயற்று அபரபக்ஷத்து . . . 

2. ராந்தகப்பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமஹிலர[ச]ன்‌ திருக்காளத்திதேவநான 
கண்ட கோபாலன்‌ பேரடைகளில்‌ பிட்‌[டி] தேவக்காமையன்‌ பெருமாளுக்கு 
டை... 

3. ஒன்றுக்கு நாள்‌ ஒன்றுக்குச்‌ செல்லும்‌ அரியென்னவல்லநாழியால்‌ நெய்‌ 
உழக்குக்கும்‌(ந்‌) தெமிரமுது நா[ழி*]க்கும்‌ விட்ட பாற்ப்பசுப்‌ பத்தும்‌ 
சினைப்பசுப்பத்‌ தும்‌ பொலிமுறைனாகு பன்னிரண்டு 

4. ம்‌ உஷை ஒன்றும்‌ ஆக ௨௬ முப்பத்து மூன்றும்‌ இத்திருநந்தாவிளக்கு 
இட்ட இரண்டுனிலைத்‌ திருக்குத்துவிளக்கு ஒன்றுங்‌ கைக்கொண்டு 
இத்திருநந்தாவிளக்குச்‌ சந்திராதித்தவ 

5. ரை செலுத்தக்கடவோம்‌ பெருமாள்கோமில்‌ ஹானத்தோம்‌ இப்படிக்கு இவை 
கோயில்‌(க்‌) கணக்குச்‌ சீயபுரமுடையன்‌ அணிந்தான்‌ அருளாளப்‌ பிரியன்‌ 


எழுத்து உ 


159 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 86 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 19 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1235 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை ; 627/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ஆ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண : 86 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டப வடக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ 


கண்டகோபாலன்‌ திருவத்தியூர்‌ நின்று அருளின அருளாளப்பெருமாளுக்கு 
திருவிடையாட்டமாக புலியூர்க்‌ கோட்டத்துக்‌ களஞனூர்‌ ஐயன்குளத்தூர்‌ ஆகிய 
இவ்விரு ஊர்களும்‌ தானமளிக்கப்பட்டன. மேலும்‌ இவவூர்களிலிருந்து 
அரசுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை இக்கோயிலின்‌ பெருமாள்‌ முன்பு 
பாடும்‌ பெண்களுக்கு நிமந்தத்துக்கு முதலாக வைக்கப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஷுஹிஸ்ரீ[॥*] மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரசன்‌ திருக்க 
2. £ளத்திதேவனான கண்ட கோபாலனேந்‌ ஜெயங்கொண்டசோழ மண்டலத்து 
௭ 
8. மிற்கோட்டத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்று அருளின அருளாளப்‌ பெருமாளுக்குக்‌ 
கா 
4. லியூர்க்கோட்டத்துக்‌ க[ளஞனூ]ரும்‌ ஐய்யன்குளத்தூரும்‌ நாற்ப்பாற்கெல்லை 
5 யும்‌ உட்பட உள்ளூர்‌ தேவதானந்‌ திருவிடையாட்டம்‌ நீக்கி கமுகும்‌ 
இலைக்கொ 


6. டியும்‌ கரும்பும்‌ பட்டப்பாழும்‌ நன்சைபுன்சையுள்ளிட்ட கடமைகளும்‌ காசாய 
நெல்‌ 


160 


7. லாயமுள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ புறக்கலனையும்‌ இராஜராஜதேவாக்குப்‌ 
பத்‌ 

9. தொன்பதாவது மாசி மாஸ முதல்‌ திருவிடையாட்டமாக இட்டோம்‌ இவ்வூர்களி 

9. ல்‌ இப்படியால்‌ வந்த கடமை பெருமாள்‌ திருமுன்பு பாடும்‌ பெண்டுகளுக்கு 

10. நிமந்தத்து உடலாகக்‌ குடுக்க சொன்னோம்‌ மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ 

11. மனுமசித்தரசன்‌ திருக்காளத்திதேவன்‌ கண்டகோபாலனேன்‌ உ 


161 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 87 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ம 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி.1235 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 628/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 1 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 87 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டப வடக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை அருளாளப்‌ பெருமாளுக்கு திருமாலை எடுக்கிற தாதநம்பிமார்க்கு திருநந்தவனத்தை 
நிர்வகிக்க திருநந்தவனப்புறமாகக்‌ காலியூர்க்கோட்டத்து காலியூர்‌ ஊரியிலுள்ள 
தேவதானம்‌, திருவிடையாட்டம்‌ ஏற்கனவே திருவேட்டை அழகியபெருமாள்‌ 
என்பருக்கு திருநந்தவனப்புறமாகவிட்ட 3 வேலியும்‌ நீக்கி மீதி உள்ள நிலத்தின்‌ 
வரிவருவாய்‌ அளிக்கப்பட்டுள்ளது. இத்தானத்தை மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ 
மனுமசித்தரைசன்‌ திருக்களத்தி தேவனான கண்டகோபாலன்‌ வழங்கியுள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. 
2. 
9. 


ஹஹிய் [॥*] மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரை[சன்‌] 
திருக்காளத்திதேவனான கண்டகோபாலனேன்‌ ஜயங்கொண்டசோழ 


மண்டலத்து எமிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளி 


. அருளின அருளாளப்பெருமாளுக்குத்‌ திருமாலை எடுக்கிற தாதநம்பிமார்க்கு 
. திருநந்தவனப்புறமாகக்‌ காலியூர்க்கோட்டத்துக்‌ காலியூர்‌ நாற்ப்பாற்கெல்லை 
௨யும்‌ உட்பட உள்ளூர்‌ தேவதானந்‌ திருவிடையாட்டமும்‌ இ[வ்வூர்‌]கீழ்பாற்கெல்‌ 
உலையில்‌ முன்பு திருநந்தவனப்புறமாய்ச்‌ சென்று VA நிலம்‌ [மூவேலியும்‌ 


மு] 


ன்‌ பிலாண்டுகள்‌ பற்றித்‌ திருமாலை எடுத்துப்‌ போநத்‌ திருவேட்டையழகி 


10. 
1. 


ய பெருமாள்‌ தாதனே திருநந்தவனப்புறமாகப்‌ பற்றித்‌ திருமாலை எடுத்து 


ப்போநவும்‌ நீக்கி நின்ற நிலம்‌ நன்சைபுன்சை உள்ளிட்ட கடமைகளும்‌ 


கமுகும்‌ இலைக்கொடியும்‌ கரும்பும்‌ பட்டப்பாழும்‌ காசாயம்‌ நெல்லாயம்‌ 


. உள்பட அனைத்தாயங்களும்‌ புறக்கலனையும்‌ உட்பட இராஜராஜதேவர்க்‌ 


. குப்‌ பத்தொன்பதாவது வைகாசி மாஸம்‌ முதல்‌[ல்‌]த்‌ தாதநம்பிமார்க்குத்‌ 


திருநந்த 


. (த)வனப்புறமாகச்‌ செல்வதாக இட்டோ[ம்‌*] மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ 


ம 


. ுமசித்தரசன்‌ திருக்காளத்திதேவன்‌ கண்டகோபாலநேன்‌ ௨ 


163 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 88 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 1 20 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1235 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 369/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு வு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 88 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை பொய்சள மன்னன்‌ பொய்சளன்‌ ஸ்ரீவீரசோமேஸ்வர தேவரின்‌ அமைச்சர்களில்‌ ஒருவரான 
போலாழ்வி தெண்டநாயக்கன்‌ என்பவன்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின 
அருளாளப்பெருமாளின்‌ இரவு வழிபாட்டிற்காக பால்‌ அமுது அளிப்பதற்கு 11 
பசுக்களைக்‌ கொடையளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. 


2. 


ஸஸிஸ்ரீ கி,வவனச்சக்கரவத்திகள்‌ சிரிராஜராஜகேவற்க்கு யாண்டு ௨௰ 
மீனநாயற்று மகரநாயற்று அபரபக்ஷத்து கி,கியையும்‌ வெ 

ள்ளிக்கிழமையும்‌ பெற்ற சோதி னாள்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்து 
எமிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின 


. அருளாளப்‌ பெருமாளுக்குப்‌ பொய்சளன்‌ ஸ்ரீவிரசோமேற ஈமேவர்‌ 


ற(ன)வ.தானிகளில்‌ போலாழ்வி தெண்டநாயக்கன்‌ பாற்‌ 


௨ பசுப்‌ பதினொன்றும்‌ இப்பசுப்‌ பதினொன்றும்‌ கைக்கொண்டு பெருமாளுக்குத்‌ 


திருயொத்தசாமத்திலே செல பால்‌அமுது 


.. செலுத்தக்கடவோமாக சில[ஈ*]லேகை பண்ணிக்குடுத்தோம்‌ பெருமாள்‌ 


கோயிற்தானத்தோம்‌ 


: இவை கோயிற்க்கணக்கு சீயபுரமுடையான்‌ அணிந்த அருளாளப்பிரியனெழுத்து 


ட 


164 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 89 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 20 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1235 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 448/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு ற்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 89 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை மேற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை மூன்றாம்‌ இராஜராஜனின்‌ 20-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ கீழைக்‌ கங்க மன்னன்‌ அணியாங்க 
பீமதேவராகுதன்‌ திருவத்தியூர்‌ பெருமாளுக்கு நான்கு திருநந்தா விளக்கிற்காக 124 
பசுமாடுகளையும்‌ 4 காளைகளையும்‌ கோயில்‌ தானத்தாரிடம்‌ அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. 


மாஜமாஜ செவற்க்கு யாண்டு ௨௰ கலிங்கேறார நாயுள்ளி அணியாங்க 
லீ2ஜெவராஹ ஆன்‌ . . . மாஸத்து ய௨ நீதியதி ஸவமியும்‌(ந்‌) திங்கட்கிழ 

மையும்‌ பெற்ற அழுதி னாள்‌ பெருமாளுக்கு வைத்த திருனந்தாவிளக்கு 
நாலுக்கு அரியென்னவல்லானாழியால்‌ நெய்‌ நாழிக்கு வி 


. ட்டபலவலத்துப்‌ பால்ப்பசு அறுபத்து நாலும்‌ பொலிமுறை நாகும்‌(ஞ்‌) 


சினைப்பசுவும்‌ உரு அறுபத்து நாலும்‌ ஆக உரு ஈ௨௰௮ & 


. ஜல னாலும்‌ கைக்கொண்டு இத்திருநநீதாவிளக்கு நாலும்‌(ஞ ) 


சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோம்‌ பெருமாள்கோயிற்‌ 
ஹாநத்தோம்‌ ஸ்ரீ மூலிஆட்கோபனெழுத்து கொழுந்தா 
கிஷபிள்ளை எழுத்து சீராம எழுத்து 
னயினா பிள்ளை எழுத்து[॥*] 


165 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 90 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : al 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 1236 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை ; 560/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட - 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 90 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : அருளாளப்பெருமாளுக்கு மூன்று திருநந்தாவிளக்கு வைக்க பெரிய பெருமாள்‌ 
எனும்‌ பெருமாள்தாசன்‌ என்பவன்‌ இக்கோமில்‌ தானத்தார்‌ வசம்‌ 99 மாடுகள்‌ 
ஒப்படைத்துள்ளான்‌. 

கல்வெட்டு : 

1. ஷஹிஸ்ரீ[॥*] கி, வாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜமேவற்க்கு யாண்டு ௨௰௧ 
ஆவது கும்ல நாயற்று அபரபக்ஷத்து தாஃணியும்‌ வியாழக்கிழமையும்‌ 
பெற்ற பூராடத்து நாள்‌ ஜயங்கொண்டசோழ மண்‌ டலத்து 
எயில்க்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தி 

2. யூர்‌ னின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு இக்கோயில்‌ (தீ) 
திருநந்தவனக்குடிமக்களுக்கு நாயகம்‌ பெரிய பெருமாளான பெருமாள்‌ 
உரஸநேன்‌ வைத்த திருநந்தா விளக்கு இரண்டுக்கு விட்ட பலவற்க்கத்துப்‌ 
பாற்ப்பசு இருபதும்‌ சினைப்பசு இருபதும்‌ 

9. பொலிமுறைநாகு இருபத்துனாலும்‌ ஐஷலம்‌ இரண்டும்‌ ஆக ௨௬ 
அறுபத தாறும்‌ கைக்கொண்டு நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ 
அரியென்னவல்லாநாழியால்‌ நெய்‌ உரியும்‌ தையிரமுது இருநாழியும்‌ அளந்து 
இத்திருநந்தாவிளக்கு இரண்டும்‌ சந்திராதித்தவரை 


166 


10. 


. செலுத்தக்கடவதாக சிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ பெருமாள்‌ கோயில்‌ 


ஹாநத்தோம்‌ னாளது இப்பெரிய பெருமாளான பெருமாள்‌ ஓஹநேன்‌ 
வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு விட்ட பலவற்கத்துப்பால்ப்‌ பசுப்‌ 
பத்தும்‌ சினை 


, ப்பசுப்‌ பத்தும்‌ பொலிமுறைனாகு பன்னிரண்டும்‌ 8ஷலம்‌ ஒன்றும்‌ ஆக ௨௫ 


முப்பத்துமூன்றும்‌ ஆகத்‌ திருநந்தாவிளக்கு மூன்றுக்கும்‌ னாள்‌ ஒன்றுக்கு 
அளக்கும்‌ அரியென்னவல்லானாழியால்‌ . . . [உழக்கும்‌ தையிரமுது 
முன்னாழியும்‌ அளந்து இத்திருநந்த[ா*]விளக்கு மூன்றும்‌ 


.. (ஞீ)சந்திராதித்தவரை செலுத்தக்‌ கடவதாக சிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ 


பெருமாள்‌ கோயில்‌ ஹானத்தோம்‌ இதில்ப்‌ பழவாக்கன்‌ பழமடைக்கோன்‌ 
அமுதன்‌ பெருமகன்‌ கைக்கொண்ட விளக்குக்‌ காலும்‌ உக்கல்க்‌ 


கலியக்கோன்‌ விளக்குக்‌ காலும்‌ பெருங்காட்‌[டு]க்‌ கோன்‌ 


. செல்வன்‌ விளக்கு அரைக்காலும்‌ பொமனூர்ச்சமையமந்திரி விளக்கு 


அரைக்காலும்‌ வில்லிக்கோன்‌ அல்லாண்டை விளக்கு அரைக்காலும்‌ 
மொங்கன்‌ பெருமாள்‌ விளக்கு மாகாணியும்‌ கருநாகரக்கோன்‌ ஆழ்வான்‌ 
விளக்கு மாகாணியும்‌ பல்லவன்கோன்‌ அருளாளப்‌ பெருமாள்‌ 


, விளக்குக்‌ காலும்‌ மணவாளக்கோன்‌ பெற்றான்‌ விளக்கு அரைக்காலும்‌ 


தேவக்கோன்‌ குன்றன்‌ விளக்கு அரைக்காலும்‌ சாலபாக்கத்துச்‌ செல்வக்கோன்‌ 
விளக்கு அரைக்காலும்‌ புலியக்கோன்‌ திருவிருந்தான்‌ விளக்கு அரைக்காலும்‌ 
ஆள்க்கொண்டக்கோன்‌ புலியன்‌ விளக்கு 


. அரைக்காலும்‌ பொன்னக்கோன்‌ அறமன்‌ விளக்கு அரைக்காலும்‌ மணியக்கோன்‌ 


விளக்கு அரை[க்காலும்‌] ௧ . . பான்‌ கூத்தன்‌ விளக்கு அரைக்காலும்‌ 
தாமோதரக்‌ கோன்‌ பெருமாள்‌ விளக்குக்‌ காலும்‌ கூறுசெய்வான்‌ விளக்கு 
அரைக்காலும்‌ பெண்ணையில்‌ நாட்டுக்‌ கோன்‌ விள 

க்கு அரைக்காலும்‌ திரு[வ*]ரங்கக்கோன்‌ விளக்கு அரைக்காலும்‌ 
தேவக்கோன்மகன்‌ கச்சிஏகம்பக்கோன்‌ விளக்கு அரைக்காலும்‌ ஆக விளக்கு 
மூன்றுக்கும்‌ இக்கோமில்‌ கணக்குச்‌ சீயபுரமுடையான்‌ அணிந்தான்‌ 
அருளாளப்பிரியன்‌ எழுத்து ௨. 


167 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 91 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 20 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1238 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 437/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ த. 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : பட்டைய நாட்டு நெல்லூரில்‌ குடியிருக்கும்‌ சாலிய குடிமக்களில்‌ உருத்திர 
செட்டி மகன்‌ அருளாளப்பெருமாளுககு அரை 


திருநந்தாவிளக்கு வைக்க 12 எருமைகளைத்‌ தானமாக அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 

1. ஹஸிஸ்ரீ[॥*] கிரிலாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜராஜகேவற்க்கு யாண்டு ௨௰ 
மீன நாய 

2. யற்று அபரபக்ஷத்து ஊகாடபரியும்‌ புதன்கிழமையும்‌ பெற்ற திருவோணத்து 
நாள்‌ ஜயங்கொண்‌ 

& டனேழுமஎர்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ காஞ்கிபரத்துத்‌ திருவத்திூர நஸ்றருகிள 
அருளாளப்பெருமா 

4. ளுக்குப்‌ பட்டைய நாட்டு நெல்லூரில்‌ இருக்குஞ்‌ சாலியக்குடிமக்களில்‌ 
உருத்திரசெட்டி மகன்‌ . . 

5. [முரர்‌] செட்டி வைத்த திருநந்தாவிளக்கு அரைக்கு விட்ட சினைஎருமையும்‌ 
பால்‌எருமையும்‌ கிடாரியு[ஞீ] 

6. உட்பட உருப்‌ பன்னிரண்டும்‌ கைக்கொண்டு நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ 


அருமொழிநங்கைநாழி 


168 


7. மால்‌ நெய்‌ ஆறுக்கும்‌ தயிர்‌ அமுது உரியும்‌ திருநாட்தேவைகளுக்குஞ்‌ செலுத்தக்‌ 
கடவதாகவும்‌ இவ்வி 

8. எக்கு அரையில்‌ சித்திரமேழிக்கோன்‌ ஆட்சிகொண்டான்‌ விளக்கு பழமிடைக்கோன்‌ 
அமுதன்பெ[ர௬ு*] 

9. மாள்விளக்கு அரைக்காலும்‌ நெடியபெருமாளான பேராயிரக்கோன்‌ அரைக்காலும்‌ 
சந்திராதித்தவ 

10. ரை செலுத்தக்கடவோம்‌ பெருமாள்கோயில்‌ ஷானத்தோம்‌[॥!* ] 


169 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 92 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 31 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1236 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை ; 621/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ ்‌ 92 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டப மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : மூன்றாம்‌ இராசராசனின்‌ 21 ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ 


மனுமசித்தரசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ கண்டகோபாலன்‌ பாண்டிமலத்து 
திருமாலிருஞ்சோலை அழகற்கு தனது பெயரால்‌ சன்தி (கட்டளை) ஒன்று 
ஏற்படுத்தி ஆராதனை, அமுது செய்தல்‌, சாத்துபடிகளுக்காக ஜெயங்கொண்ட 
சோழமண்டலத்து வடபையிற்‌ கோட்டத்து கூக்குளம்‌ கிராமத்தினை 
திருவிடையாட்டமாக அக்கோமிலுக்கு தானமளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஷஸஹிஸ்ரீ[॥*] கி, வாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜசேவற்க்கு யாண்டு ௨௰க 
வது ஹி[ஊஎ]ஹ நா 

2. யற்று வ௫வபக்ஷத்து உமியும்‌ புதன்கிழமையும்‌ பெற்ற மூலத்து நாள்‌ 
மதுராந்தகப்பொத்த 

3. ப்பிச்சோழன்‌ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்திதேவனான கண்டகேபாலனைன்‌ பாண்டிய. 
மண்டல 

4. த்து திருமாலிருஞ்சோலை அழகற்கு நம்‌[பேர[ால்‌ ஒரு சஷி செல்‌[ல] 
திருவாராதனம்‌ அமுதுபடி 

5. சாத்துபடி வேண்டுவனவைற்றுக்கு ஜெயங்கொண்டசோழ மண்டலத்து 
வடபையூற்‌ கோட்டத்து 


170 


6. கூக்குளம்‌ இறையிலி தேவதானம்‌ நீக்கி அனைத்தாயங்களுமுட்பட 
திருவிடையாட்டமாக இட்டோம்‌ 

7. இவ்வூற்‌ நாற்பாற்கெல்லையும்‌ திருவாழி[கல்‌]லு நாட்டி இத்திருவாராதனமும்‌ 
இவ்வூரும்‌ சக,ாசி 

8. கவற்‌ செல்வதாகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொழுவதாகச்‌ சொன்னோம்‌ 
இப்படி 


9. செய்வதே 2வ* கண்டகோபாலன்‌ எழுத்து உ 





* இவை 


171 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 93 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : A 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி236 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 622/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு க 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 93 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டப மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை அருளாளப்‌ பெருமாளின்‌ புகழ்பாடி திருமாலின்‌ புகழ்‌ பரப்பும்‌ கூட்டத்தார்க்கு 
ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து வள்ளுவபாக்கம்‌ கிராமம்‌ மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ 
சோழன்‌ மனுமசித்தரசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ கண்டகோபாலனால்‌ 
கொடையளிக்கப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 


அ 


ச 


மே 


. ஹஸிஸ்ரீ[॥*] அிரிபுவசச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜமேவற்‌ 
௨ கு யாண்டு உமக வது ஹி[௦*]ஹ நாயற்று உ௫வபக்ஷத்து வ 


தீதுஉமியும்‌ நாயற்றுகிழமையும்‌ பெற்ற அவிட்டத்து 

னாள்‌ ஜயங்கொண்டசோழ மண்டலத்து எமில்க்கோட்ட 

த்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு. 

சிந்து விண்ணப்பஞ்செய்யும்‌ திருவாழிபரப்பினான்‌ கூட்டத்துக்கு நிலச்சிவித 

மாக இம்மண்டலத்து ஊற்றுகாட்டுக்‌ கோட்டத்து வள்ளுவப்பாக்கம்‌ உள்ளூர்த்‌ 
தே 


. வதானம்‌ திருவிடையாட்டம்‌ பள்ளிச்சந்தம்‌ உள்ளிட்ட இறைஇலிகள்‌ நீக்கி 


நாற 


172 


9. பாற்கெல்லைக்கும்‌ உட்பட்ட [ந]ன்சைபுன்சைக்‌ கடமையும்‌ இவர்களுக்கு 
விட்‌ 

10. டோம்‌ மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்‌ 

11. திதேவன்‌ கண்டகோபாலநே[ன்‌] உ 


173 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 94 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு | 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1236 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ; 596/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 94 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டப மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை மலைமண்டலத்து வள்ளுவ நாட்டு முரணோத்தமங்கலத்தைச்‌ சார்ந்த சாத்தன்‌ 
ஈராமிரசெட்டி அருளாளப்பெருமாளுக்கு திருநுந்தா விளக்கு ஒன்றுக்காக 
முப்பத்து மூன்று மாடுகள்‌ தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


i 


ஷஹிஷஸ்ரீ[॥] தி_லாவனச்சக்கரவத்திகள்‌ சிரிராஜராஜமேவற்க்கு யாண்டு 
௨மக மகர நா 


. யற்று வாவப்க்ஷத்து வ,மிமையும்‌(ஞ்‌) செவ்வாய்க்கிழமையும்‌ பெற்ற 


திருவே[ா]ிணத்து நாள்‌ ஐ 


 யங்கொண்டசோழ மண்டலத்து எமிற்க்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ 


திருவத்தியூர்‌ னின்றருளின 


. அருளாளப்பெருமாளுக்கு மலைமண்டலதது வள்ளுவநாட்டு 


முரணோத்தமங்கலத்துச்‌ சா 


.தீதன்‌ இராயிரசெட்டி வைத்த திரு[நு]ந்தாவிளக்கு ஒன்றுக்குவிட்ட 


பாற்பசுப்‌ பத்தும்‌ பொ 
லிமுறை னாகு பத்து கிடாரி நாகு பன்னிரண்டும்‌ 8ஷலம்‌ ஒன்றும்மாக ௨௫ 
முப்பத்துமூன்றும்‌(ங்‌) | 


174 


12. 


. கைக்கொண்ட திருநந்தாவிளக்கு இடையன்‌ சேவலைமட்டு இராமக்ககோன்‌ 


விளக்கு 


க்‌ காலும்‌ உண்ணக்கோன்‌ விளக்குக்‌ காலும்‌ [வெ]ண்ணைக்கோன்‌ விளக்குக்‌ 


காலும்‌ நாடுசெய்வான்‌ 


. விளக்குக்‌ காலும்‌ ஆகத்‌ திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு னாள்‌ ஒன்றுக்கு 


அளக்கு அரியென்னவல்லானாழி 


யால்‌ நெய்‌ உழக்கும்‌ தையிரமுது நாழியும்‌(ங்‌) கோமிற்த்‌ தேவைகளுக்குஞ்‌ 


செலுத்தக்‌ கடவர்களா 


. கவும்‌ இத்திருநந்தாவிளக்கு . . . 5 இட்ட இரண்டுனிலைத்தராத்‌ 


திருகுத்துவிளக்கு ஒன்றும்‌ 
(ங்‌)கைக்கொண்டு இத்திருநந்தாவிளக்கு சந்திராதித்தவரை செலுந்தக்‌ 


கடவதாக மலொ 


ட லேகை பண்ணிக்‌ குடுத்தோம்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஷானத்தோம்‌ இப்படிக்கு 


இவை 


. கோயிற்‌ கணக்கு சீயபுரமுடையான்‌ அணிந்தான்‌ அருளாளரப்‌]பிரியன்‌ எழுத்து 


ட 


175 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 


எழுத்து 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


தொடர்‌ எண்‌ :- 95 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி, 1236 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 400/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ௯ 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 8 
மூன்றாம்‌ இராசராசன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ பணிபுரியும்‌ மிறதுகளில்‌ அழகப்பெருமாள்‌ தாதன்‌ 
இரண்டு திருநந்தாவிளக்கிற்காக அறுபத்துஆறு மாடுகள்‌ தானமளித்துள்ளான்‌. 


1. ஷுஷிஸ்ரீ[॥*] திரிபுவனச்சசக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜராஜதேவற்கு யாண்டு ௨௰க 


வது மிதுனநாயற்று வ௫வ*வத்துப்‌ பஷமியும்‌ புதன்‌ கிழ[மையும்‌ர்‌] 


2. பெற்ற மூலத்து நாள்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எமிற்கோட்டத்துக்‌' 


காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பேருமாளுக்‌ 


9. கு இக்கோமிற்‌ தாதநம்பிமாரில்‌ குமரச்சனான மிறதுகனிலழகப்‌ பெருமாள்தாதன்‌ 


வைத்த திருநந்தாவிளக்கு இரண்டு விட்ட பாற்பசு இருபதும்‌ பொ 


4. லிமுறை நாகு இருபதும்‌ கிடாரி இருபத்துநாலும்‌ 8ஷமடி இரண்டு இது 


ஆக உரு அறுபத்து ஆறும்‌ கைக்கொண்டு இத்திருந்தாவிளக்கு(இரண்டு) 


5. இரண்டுக்கும்‌ நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ அரியென்னவல்லால நாழியால்‌ நெய்‌ 


உரியும்‌ தமிர்‌ அமுது இருநாழியும்‌ அளக்கும்‌ இடத்து நா 


176 


6. ராயணக்கோன்‌ அரசன்‌ கைக்கொண்டு திருநந்தாவிளக்கொன்று நேதியக்கோன்‌ 
வரந்தருவான்‌ கைக்கொண்ட திருநந்தாவிளக்கொன்று 


7. க்கும்‌ இப்படியால்‌ வந்த நெய்‌ உரியும்‌ தமிர்‌ அமுது இருநாழியும்‌ 
அளக்கக்கடவார்களாகவும்‌ இப்படி சந்திராதித்த வரை செலுத்தக்‌ கடவோ 


8. ம்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஹானத்தோம்‌ இவை கோயிற்‌ கணக்கு சீயபுரமுடையான்‌ 
அ(ணி]ஞ்சான்‌ அருளாளப்‌[பி]ரியன்‌ எழுத்து 


177 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 96 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 20 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 1235 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 616/1919 


மொழி; தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 96 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : மாதவ தண்டநாயக்கர்‌ ஸ்ரீபண்டாரத்தில்‌ ஆறு பொன்‌ கொடுத்து நானூறு குழி 


நிலைத்தினை வாங்கி திருநந்தவனம்‌ ஒன்று ஏற்படுத்தி அருளாளப்‌ 
பெருமாளுக்கு பூக்களும்‌, மாலையும்‌ வழங்கிட ஏற்பாடு செய்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 


1. ஷஷிஸ்ரீ[॥*] ௨௦ வது ஹி[எீ]ஹ நாயற்று வ௫வரபக்ஷத்‌ து 
அமசியும்‌ திங்கள்க்கிழமையும்‌ பெற்ற மூல 


(க) 


தீது நாள்‌ அகத்திபட்டில்‌ பூசிபாத்தான்‌ காலுக்கு வடக்குத்‌ தெற்கு னோக்கிப்‌ 
போகிற பெருவழிக்குக்‌ கி 

3. மக்குப்‌ பெருமாள்தாஸர்‌ ஆட்டைப்பற்றுக்குத்‌ தெற்கு அங்காரை அருளாள 
பெருமாள்‌ திருநந்தவனத்து 

4. க்கு மேற்கு நடுவுபட்ட திருநந்தவனத்தில்‌ மேற்கடைய கொப்பை உணநாயக்கர்‌ 

திருநந்தவனம்‌ நீக்கிக்‌ கி 


8. ழக்கடைய நானூறுகுழி பெருமாளுக்கு திருநந்தவனமாக இம்மாதய 
ஜணநாயக்கன்‌ பண்டிச்சானம்‌ ஆறுபொன்னு 


6. க்கு ஸ்ரீசேனாவதி[ப்‌] பெருவிலையாகக்‌ கொண்டு இப்பொன்‌ ஆறும்‌ 
ஸ்ரீபண்டாரத்து ஒடுக்குக்‌ கொண்டு இத்திருநந்தவன 


176 


7. ம்‌ சந்திராதித்தவரை செலுத்தக்கடவதாகவும்‌ இத்திருநந்தவனம்‌ சன்னாசிகளில்‌ 
வரதராசஜீயரே கைக்‌ 

8, கொண்டு ஆண்டு ஒன்றுக்கு எட்டுப்பொன்‌ ஜிவிதமாகக்‌ கைக்கொண்டு 
நாள்‌ ஒன்றுக்குப்‌ பதக்குத்‌ திருத்து 

9. மாயும்‌ இரண்டு திருமாலையும்‌ எடுக்கக்கடவராகவும்‌ சிலாலேகை பண்ணிக்‌ 
குடுத்தோம்‌ பெருமா[ள்‌*] கோ 

10. மில்த்‌ தானத்தோம்‌ உ 


179 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 97 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 20 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு ; கியி1285 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 617/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 97 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை மகாப்பிரதானி என்றழைக்கப்படும்‌ சேனத்‌ தலைவன்‌ தண்டினகோப மாதய 
தண்டநாயக்கன்‌ என்பவன்‌ பெருமாளுக்கு திருநந்தாவிளக்கு ஒன்றுக்காக 32 
பசுக்களும்‌, 1 காளையும்‌ தானமளித்துள்ளார்‌. 
கல்வெட்டு : 


hh 


2. 


7. 


ஹவிஸ்ீ [॥*] தி_லாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜராஜதேவற்க்கு யாண்டு 
௨௰ஆவது ஸி[ஃ*]ஹ நாயற்று வாவ 

பக்ஷத்து உரசியும்‌ திங்கள்‌ கிழ[ை*]மயும்‌ பெற்ற மூலத்து நாள்‌ ஸ்ரீ 
ஷோவ_சாநி 2ணிநமொப 


ஓய 2ண நாயக்கன்‌ பெருமாளுக்கு வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு 


நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ 


- அரியென்னவல்லானாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தயிரமுது நாழிக்கும்‌ விட்ட 


பாற்பசு பத்தும்‌ சினை 


உ ப்பசுப்‌ பத்தும்‌ பொலிமுறை னாகு பன்னிரண்டும்‌ 8ஷலம்‌ ஒன்றும்‌ 


ஆக ௨௫ ௩௰௩ கைக்கொண்டு 


. இத்திருநந்தாவிளக்குக்குச்‌ சந்திராதித்தவரை செலுத்தகடவோம்‌ பெருமாள்‌ 


கோயில்‌ தாந 
(ன)த்தோம்‌ ௨ இவை கோயிற்‌ கணக்கு சீயபுரமுடையான்‌ அணிந்தாந்‌ 
அருளாஎ[ப்‌]பிரியன்‌ எழுத்து [॥*] 


180 


தா.ந.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 98 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : A 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1288 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 358/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு நந 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 98 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : கண்டகோபாலனின்‌ அரண்மனை அதிகாரிகளில்‌ ஒருவனான நுளம்பியாற்றுழான்‌ 
நாராயணநம்பி தாமோதரன்‌ என்பவன்‌ அருளாளப்பெருமாளுக்கு இரண்டு திருநந்தா 
விளக்கு எரிக்க 66 மாடுகள்‌ தானமளித்துள்ளான்‌. நுளப்பியாறு என்பது சென்னையின்‌ 
ஒரு பகுதியில்‌ உள்ள முகப்பேறு ஆகும்‌. 

கல்வெட்டு : 

1. ஷுஸிஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ சீராசராசதேவர்க்கு யாண்டு ௨௰க 
ஆவது ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எமிற்கோட்டத்து காஞ்சிபுரத்து 
திருவத்தினர்‌ நின்றருளிய 

2. அருளாளப்பெருமாளுக்கு துலா நாயற்று பூவ*வக்க்ஷத்து சதுஓமியுஓ 
நாயற்றுக்‌ கிழமையும்‌ பெற்ற ரேவதினாள்‌ நாயனார்‌ கண்டகோபாலதேவர்‌ 
கேழ்விமுதல்களில்‌ நுளம்‌ 

3. பியாற்றுழான்‌ னாராயணநம்பி தாமோதரன்‌ பெருமாளுக்கு வைத்த 
திருநுந்தாவிளக்கு இரண்டு இதில்‌ சூறைக்கோன்‌ இளையபெரும[£]ள்‌ 
விள[க்‌*]கு ஆறுமா சேவான்மேட்டு சேவைக்கோன்‌ விள 

4. க்கு கால்‌ சிரியக்கோன்‌ கைக்கொண்ட விளக்கு அரைக்கால்‌ வடவாஇள்‌ 
கோன்‌ கைக்கொண்ட விளக்கு அரைக்கால்‌ வடுகக்கோன்‌ விளக்கு 


அரைக்கால்‌ கோமில்நங்கைக்கோன்‌ விளக்கு 


181 


5. அரைக்கால்‌ யாதரி கைக்கொண்ட விளக்கு அரைக்கால்‌ கன்னிக்கோன்‌ 
கைக்கொண்ட விளக்கு அரை இராமக்கொன்‌ கைக்கொண்ட விளக்கு 
ஆறுமா அரை ஆக விளக்கு இரண்டுக்கு விட்ட பாற்ப்பசு 

6. இருபதும்‌ சினைப்பசு இருபதும்‌ பொலிமுறை நாகு இருபத்‌. துனாலும்‌. 
8ஷலஒ இரண்டும்‌ ஆக ௨ரு அறுபத்துஆறுங்‌ கைக்கொண்டு 
அரிய்யென்னவல்லனாழியால்‌ நெய்‌ உரியும்‌ தமிரமுது 

7. நாழியும்‌ கோயிற்த்தேவைய்களும்‌ செய்யக்கடவதாகவுங்‌ கைக்கொண்டு 
இத்திருந[ந்‌*]தா விளக்கு சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோம்‌ பெருமாள்‌ 
கோயிற்தாநத்தோம்‌ உ 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 99 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 21 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1286 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 605/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 99 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : இக்கோயில்‌ அம்மனுக்கு (அருளாளப்பெருமாள்‌ பிராட்டியார்‌) திருநந்தா விளக்கு 


ஒன்றுக்காக 33 மாடுகள்‌ நடுவில்‌ மண்டலத்து திருமுனைப்பாடி நாட்டு 
தேறையூர்‌ உடையார்‌ சிவன்‌ பெருதேவி மகள்‌ தொண்டகநாச்சி என்பவள்‌ 
அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஹிஸ்ரீ[॥*]  தி_லாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜகேவற்க்கு யாண்டு 
௨மக நாள்‌ ஜயங்கொ 
2. ண்டசோழ மண்டலத்து எயிற்க்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌' 
நின்ற அருளின 
3. அருளாளப்பெருமாள்‌ பெரியபிராட்டியாற்க்குக்‌ கும்ம நாயற்று பூவ*வக்ஷத்துச்‌ 
சது௨௨”பமியும்‌ 
4. (ஞ்‌) செவ்வாய்க்கிழமையும்‌ பெற்ற மகத்து னாள்‌ நடுவில்‌ மண்டலத்துத்‌ 
திருமுனை[ப்‌]பாடி நாட்டில்‌ 
5. தேறையுடையாற்‌ சிவன்பெருந்தெவிய்‌ மகள்‌ தொண்டகனாச்சி வைத்த 
திருநந்தாவிளக்கு ஓ 


183 


. ஸ்றுக்குவிட்ட பாற்பசுப்‌ பத்தும்‌ சினைப்பசுப்‌ பத்தும்‌ நாகு பன்னிரண்டும்‌ 


விஷ ஓஒ 


ன்றும்‌ ஆக ௨௫ முப்பத்துமூன்றும்‌ [இ]வ்வுரு முப்பத்துமூன்றுங்‌ 


கைக்கொண்டு 


னாள்‌ ஒன்றுக்கு அரிஎன்னவல்லானாழியால்‌ அளக்கும்‌ நெய்‌ உழக்கும்‌ 


தயிர்‌ ௮ 


௨ முது நாழிக்கும்‌ சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோம்‌ பெருமாள்‌ கோயிற்‌ 
10. 


தீதானத்தோம்‌ இப்படிக்கு இவை கோமிற்க்‌ கணக்கு சீயபுரமுடையான்‌ 
அருளாள பிரி 


184 


த்‌.நா.அரசு தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ :- 100 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு அம்‌! 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1288 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 2387/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ 5 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 100 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்துப்‌ படைப்பற்று தேவப்பெருமாள்‌ நல்லூரில்‌, 
அருளாளப்பெருமாள்‌ கோயிலுக்குரிய திருவிடையாட்ட நிலத்தில்‌, சர்வமானியமாக 
இருந்த திருநந்தவன நிலத்தில்‌ (127 மாடை மதிப்புள்ள நிலத்தில்‌) 37 மாடை 
மதிப்புக்குரிய பகுதியை மட்டும்‌ மானியமாக வைத்துக்‌ கொண்டு, மற்ற பகுதிக்குரிய 
வரியை அரசுக்குச்‌ செலுத்துமாறு ஆணையிட்டுள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. ஷஹிஞஸ்ரீ[॥*] மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ ஓலை பெருமாள்‌ 
திருவிடைஆட்டம்‌ ஊற்று 

2. க்காட்டுகோட்டத்து படை[ப்பற்‌] ஆன தேவப்பெருமாள்நல்லூர்‌ ஊரவர்‌ 
கண்டு விடை தங்களூர்‌ இரு 

3. பதாவதுக்கு எதிராமாண்டு முதல்‌ அருளாளநாதன்‌ திருநந்தவனம்‌ செய்கிற 
நிலத்துக்கு ஸவூ” 

4. மாநியம்‌ ஆக விட்ட மாடை மு[ப்‌*]பத்து ஏழும்‌ நீக்கி மாடை 
தொண்ணுற்றுக்கும்‌ வரும்‌ வரிகள்‌ இறுப்பதாக 

5. ச்சொன்னோம்‌ இப்படி செய்வதே இராஜமணமொவாஹஹு :௨ 


185 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 101 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1297 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 419/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 101 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ முன்றாம்‌ இராசராசனின்‌ 21-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ 
அருளாளநாதனுக்கு ஐப்பசி திருநாள்‌, மட்டும்‌ இராசகண்டகோபாலன்‌ 
சந்திவழிபாட்டிற்காக ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து நீர்வேளூர்‌ நாட்டு தூகன்கூடல்‌ 
ஊரினை இறைதிழித்து தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


[8 


2. 


ஹ ஷி ஸ்ரீ [॥*] மதுராநதகபம்பொத தப்பிச்‌ சோழன்‌ ஓலை 
ஊற்றுகாட்டுக்கோ[ட்‌*]டத்து நீர்‌ வேளூர்‌ நாட்டு 

தூக[ன்‌]கூடல்‌ ஊரவர்‌ கண்டுவிடை தங்களூர்‌ இறைஇலி தேவதானம்‌ 
திருவிடையாட்டம்‌ பட்டவி 

ருத்தி நீக்கி நாற்பார்கெல்லைக்கு உட்பட்ட நன்செய்‌] நிலம்‌ புன்செய்‌ 
இவ்வூர்‌ பிடாகைகளும்‌ 

பிறிவுகளும்‌ உள்பட இவ்வூர்களில்‌ கடமைகள்‌ பொன்வரிகள்‌ புறக்கலனையும்‌ 
மீன்பாட்டம்‌ மாவடை 

மரவடை மற்றும்‌ எப்பேர்பட்ட நெல்வற்க்கம்‌ காசுவற்கங்கள்‌ உள்ளிட்ட 
உமக்கு எதிராமாண்டு ஆடிமாதம்‌ 

முதல்‌ பெருமாள்‌ அருளாளநாதனுக்கு அற்பசித்திருநாளுக்கும்‌ 
இராசகண்டகோபாலன்‌ சந்திக்கும்‌ திருவிடையாட்ட 

ம்‌ ஷஹவ*மானியமாக சந்திராதித்தவரை செல்வதாகச்‌ சொன்னோம்‌ இப்படி 
செய்வதே இறாஜகணகொவாஹஹ :- 


186 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 102 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1838 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 415/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த ௮ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 102 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ - அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்தி தேவன்‌ எனும்‌ 
கண்டகோபாலன்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்துப்‌ படுவூர்‌ கோட்டத்துக்‌ 
கந்தரவீரப்பேட்டை என்னும்‌ கண்டகோபாலச்‌ சதுர்வேதிமங்கலத்திலுள்ள 
கண்டகோபால விண்ணகர்‌ காளமேகப்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு படுவூர்‌ கோட்டத்து 
பூண்டி என்ற ஊரினை கொடையளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஸியரீ [॥*] மதுராந்தகப்பொத்‌ தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரைசன்‌ 
திருகாளத்திதேவனான கண்ட 
2. கோபாலனேன்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்துப்‌ படுவூர்கோட்டத்துக்‌ 
கந்தரவீரப்பேட்டை 
3, யான கண்டகோபாலச்சதுர்வே-சிமங்கலத்துக்‌ கண்டகோபாலவிண்ணகர்‌ 
காளமேகப்‌ பெருமா 
4. ளுக்கு அமுதுபடி சாத்துப்படிகளுக்கும்‌ திருப்பணிக்கும்‌ இக்கோட்டத்துப்‌ 
பூண்டி நாற்பாற்கெல்லையும்‌ வ்‌ 
5. உட்பட உள்ளூர்த்‌ தேவதானந்‌ திருவிடையாட்டம்‌ இறையிலிகள்‌ நீக்கி 
கமுகும்‌ இலைக்கொடியும்‌ பட்டப்பாழும்‌ 


187 


6. நன்சை புன்சை உள்ளிட்ட கடமைகளும்‌ காசாயம்‌ நெல்லாயமுள்ளிட்ட 
அனைத்தாயங்களும்‌ புறக்கலனையும்‌ 


7. இராஜராஜதேவர்க்கு யாண்டு இருபத்திரண்டாவது மார்கழி மாஸம்‌ முதல்‌ 
சந்திராதித்தவரை செல்வ 


8. தாகத்‌ திருவிடையாட்டமாக இட்டோம்‌ மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ 
மனுமசித்தரைசன்‌ திருக்காளத்தி 


9. தேவனான கண்டகோபாலனேன்‌[॥*] 


188 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 103 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1238 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 2396/1919 


மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 108 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : வள்ளுவ நாட்டு முரணோத்தமங்கலத்தைச்‌ சேர்ந்த நெல்லூர்‌ வியாபாரிகளில்‌ இரவி 


ஈராமிரன்‌ என்பவன்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 
திருநந்தா விளக்கு ஒன்று வைக்க முப்பத்துமூன்று மாடுகள்‌ கொடையளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 


1. ஹஹிஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜகேவற்க்கு யாண்டு ௨௰௨ 
ஆவது  ஜயங்கொண்டசோழ மண்டலத்து எயிற்க்கோட்டத்துக்‌ 
காஞ்சிபுரத்துத்‌ திரு 

2. வத்தியூர்‌ நிந்றருளினஅருளாளப்‌ பெருமாளுக்கு வரணி௯ நாயற்று 
அபரபக்ஷத்து ஸவுமியும்‌ பெற்ற மகத்து நாள்‌ வள்ளுவநாட்டு 
முரணோத்தமங்கலத்து நெல்‌ 

3. லூர்ச்‌ செட்டிகளில்‌ இரவியிராயிரன்‌ வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு 
நாள்‌ ஒற்றுக்குச்‌ செல்லும்‌ அரியென்னவல்லான்னாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ 
தயிர்அமுது நாழி 

4. க்கும்‌ விட்ட பாற்பசுப்‌ பத்தும்‌ சினைப்பசுப்‌ பத்தும்‌ பொலிமுறை நாகு 
பன்னிரண்டும்‌ ஐஷலம்‌ ஒன்றும்‌ ஆக உரு முப்பத்‌ துமூன்றுங்‌ 
கைக்கொண்டு 


189 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 104 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 9 ததி 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1238 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 391/1919 


மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 104 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : மூன்றாம்‌ இராசராசனின்‌ 22-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ பொத்தப்பி என்னும்‌ ஊரைத்‌ 


தலைமைமிடமாகக்‌ கொண்டு ஆட்சி செய்த தெலுங்கு சோழ சிற்றரசன்‌ 
மதுராந்தப்பொத்தப்பிச்‌ சோழன்‌ மனுமசித்தரசன்‌ என்பவன்‌ படுவூர்‌ கோட்டத்திலுள்ள 
கண்டகோபால விண்ணகர்‌ எம்பெருமான்‌ கோயில்‌ அழகப்பெருமாளுக்கு 
இக்கோட்டத்திலுள்ள ஊர்‌ ஒன்றினை இறைஇழித்துத்‌ தானமாக வழங்கியுள்ளான்‌. 


கல்வெட்டு : 


1. ஹஸஷிஸ்ரீ[॥* ] மனு னாயற்று கவ௱வக்ஷத்து அயொலமமியு[ம்‌*] ஸுகன்‌ 
கிழமையும்‌ பெற்ற கேட்டை நாள்‌ படுஷூர்க்‌ கோட்டத்து . ...... 


2. திமங்கலத்து கண்டகோபால விண்ணகர்‌ எம்பெருமாள்‌ கோமில்‌ அழகப்‌ 
பெருமாளுக்கு இக்கோட்‌ . ....... 


2! டி இதத வாகன்‌ நிலத்தில்‌ உள்ளூர்‌ இறையிலி தேவதானம்‌ நீக்கி 
அனைத்தாயங்களும்‌ உட்பட இராஜறாஜ ே..... இருபத்திரண்டாவது 


4. யெம்‌ பெருமாளுக்கு திருவிடையாட்டமாக இட்டோம்‌ இக்கோயில்‌ தானத்‌ 


தார்க்கு[ஏற]க்கடமை குடிமை . . . . ... இப்படி சந்தி[ராதித்‌ ] 
8. தவரை செல்வதாக இட்டோம்‌ மதுராந்தகப்பொத்தப்பி . . . . னான 
மனுமசித்தரச . . . . . . . தேவனேன்‌[॥!* ] 


190 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 105 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1238 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 3299/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 105 


மூன்றாம்‌ இராசராசன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 

மலைமண்டலத்து வள்ளுவநாட்டு முரணோத்தமங்கலத்துச்‌ சாத்தன்‌ செம்மா 
செட்டியார்‌ மற்றும்‌ இவரது மகள்கள்‌ சேர்ந்து அருளாளப்பெருமாளுக்கு இரண்டு 
திருநந்தாவிளக்கு எரிக்க 64 மாடுகள்‌ தானமளித்துள்ளனர்‌. 


1. ஹஷிய்ீ [॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ சீராஜராஜதேவற்க்கு யாண்டு [௨௰]௨ 


ஆவது ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எமிற்க்கோ 


2. ட்டத்து [ந]கரங்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்‌ 


பெருமாளுக்கு மகர நாயற்று அபரபக்ஷத்து பஞ்சமியும்‌ ஸமநீ 


3. கிழமையும்‌ பெற்ற உத்திர நாள்‌ மலைமண்டலத்து வள்ளுவநாட்டு 


முரணோத்தமங்கலத்துச்‌ சாத்தன்‌ செம்மாசெட்டியார்‌ பெருமாளு 


4. க்கு வைத்த திருநந்தாவிளக்கு [ஒன்றும்‌] இவர்‌ பெண்டுகள்‌ உணிணிப்‌ 


பிள்ளையக்கள்‌ இன்னாள்‌ வைத்த திருநுந்தாவிளக்கு ஒன்றும்‌ ஆக 
திரு 


5. நுந்தாவிளக்கு இரண்டுக்கு நாள்‌ ஒன்றுக்கு அரியென்னவல்லான்னாழியால்‌ 


நெய்‌ உரியும்‌ தமிரமுது இருநாழிக்கும்‌ விட்ட பலவர்க்கத்து 


191 


6. பாற்பசு இருபதும்‌ சினைப்பசு இருபதும்‌ பொலிமுறை நாகு இருபத்துநாலும்‌ 
8ஷலம்‌ இரண்டும்‌ ஆக உரு அறுபத்தாறும்‌ கைக்‌ 

7. கொண்டு இத்திருநந்தாவிளக்குச்‌ சந்திராதித்தவரை செல்ல இவ்விளக்கு 
பிறிவு மலையன்‌ பெரியநாட்டுக்கோன்‌ கைக்கொண்ட விளக்கு அரை 

8. முடிகொண்ட சோழக்கோன்‌ திருவெண்காடன்‌ விளக்கு கால்‌ மேற்ப்படின 
ஆளப்பிறந்தி விளக்கு கால்‌ பழுமடைக்கோனான தாமோதரக்கோன்‌ விளக்கு 
மூந்று 

9. மாமுக்காணி புலியக்கோன்‌ மருந்தந்‌ விளக்கு அரைக்கால்‌ கலியக்கோ[ன்‌*] 
விளக்கு மூந்றுமாமுக்காணி சாமதாயக்கோன்‌ சாதேவன்‌ விளக்கு கால்‌ 
சித்திரமேழி 

10. ஆட்சி விளக்கு கால்‌ ஆகத்‌ திருவிளக்கு இரண்டும்‌ கைக்கொண்டு 
சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோம்‌ பெருமாள்கோயிற்‌ தாநத்தோம்‌ உ 


192 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 106 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 28 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1289 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 368/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; = 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 106 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : வெள்ளப்பகாடக்‌ கண்டறக்‌ கொடுக்கண்டன்‌ இராமன்‌ எனும்‌ புருஷமாணிக்கச்‌ 


செட்டியார்‌ திருவத்தியூர்‌ அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தாவிளக்கு ஒன்று ளிக்க 
33 பசு மாடுகளைத்‌ தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஸிஸ்ரீ கி,ல "வனச்சக்கரவத்திகள்‌ சிரிஇராஜராஜசேவற்க்கு யாண்டு ௨௰௩ 
வது “மகரநாயற்றுப்‌ பூவபக்ஷத்து ஷஷியும்‌ சனிக்கிழமையும்‌ 
2. பெற்ற இரேவதிநாள்‌ ஜயங்கொண்டசோழமண்டலத்து எமிற்கோட்டத்து 
நகரங்காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 
வெள்ளப்பகாட 
3. க்கண்‌[ட]றக்கொடுக்கண்டன்‌ இராமன்‌ புருஷமாணிக்கச்செட்டியார்‌ வைத்த. 
திருநன்தாவிளக்கு ஒன்றுக்கு அரியென்னவல்லான்னாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ 
தமிரமு 
4. து நாழிக்கும்‌ விட்ட பாற்பசுப்பத்தும்‌ சினைப்பசுப்பத்தும்‌ பொலிமறை நாகு 
பன்னிரண்டும்‌ ஒன்றும்‌ ஆக உரு முப்பத்து மூன்றும்‌ . . . . - . 4 
5. க்கோவிற்சேவையும்‌ போக்கறுக்க கடவக இத்திருநன்தாவிளக்கு எரிய வைத்த 
மூன்றுநிலைத்‌ திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ இத்திருநன்தாவிளக்கு 
சந்திராதித்தவரை 
6. செலுத்தக்கடவோம்‌ பெருமாள்‌ கோயிற்‌ தானத்தோம்‌[॥* | 


193 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 107 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1288 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 555/1918 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு டு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு :  சொழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ த (1 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : நத்தபாடி நாட்டைச்‌ சார்ந்த நாகதேவ இராஜாவாகிற கோபால அவநந்‌ என்பவன்‌ 


திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு முப்பத்துமூன்று மாடுகளும்‌, மூன்றுநிலைத்‌ 
திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஹிறீ [॥*] தி_லாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜதேவற்க்கு யாண்டு 
௨ம௨ ஆவது மீந நாயற்று பூவபபக்ஷத்து தாஃணியும்‌ 
2. சனிக்கிழமையும்‌ பெற்ற ஆயிலியத்து நாள்‌ ஜயங்கொண்டசோழ மண்டலத்து 
எயிற்க்கோட்டத்து திருவத்தியூர்‌ நிந்றருளிய அரு 
3. ளாளப்பெருமாளுக்கு நத்தபாடி நாட்டுக்கோன்‌ நாகஜேவ இராஜாவாகிற 
மொபா[ள] அவநந்‌ பெருமாளுக்கு வைத்த திருந 
4. ந்தா விளக்கு ஒன்றுக்கு னாள்‌ ஒன்றுக்கு அரியென்னவல்லநாழியால்‌ நெய்‌ 
உழக்கும்‌ தயிரமுது நாழிக்கும்‌ விட்ட பலவற்க்கத்து 
5. பசு ௩ம2. ஐஷலம்‌ ஒன்றும்‌ ஆக உரு முப்பத்துமூன்‌[று* ]ம்‌ இத்திருநன்தா 
விளக்கு எரிய வைத்த மூன்றுநிலைத்‌ திருக்குத்துவிளக்கு ஒன்‌ 
6. றுங்‌ கைக்கொண்டு சன்திராதித்தவரை செலுத்தக்கடவோம்‌ இக்கோயிற்த்‌ 
தானத்தோம்‌ உ 


194 


தா.ந.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 108 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1288 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 2366/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு டதத 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 108 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : பொய்சள மன்னன்‌ ஸ்ரீவீரசோமேஸ்வரதேவரின்‌ அமைச்சர்களில்‌ ஒருவரான 


அரணைப்புறத்துத்‌ தூதப்பிள்ளை தெண்டநாயக்கர்‌ மகன்‌ வல்லைய தெண்டநாயக்கர்‌ 

என்பவன்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தாவிளக்கு 

ஒன்று எரிக்க 98 மாடுகளை கோயில்‌ தானத்தாரிடம்‌ வழங்கியுள்ளான்‌. 
கல்வெட்டு : 

1, ஹஸிஞஸ்ரீ[*] தி, ஒூவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇமாஜமாஜசெவற்க்கு யாண்டு 
௨௰௨ சீனனாயற்று அபரபக்ஷத்து கதியும்‌ வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற 
சோதி னாள்‌ ஜயங்கொண்டசொழ ம 

2. ண்டலத்து எமிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின 
அருளாளப்‌ பெருமாளுக்கு பொய்சள ஸரிவீரஸோமேமுரகேவர்‌ 
சனவ,மாநிகளில்‌ அரணைப்புறத்துத்‌ தூதப்பிள்ளை தெ 

3. ண்டநாயக்கர்‌ மகன்‌ வல்லையதெண்டநாயக்கர்‌ வைத்த திருநந்தாவிளக்கு 
ஒன்றுக்கு விட்ட பாற்பசுப்‌ பத்தும்‌ பொலிமுறைனாகு பத்தும்‌ கிடாரிநாகு 
பன்னிரண்டும்‌ ஈஷமம்‌ ஒன்றும்‌ ஆக உருமுப்பத்து மூ[ன்‌*]றும்‌ 


கைக்கொண்டு 


195 


4. நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ அரிஎன்னவல்லானாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ 
தமிரமுது நாழியும்‌ அளக்கக்‌ கடவதாகவும்‌ இத்திருநந்தாவிளக்கு எரிய 
இட்ட தராத்திருக்குத்தி விளக்கு ஒன்றும்‌ கைக்கொண்டு 
இத்திருநந்தாவிளக்குச்‌ ச 

5. நீதிராதித்தவரை செலுத்தக்கடவதாக ஸரிலாலேகை பண்ணிகுடுத்தோம்‌ 
இக்கோயில்‌ ஷானத்தோம்‌ இவை கோயிற்‌ கணக்குச்‌ சீயபுரமுடையான்‌ 
அணிந்தான்‌ அருளாளப்‌ பிரியன்‌ எழுத்து ௨ 


196 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 109 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 24 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1240 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 606/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 444 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 109 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை வேலிநாட்டு சூரலூரில்‌ இருக்கும்‌ மன்றாடி இனத்தைச்‌ சார்ந்த சூரக்கோன்‌, அடக்கன்‌ 
ஆகிய இருவரும்‌ அரைக்கால்‌ (1/8) திருநந்தா விளக்கெரிக்க நான்கு பசுக்களைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டு தினமும்‌ அரைப்படி நெய்‌ வழங்கிட இசைவு தெரிவித்துள்ளனர்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஹஹிஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ சிரிராசராசதேவற்க்கு யாண்டு ௨௦௪ 


வது பெருமாளுக்கு உரமிக 


2. நாயற்று உ௫வபக்ஷத்து பஞ்சமியும்‌(ஞ்‌) செவ்வாய்‌ கிழமையும்‌ பெற்ற 


3. 


4. 


6. 


பூராடத்து நாள்‌ வேலி நாட்டுச்‌ சூரலூரிலிருக்கு 

ம்‌ மன்றாடிகளில்‌ மாதக்கோன்‌ மகன்‌ சூரக்கோனும்‌ அடக்கனு[ம்‌* ] வைத்த 
திருநந்தாவிளக்கு அரைக்காலுக்கு நாள்‌ ஒன்றுக்கு 

அளக்கும்‌ அரிஎன்னவல்லாநாழியால்‌ நெய்‌ அரைப்பிடிக்கு விட்ட பால்ப்பசு 
நாலு இப்பசு நாலும்‌ இ 


. சீசுரக கோனும்‌ அடகீகனும்‌ நாங்களே கைக்கொண்டு 


இத்திருநந்‌(த )தாவிளக்கு சந்திராதிதவரை செலுத்தக்‌ கடவோம்‌ 
பெருமாள்‌ சீபாதம்மே [॥*] 


197 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ :- 110 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 24 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 1240 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 611/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 3 - 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 110 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபத்தின்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை மகாபிரதாநி (அமைச்சர்‌) தண்டினகோபனின்‌ சகோதரரும்‌, அப்பய தண்டநாயக்கனின்‌ 
மகனுமாகிய மல்லைய தண்டநாயக்கன்‌ என்பவன்‌ பெருமாளுக்கு நந்தாவிளக்கு 
ஒன்று எரிப்பதற்காக 32 பசுக்களும்‌, காளை ஒன்றும்‌ கோயில்‌ நிர்வாகிகளிடம்‌ 
அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. ஹஹிஸ்ரீ।॥*] திரி வனச்சக்கரவத்‌[தி]கள்‌ இராஜராஜசேவற்க்கு யாண்டு 
௨௰௪ வது 

2. குஹ நாயற்று அபரபக்ஷத்துச்‌ சதுதஃயும்‌ நாயற்றுக்கிழமையும்‌ பெற்ற 
சித்திரை நாள்‌ ஸ்ரீமன்‌ 


க 2ஹாவ, மாநி வ௱மவிழாஹிறாயஃணநாம உணினமொவ ஸெள 


அப்பய 2ணநாயக்கன்‌ மக 

4. ன்‌ மல்லையஉண நாயக்கன்‌ பெருமாளுக்கு வைத்த திருநந்தாவிளக்கு 
ஒன்றுக்கு நாள்‌ ஒன்றுக்கு 

5. அளக்கும்‌ அரியென்னவல்லாநாழியால்‌ நெய்‌ உழக்குக்கும்‌ தையிரமுது 
நாழிக்கும்‌ விட்ட பாற்ப்ப 


198 


6. சுப்‌ பத்தும்‌ சினைப்பசுப்‌ பத்தும்‌ பொலிமுறைனாகு பன்னிரண்டும்‌ 8ஷடி 
ஒன்றும்‌ ஆக உரு 

7. முப்பத்து மூன்றும்‌[ங்‌] கைக்கொண்டு இத்திருநநீதாவிளக்குச்‌ 
சந்திர[£]தித்தவமரெ செலுத்தக்கடவோ 

8. ம்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஹாநத்தோம்‌ [॥*] 


199 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 111 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 24 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1240 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 612/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : MH 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபத்தின்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை அமைச்சர்‌ தண்டினகோபனின்‌ சகோதரரும்‌, அப்பய தண்டநாயக்கனின்‌ மகனுமாகிய 
கேசவ தண்டநாயக்கன்‌ என்பவன்‌ அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தாவிளக்கு 
ஒன்று எரிக்க 32 பசுக்களும்‌, காளை ஒன்றும்‌ கோயில்‌ தானத்தரிடம்‌ வழங்கியுள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஹிஷஸ்ரீ[॥*] தி,ல-வனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜமேவற்க்கு யாண்டு 


௨௰௪ வது மேஷ நாயற்று அபரபக்ஷத்து 


2. பஞ்‌[ச*]மியும்‌ வியாழக்கிழமையும்‌ பெற்ற மூலத்து நாள்‌ ஸ்ரீஹாவ_மாநி 


வ௱மவிறாஸஹிமாயஃணகாம ணி 


3. னமொவ ஸெள[2*] றெ அப்பய 2ணநாயக்கன்‌ மகன்‌ கேவ ண நாயக்கன்‌ 


பெருமாளுக்கு வைத்த திருநந்தாவிள 


4. க்கு ஒன்றுக்கு னாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ அரியென்னவல்லானாழியால்‌ 


நெய்‌ உழக்குக்கும்‌ தையிரமுது ந[£*]ழிக்கும்‌ 


5. விட்ட பலவற்க்கத்துப்‌ பசு முப்பத்திரண்டும்‌ 8ஷலடி ஒன்றும்‌ ஆக உரு 


முப்பத்து மூன்றும்‌[ங்‌] கைக்கொண்டு இ 


6. தீதிருநநீதாவிளக்குச்‌ சநீதிராதித்தவரை செலுத்தக்கடவோம்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ ஹாநத்தோம்‌ [1*] 


200 


த.நா.௮.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 112 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 24 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1240 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 559/1919 
மொழி; தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 112 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : காமிநாயக்க பிரதானிகளில்‌ (சேனைத்‌ தலைவர்‌) ஜயங்கொண்டசோழ மண்டலத்து 


செங்காட்டு கோட்டத்து செங்காட்டு நாட்டு வெண்டத்தூரைச்‌ சேர்ந்த 
ஆலத்தூருடையான்‌ பெருமானடி நாயக்கன்‌ பெருமாளுக்கு வைத்த 
திருநந்தாவிளக்கு ஒன்றுக்காக 33 மாடுகள்‌ கோயில்‌ தானத்தாரிடம்‌ வழங்கியுள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஷஹிஸ்ரீ[॥*] கி, வாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜகேவற்க்கு யாண்‌[டு* | 
௨௦௪ வது ஜயங்கொண்டசோழ மண்டலத்து எயிற்க்கோட்டத்து நகரங்‌ 
காஞ்சிபுரத்து 

2. த்‌ திருவத்தியூர்‌ நின்ற அருளின அருளாளப்பெருமாளுக்குக்‌ காமிநாயக்க 
பிரதானிகளில்‌ ஜயங்கொண்ட சோழ மண்டலத்துச்‌ செங்காட்டுக்‌ கோட்டத்து 
செங்காட்டு 

3. நாட்டு வெண்டத்துரில்‌ ஆலத்தூருடையான்‌ பெருமானடி நாயக்கன்‌ பெருமாளுக்கு 
சேஷ னாயற்று உர௫வவக்ஷத்து ஏகாகறியும்‌ ஸுமன்‌(ங்‌) கிழமையும்‌ 
பெற்ற பூரத்து னாள்‌ . . . 

4. (ப்‌) பெருமாளுக்கு வைத்த திருநந்தா விளக்கு ஒன்றுக்கு அளக்கும்‌ 
அரிஎன்னவல்லானாழியால்‌ நெய்‌ உழக்குக்கும்‌(ந்‌) தயிரமுது நாழிக்கும்‌ 
விட்ட பலவற்க்கத்துப்‌ பசு முப்பத்திர 


201 


9. ண்டும்‌ க8்ஷலம்‌ ஒன்றும்‌ ஆக ௨௫ முப்பத்துமூன்றுக்குத்‌ திருநந்தா விளக்கு 
எரிய வைத்த திருக்குத்து விளக்கு ஒன்றும்‌(ங்‌) கைக்கொண்டு 
இத்திருநந்தா விளக்குச்‌ சந்திராதித்தவரை செ 

6. லுத்தக்கடவோம்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஹானத்தோம்‌. 


202 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 113 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 24 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1240 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 615/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 1 4 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 113 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபத்தின்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை அப்பய தண்டநாயக்கன்‌ மகனும்‌ மல்லய தண்டநாயக்கன்‌ தம்பியுமாகிய கொப்பைய 
தண்டநாயக்கன்‌ என்பவன்‌ பெருமாளுக்கு வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றிற்காக 
99 பசுக்களும்‌, ஒரு காளையும்‌ அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. 
2 


ஹஹிஸ்ரீ[!*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜதேவற்க்கு யா 
ண்டு ௨௰௪ வது *்ஷலநாயற்று அபரபக்ஷத்து வருமியும்‌ சனிக்கிழமையும்‌ 
பெற்ற உ 


, த்திரத்தி நாள்‌ அப்பய2ண நாயக்கன்‌ மகன்‌ மலலயஃஷ நாயக்கன தம்பி 


மொப்பய2ணநா 


. [யிக்கமொல[ரெ] ஷியாக பெருமாளுக்கு வைத்த திருந[ந்‌*]தாவிளக்கு 


ஒன்‌[று*]க்கு விட்ட பாற்ப்பசு பத்து 


. ம்‌ சினைப[சு*] பத்தும்‌ பொலிமுறை நாகு பன்னிரண்டு ஐஷலூ ஒன்றும்‌ 


ஆக உரு முப்பத்து மூன்றுக்கும்‌ 


. நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ அரியென்னவல்லானாழியால்‌ அளக்கு நெய்‌ 


உழக்குக்கும்‌ தயிரமுது நாழியும்‌ சந்திராதித்தவ 


. ரை செலுத்தக்க[ட*]வதாக சிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ பெரும[ா*]ள்‌ 


கோயில்‌ ஹாநத்தோம்‌ பெரு 


ட ம்மாள்‌ கோயில்‌ கணக்கு £ீயபுரம்முடையான்‌ அணிஞ்சபிள்ளை எழுத்து ௨ 


203 


த்‌.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 114 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ; 33 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1239 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 388/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 114 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : வாதவூர்‌ என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்த கிருஷ்ணபட்டன்‌ என்பவரின்‌ மனைவி 


திருவத்தியூற்கொற்றி என்பவள்‌ அருளாளப்பெருமாளுக்கு வைத்த அரை 
திருநந்தாவிளக்குக்காக பதினெட்டு மாடுகளைத்‌ தானமளித்துள்ளாள்‌. 
கல்வெட்டு : 

1. ஹி ஸ்ரீ[॥*] தி_லஅனச்சக்கரவத்திகள்‌ சிரிராஜராஜதேவற்க்கு யாண்டு 
௨௰[௩] ஹிஃஹ நாயற்று அபரபக்ஷத்து தாஒறியும்‌ மஸ-மந்‌௫) கிழமையும்‌ 
பெற்ற பூச 

2. த்து நாள்‌ ஜயங்கொண்டசோழமண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ 
திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு வாதவூ[*] *ரஷபட்ட 

3. ன்‌ பாரியாள்‌ திருவத்தியூற்கொற்றி வைத்த திருநந்தாவிளக்கு அரைக்குவிட்ட 
பாற்ப்பசு அஞ்சும்‌ பொலிமுறை நாகு [அ)ஞ்சும்‌(ங்‌) கிடாரி நாகு ஆறும்‌ 
உருத்தண்மைக்குப்‌ பண்டாரத்து 

4. விட்ட பாற்ப்பசு இரண்டும்‌ ஆக உருப்‌ பதிநெட்டு(ம்‌)க்கும்‌ நாள்‌ ஒன்றுக்கு 
அளக்கும்‌ அரிய]ன்னவல்லா நாழியால்‌ நெல்‌ ஆழாக்கும்‌(ந்‌) தமிரமுது 
உரியு[ம்‌*] அளக்கக்கடவதாகவும்‌ 


204 


5. இத்திருநந்தாவிளக்குக்கு விட்ட உரு பதினெட்டும்‌ கைகொண்டோம்‌ பெரியன்‌ 
மகன்‌ அரைசனேனும்‌ பெரியானும்‌ இவ்விருவோம்‌ 

6. இவ்விளக்கு அரையும்‌ கைக்கொண்டோம்‌ பெருமாள்கோமிற்‌ தானத்தோம்‌ 
இவை கோயிற்‌ கணக்கு 8[ய]புரமுடையான்‌ அருமொழி 

7. தேவன்‌ வரந்தருவான்‌ அருளாளப்பிரியன்‌ எழுத்து [॥*] 


205 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 115 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 24 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி, 1240 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 629/1919 
மொழி : தமிழ்‌' முன்‌ பதிப்பு ட்ட 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 15 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டப வடக்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : காலியூர்‌ கண்டகோபால விண்ணகர்‌ எம்பெருமானின்‌ திருமடைவிளாகத்தினை 
அகரமாக மாற்றி இதில்‌ குடியேறின பட்டர்களுக்கு இவ்வூரில்‌ உள்ள பன்னிரண்டு 
வேலி நிலத்தினை அகரமாக்க மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ நேரடி ஆணை 
வழங்கியுள்ளான்‌. அருளாளப்பெருமாள்‌ திருவடி இலாஞ சனை 
(அருளாளபநாதபதலாஞ்சனஸ்ய) குறிப்பிடப்படுகிறது. 
கல்வெட்டு : 
1. இருபத்து நாலா 
2. வது ஆடி மாஸத்து எழுதின திருமுகப்படி மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ 
ஓலை காலி 
9. யூர்‌ ஊரவர்‌ கண்டு விடை தந்ததாவது தங்களூரில்‌ கண்டகோபால விண்ணகர்‌ 
எம்பெரும[ா]ன்‌ 
4. ன்‌ திருமடைவிளாகம்‌ அகரமாக ஏறின லட்டர்களுக்கு தங்களூர்‌ நத்தத்துக்குத்‌ 
தெற்க்கு உத்தர 
5. மேலூற்க்குப்போன பெருவழிக்கு மேற்க்குத்‌ திருவாழி[ப]ரப்பினான்‌ ஏரிக்குக்‌ 
கிழக்குத்‌ தெற்க்குப்‌ பெரம 


206 


6. ணூர்‌ எல்லையிலே உ[ற்‌]உட்பட்ட நிலம்‌ பன்னிரண்டு வேலியும்‌ 
திருத்திலான்னிலம்‌ திருத்திக்‌ 

7. கொள்ளவும்‌ இருபத்துனாலாவது ஆடி மாஸ முதல்‌ அமரமாக 
அனைத்தாயாங்களும்‌ உள்ப்பட இட்டோ 

8. ம்‌ பெருமாள்‌ கோமில்க்‌ காலியூரில்த்‌ திருனந்தவனப்புறமாக வெட்டின 
கல்வெட்டிலே இ 

9. ந்னிலம்‌ அமரமாக நீக்கிவிட்டு ஸ்மிலாலேவெ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 
இப்படி செய்வதே இப்ப 


10. டிக்கு இவை அருளாளநாம வ2ஓூஞ்கஹஸு 


207 


த.நர.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 116 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு உ 3 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1241 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 607/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு ௮ 
எழுத்து த்மீழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 16 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ அபிஷேக மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை காஞ்சிபுரம்‌ மும்முடிசோழப்பெருந்தெருவில்‌ வாணிகம்‌ செய்பவர்களிடம்‌ 
தேவதானம்‌, திருவிடையாட்டம்‌, பள்ளிச்சந்தம்‌, பெளத்தபள்ளிச்சந்தம்‌, தவிர ஏனைய 
வரிகள்‌ பெருமாளுக்குக்‌ சாத்தப்படும்‌ ஆடைக்களுக்காக வேண்டி இவ்வரிமினை 
முதலீடாகக்‌ கொண்டு செய்யப்பட வேண்டும்‌ என்று மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ 
நேரடி ஆணை வழங்கியுள்ளான்‌. மேலும்‌ ஏற்றி இறக்கும்‌ மூட்டைகளில்‌ 
கண்டகோபாலனின்‌ முத்திரை இடவேண்டுமெனவும்‌ ஆணையிட்டுள்ளான்‌. 
கல்வெட்டு : 


1. 


2. 


திருமுகப்படி மதுராந்தகப்பெ[£ ]த்தப்பிச்சோழன்‌ ஓலை பெருமாள்‌ கோ 


யில்‌ பெருமாள்‌ ஊஸரும்‌ ஸ்ரீவைஷவக்‌ கண்காணி செய்வார்களில்‌ 
அன[ந்‌]தஷா 


- மிகளும்‌ பதிந்மரும்‌ ஷாநத்தாருங்‌ கண்டு காஞ்சிபுரத்து மும்முடி சோழப்பெரு 
 நீதெருவில்‌ வாணிக நகரத்தார்‌ பேரில்‌ தேவதானந்‌ திருவிடையாட்டம்‌ 
௨ பள்ளிச்சந்தமும்‌ ஸெளசப்‌ பள்ளிக்குப்‌ பள்ளிச்சந்தமும்‌ நீக்கித்‌ திறப்பி 


. ல்க்கடமை இறுத்து வரும்‌ குடிமக்கள்‌ பேரில்‌(க்‌) கடமையும்‌ 


அனைத்தாயங்களு 


208 


7. ம்‌ உள்ப்பட இருபத்தைஞ்சாவது மார்கழி மாத முதல்‌ பெருமாளுக்குத்‌ 
திருப்பரி சட்டத்து 

8. க்கு உடலாக விட்டோம்‌ இன்னாள்‌ முதல்‌ இத்தெருவிலே திருவாழி 
ஆழ்வாரையம்‌ [எ]ழு 

0, ந்தருளிவித்‌ துக்‌ கொள்ளுஞ்‌ சரக்கும்‌ விக்குஞ்சரக்கும்‌ கண்டகோபால லாஞனம்‌ 
ஊ 

10. ன்றிக்‌ கொள்வதாகச்‌ சொன்னோம்‌ இப்படி செய்வதே சூஜாளகாம வஃஓூஞ்நஸ 


ட 


209 


த.நா.அ.ிதொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 117 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 5 அறி 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 1241 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை ; 609/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 1 5 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 1177 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமர்ள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : காஞ்சிபுரம்‌ அருமொழித்தேவப்பெருந்தெரு இராசராசப்பெருந்தெரு, நிக்ரிலிச்‌ சோழப்‌ 


பெருந்தெரு எனும்‌ கண்டகோபாலன்‌ தெரு, கூறை வாணிகப்‌ பெருந்தெரு ஆகிய 
பெருந்தெருக்களில்‌ உள்ள வியாபாரிகள்‌, சாலியர்‌ (துணி வியாபாரம்‌ செய்பவர்கள்‌) 
இத்தெருக்களில்‌ கரமிருப்போர்‌ ஆகியோர்‌ செலுத்தும்‌ வரிகளில்‌ தேவதானம்‌, 
திருவிடையாட்டம்‌, பள்ளிச்சந்தம்‌, பெளத்தபள்ளிச்சந்தம்‌, ஆகிய வரிகள்‌ தவிர்த்து 
ஏனைய வரிகள்‌ பெருமாளுக்கு சாத்தப்படும்‌ ஆடைக்களுக்காக வேண்டி 
இவ் வரியினை முதலீடாக கொண்டு செய்யப்பட வேண்டும்‌ என்று 
மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ நேரடி ஆணை வழங்கியுள்ளான்‌. இத்தெருக்களில்‌ 
ஏற்றி இறக்கும்‌ சரக்குகள்‌ மீது கண்டகோபாலன்‌ இலச்சினை பொறிக்க வேண்டும்‌ 
என ஆணையிடப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. திருமுகப்படி ஹஹி.ஸ்ரீ மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ ஓ 
2. லை பெருமாள்‌ தாதரும்‌ பதின்மரும்‌ பெருமாள்‌ கோயில்‌ தானத்தாரும்‌ 


கண்டு காஞ்‌ 


9. சிபுரத்து அருமொழி பெருந்தெருவிலும்‌ இராசராசப்பெருந்தெருவிலும்‌ நிகரி 
4. லிசோழப்‌்பெருந்தெருவான கண்டகோபாலப்‌ பெருந்தெருவிலும்‌ 
கூறைவ|[£]ணியப்பெ 


210 


~ 


. ருந்தெருவிலும்‌ இருக்கும்‌ வியாபாரிகளும்‌ சாலியரும்‌ இருந்து பரிமாறுவாரும்‌ 


பல்கு 


. டிமக்களும்‌ உள்ளிட்ட பேரில்‌ தேவதானமும்‌ திருவிடையாட்டமும்‌ 


பள்ளிச்சந்தமும்‌ 


. பவுத்தப்பள்ளிக்குப்‌ பள்ளிச்சந்தமுமாய்ப்‌ பொந்தகுடி நீக்கித்‌ திறப்பில்‌ கடமை 


இறு 


க்கும்‌ குடிமக்கள்‌ பே[ரில்‌] கடமையும்‌ சாலியத்தறியும்‌ கம்மா[லை]யாய்‌ 


இருந்து ப 


. [ரி]மாறுவாரும்‌ உட்பட இருபத்தைஞ்சாவது மார்கழி மாத முதல்‌: 


பெருமாளுக்குத்‌ தி 


 [ரூப்ப]ரி சட்டத்துக்கு உடலாகவும்‌ அனைத்தாயங்களுமுட்பட விட்டோம்‌ 


இன்னாள்‌ மு 
தல்‌ இப்படியால்‌ வந்த கடமைதண்டிப்‌ பெருமாளுக்குத்‌ திருப்பரிசட்டங்கொண்டு 


. சாத்துவதாகவும்‌ இத்தெருக்களிலே திருவாழியாழ்வாரை எழுந்தருளிவித்துக்‌ 


கொள்‌ 


. ரஞ்‌ சரக்கும்‌ யிறக்குஞ்‌ சரக்கும்‌ கண்டகோபால இலைச்சினையூன்றுவதாகவும்‌ 


சொ 


ட ன்னோம்‌ இப்படி செய்வதே சூலூஸநாம வ$ஞாஞ்கஸுூ உ 


211 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 118 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 26 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு ; தி.பி, 1242 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 551/1918 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 118 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்‌ பெருமாளுக்கு திருநந்தா 


விளக்கு ஒன்று ளிக்க கரும்பூர்‌ வழக்கன்‌ திருவேகம்பமுடையான்‌ புலியன்‌ என்பவன்‌ 
115 ஆடுகளை அளித்து தினமும்‌ நெய்‌ நாழியும்‌, தயிர்‌ அமுது உழக்கும்‌ அளிக்க 
வழிவகை செய்துள்ளான்‌. 

கல்வெட்டு : 

1. ஹஹிஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜராஜதேவற்க்கு யாண்டு 
௨ம௬ வது மகர நாயற்று அபரபக்ஷத்து வியாழக்கிழமையும்‌ ஸவுமியும்‌ 
பெற்ற அத்த 

2. தி நாள்‌ செயங்கொண்ட சொழ மண்டலத்து எயிற்க்‌ கோட்டத்துக்‌ 
காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்குக்‌ 
கரும்பூர்‌ வழக்கன்‌ திருவேக 

3. ம்பமுடையான்‌ புலியன்‌ வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு இரும்பேட்டில்‌ 
இருக்கும்‌ மன்றாடி பெருமாள்க்கோனும்‌ பெரியாள்கோனும்‌ நந்‌[த]குலராய 

4. னும்‌ களத்தூர்‌ நாட்டுக்கோன்‌ நடுவிலானும்‌ வள்ளல்க்கோன்‌ பெருமாள்‌ 
ஏறக்கோனும்‌ வசம்‌ விட்டோம்‌ செம்மரி ஆடு நூற்றஞ்சு வெள்ளாடு 
பத்து ஆக ௨௫ நூற்‌ 


212 


5. றொருபத்தஞ்சுக்கு நாள்‌ ஒன்றுக்கு திருமடைப்பபள்ளியில்‌ அளக்கும்‌ 
அரியென்னவல்லான்‌ நாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தமிர்‌ அமுது நாழியும்‌ 
சந்திராதித்தவரை செலு ப 

6. த்தக்கடவோம்‌ பெருமாள்‌ கோமி[ல்‌ *] தானத்தோம்‌ 


213 


த.நா.௮.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 119 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 26 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1242 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 610/1918 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 119 
அரசன்‌ மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை கண்டகோபாலனின்‌ வேலைக்காரர்களில்‌ கெங்கமையக்கன்‌ நாரப்ப நாயக்கன்‌ என்பவன்‌ 
அருளாளபெருமாளுக்கு திருநந்தாவிளக்கு ஒன்று வைப்பதற்காக 26 மாடுகளும்‌ 
59 ஆடுகளும்‌ கோயில்‌ தானத்தாரிடம்‌ அளித்து தினமும்‌ உழக்கு நெய்யும்‌, நாழித்‌ 
தயிரமுதும்‌ அளக்க ஏற்பாடு செய்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஹிஸ்ரீ[॥*] தி_லாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜராஜதேவற்க்கு யாண்டு 


௨மச௬ு வது மகர நாய 


ற்று அபரபக்ஷத்து உமியும்‌ வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற சோதி நாள்‌ 


திருவத்தியூர்‌ நின்ற 


(றருளிய அருளாளப்பெருமாளுக்கு நாயனார்‌ கண்டகோபால தேவர்‌ 


பேரடைகள்ளில்‌ கெங்‌ 


. கமையக்கன்‌ நாரப்பநாயக்கன்‌ வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு 


பன்றிக்கோன்‌ 


மகன்‌ இளையபெருமாளும்‌ காலியூரில்‌ தாழிக்கோனும்‌ வில்லிகோனும்‌ வசம்‌ 


விட்ட பாற்‌ 


. பசு அஞ்சும்‌ நாகு கன்று அஞ்சும்‌ சினைப்பசு எட்டும்‌ பொலி(ம)முறை 


நாகு ஏழும்‌ 8ஷலம்‌ ஒற்றும்‌ 


214 


7. ஆக ௨௫ ௨௦௬ ம்‌ வெள்ளாடு பதிநேழும்‌ குட்டி பத்தும்‌ செம்மலி ஆடு 
இருபத்தெட்டும்‌ குட்டி மூன்றும்‌ _ 

8. கிடாய்‌ ஒன்றும்‌ ஆக ௨௫ ௬ம௯ம்‌ ஆக ௨௫ ௮ம௫ கைக்கொண்டு நாள்‌ 
ஒன்றுக்கு அரிஎன்னவல்லானா 

9. ழியால்‌ அளக்கும்‌ நெய்‌ உழக்கு நாழித்தமிரும்‌ திருநாள்தேவை(கவ)களும்‌ 
சந்திராதித்தவ 

10. ரை செலுத்த[வரக்‌]கடவோம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோமி[ல்‌* ] தானத்தோம்‌ 


11. இரண்டுநிலைத்‌ திருக்குத்துவிளக்கு ஒன்று [॥*] 


215 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 120 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு அத. 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1242 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 557/1918 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 120 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ 


திருநந்தவனக்குடிகளுக்கு (திருநந்தவனத்தை நிர்வகிக்கும்‌ குடிகள்‌) தலைவனான 
பெரியபெருமாள்‌ எனும்‌ பெருமாள்‌ தாசன்‌ என்பவன்‌ உக்கல்‌ பிடாகை பறியனஞ்சேரி 
என்றழைக்கும்‌ வீரசிம்ஹசதுர்வேதிமங்கலத்தில்‌ தனக்கு காணியுடைய 17% வேலி 
நிலத்தினை அருளாளப்பெருமாள்‌ முன்பு “திருமொழி” (திவ்யப்‌ பிரபந்தம்‌) பாடல்கள்‌ 
பாடும்‌ 58 அந்தணர்களுக்குத்‌ தானமாக வழங்கியுள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஸஷிஸ்ரீ[॥*] கிரிலாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜதேவற்க்கு யாண்டு ௨மச 
வது கும்ல நாயற்று வ௫வ.வக்ஷத்து பஞமியும்‌ வியாழக்கிழமையும்‌ 
பெற்ற [அ]முதி நாள்‌ ஜயங்கொண்ட 


2. சோழ மண்டலத்து எமிற்க்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ 
னின்றருளின அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ திருநந்தவனக்குடிகளுக்கு 
னாயகம்‌ பெரிய பெருமாளான பெருமாள்‌ தாஸனேன்‌ 

9. இம்மண்டலத்துக்‌ காலியூர்க்‌ கோட்டத்து உக்கல்ப்‌ பிடாகை பறியனஞ்சேரியான 
வீரஹி௦ஊவ*௯ வெ _சிமங்கலம்‌ இவ்வூர்‌ மஹாஸடலெெயார்‌ பக்கலே னான்‌ 


காணியாக கொண்டு உடைய வ, 


216 


. மாணத்தில்‌ மேல்ப்பட்ட நஞ்சை னிலம்‌ பதினைஞ்சும்‌ நத்தமுட்ப்படக்‌ 
கொல்லை நிலம்‌ அஞ்சும்‌ ஆக நிலம்‌ இருபதும்‌ இன்னிலம்‌ இருபதிற்று 
வேலியில்‌ எம்பெருமான்‌ திருவிடையாட்டமான னிலங்க 

எந்த நிலம்‌ இருவேலியும்‌ பிரயாகைக்‌ காரிமாறப்பிரான்‌ தாலைக்கு னிலம்‌. 
கால்‌ வேலியும்‌ ஆக னிலம்‌ இரண்டேகால்வேலியும்‌ நான்‌ உதகம்‌ 
பண்ணிக்‌ குடுத்தபடியே காணி ஆகவிட்டு நீக்கி நிலம்‌ பதினே(ழ்‌)ழேமுக்கா 
, லும்‌ பெருமாள்கோயிலில்‌ இற்றை னாளில்‌ விலையுடைய விண்ணப்பஞ்செயும்‌ 
[பிராமனகொத்து] இருபத்திருவருக்கும்‌(க்‌) கூட்டம்பேர்‌ இருபத்தி 
இருவற்க்கும்‌ [தனதமதிப்‌ பேர்‌] பன்னிருவற்க்கும்‌ னாயகம்‌ பேர்‌ இ 

. ருவற்க்கும்‌ ஆகப்பேர்‌ ஐம்பத்தெண்வரும்‌ பெருமாளுக்குத்‌ திருமொழி 
திருவஜயநம்பாடி நிமந்த விழுக்காட்டிலே காணியாகக்‌ கூறிட்டுக்‌ கொள்ளக்‌ 
கடவர்களாகப்பெருமாள்‌ திருமுன்பே உதகம்‌ [ப*]ண்ணிச்‌ சிலாலேகை 
பண்ணிக்குடு 

த்தேன்‌ பெருமாள்‌ காஸநேன்‌ இப்படிக்கு இவை பெருமாள்‌ தாஸன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை திக்கயன்‌ திருவேட்டை அழகிய பெருமாள்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை தேவப்‌ பெருமாள்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை தாமோ 


. [த]ரன்‌ எழுத்து இப்படிக்கு இவை திருவனந்தாழ்வான்‌ எழுத்து ௨ 


217 


த.நர.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 121 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 26 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.1242 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ; 552/1918 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ப 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 12 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை  : புலியூர்க்கோட்டத்து புலியூரில்‌ இருக்கும்‌ வேற்காடு கிழான்‌ கண்டராதித்தன்‌ சேனாபதி 
நாயக்கன்‌ என்பவன்‌ பெருமாளுக்கு வைத்த திருநந்தா விளக்கு ஒன்றிற்காக 


33 மாடுகளை கோயில்‌ தானத்தாரிடம்‌ அளித்துள்ளான்‌. இம்மாடுகளைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு அரியென்னவல்லான்‌ நாழியால்‌ தினமும்‌ நெய்‌ உழக்கும்‌, தமிர்‌ அமுது 
நாழியும்‌ வழங்கிட தானத்தார்‌ சம்மதித்துள்ளான்‌. 

கல்வெட்டு : 

1. ஷஹிஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜதேவற்க்கு யாண்டு ௨௦௬ 
வது ஷே நாயற்று ௬வறவக்ஷத்து உஸுதியும்‌ வியாழக்கிழமையும்‌ 
பெற்ற ௯விட்டத்து நாள்‌ 

2. புலியூர்க்கோட்டத்தில்ப்‌ புலியூரில்‌ வேற்காடு கிழான்‌ கண்டராதித்தன்‌ சேனாபதி 
நாயக்கன்‌ பெருமாளுக்கு வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு விட்ட 

3. பாற்பசுப்பத்தும்‌ சினைப்பசு பத்தும்‌ பொலிமுறை நாகு பன்னிரண்டு 8ஷலம்‌ 
ஒன்று ஆக ௨௫ ௩௰௩ ங்‌ கைக்கொண்டு நாள்‌ ஒன்றுக்கு அரிஎன்னவல்லான்‌ 

4. நாழியாலே உழக்கு நெய்யும்‌ நாழித்தயி[ர்‌*] அமுதும்‌ திருநாள்த்‌ 
தேவைகளும்‌ சந்திராதித்தவரை செலுத்துவிக்க[க* ]டவோம்‌ பெருமாள்‌ 
கோயில்‌ தானத்தோம்‌ 


218 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 122 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 27 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1248 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 407/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந = 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 122 


மூன்றாம்‌ இராசராசன்‌ 
அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


மலைமண்டலத்து இருமாடிக்கூடல்‌ முல்லைப்பள்ளி என்ற ஊரைச்‌ சேர்ந்த இராமன்‌ 
தேவன்‌ என்பவன்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு வைத்த 
திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு 33 பசுக்களும்‌, ஒரு காளையும்‌ தானமளித்‌ துள்ளான்‌. 


1. ஷஹிஸ்ரீ[!*] திரில-வநச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇமாஜாஜசெவற்கு யாண்டு: 


௨௭ வது மீன னாயற்றுப்‌ பூவாவக்ஷத்து அஷமியும்‌ சனிக்கிழமையும்‌ 
பெற்ற ஏமமி:த்து னாள்‌ ஜயங்கொண்டசொழ மண்டலத்து ஸீற்கோட்டத்துக்‌ 
காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூரனின்றருளின அருளாளப்‌ பெருமாளுக்கு 


2. மலைமண்டலத்து இருமாடிக்கூடல்‌ முல்லைப்பள்ளி இராமன்‌ தேவன்‌ வைத்த 


திருனந்தாவிளக்கு ஒன்றுக்கு நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ அரிஎன்ன 
வல்லானாழியால்‌ நெய்‌ உழக்கு தமிரமுது னாழிக்கும்‌ விட்டு பாற்ப்பசு 
பத்தும்‌ சினைப்பசு பத்தும்‌ பொலிமுறை னாகு பனிரண்டும்‌ 8ஷலம்‌ ஒன்றும்‌ 
ஆக உரு முப்ப 


9. த்து மூன்றும்‌ இத்திருநந்தாவிளக்கு எரிய வைத்த எறும்புகாணிவிளக்கு 


ஒன்றும்‌ கைக்கொண்டு இத்திருநந்தாவிளக்குச்‌ சநீதிராதித்தவரை 
செலுத்தக்கடவோம்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஹானத்தோம்‌ இப்படிக்கு இவை 
கோமில்க்‌ கணக்குச்‌ சீயபுரமுடையான்‌ யணிந்தான்‌ அருளாளப்பெருமாள்‌ 
அருளாளப்பிரியன்‌ எழுத்து 


219 


தா.ந.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 123 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1244 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 2352/1919 
மொழி ; தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 128 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மோட்டுப்பள்ளியைச்‌ சேர்ந்த கோம்மனப்பனங்காறு என்பவன்‌ அருளாளப்பெருமாளுக்கு 
வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றிற்காக 33 மாடுகளை கோயில்‌ தானத்தரிடம்‌ அளித்து 
தினமும்‌ நெய்‌ உழக்கும்‌, தமிர்‌ நாழியும்‌ வழங்கிட வழிவகைச்‌ செய்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 

1. ஹஹிஸ்ரீ[॥*] திரில-வனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீமாஜமாஜசேவற்க்கு யாண்டு 
௨௰௯ ஆவது ஜயங்கொண்டசோழ மண்டலத்து எமிற்கோட்டத்துக்‌ 
காஞ்சிபுரத்து திருவத்தியூரனின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 
மோட்டுப்பள்ளியில்‌ இருக்கும்‌ 

2. கோம்மனப்பனங்காறுநேன்‌ கன்னி நாயற்றுப்‌ பூவபக்ஷத்து பஞ்சமியும்‌ 
வியாழக்கிழமையும்‌ பெற்ற அனிழத்து நாள்ப்‌ பெருமாளுக்கு வைத்த 
திருநாந்தாவிளக்கு ஒன்றுக்கு விட்ட பலவற்கத்து பாற்பசு ம ம்‌ சினைப்பசு 
ம ம்‌ பொலிமுறை னாகு ௰௨ம்‌ 

9. 8ஷலம்‌ ஒன்றும்‌ ஆக ௨௫ முப்பத்து மூந்றுங்‌ கைக்கொண்டு னாள்‌ 
ஒன்றுக்கு அளக்கும்‌ அ[ரிஎ]ந்னவல்லாநாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தையிரமுது 
னாழியும்‌[ஞ்‌ ] சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோம்‌ பெருமாள்கோயில்‌ 
ஹாநத்தோம்‌[॥*] 


220 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 124 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 29 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1245 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 566/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட ஸு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 124 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : மூன்றாம்‌ இராசராசனின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ திருவண்ணாமலை மாவட்டம்‌ 


படவேட்டினைத்‌ தலைநகரமாகக்‌ கொண்டு ஆட்சி செய்த சிற்றரசன்‌ செங்கேணி 

வீரராகவன்‌ அம்மையப்பனின்‌ பேரனான வீரப்பெருமாள்‌ எதிரிலிச்‌ சோழச்‌ சம்புவராயன்‌ 

ஆளப்பிறந்த நாயனான இராஜராஜச்சம்புவராயன்‌ என்பவன்‌ வெண்குன்றக்கோட்டத்துப்‌ 

பெருநகர்‌ நாட்டுப்‌ பெருநகரில்‌ உள்ள அறுபத்துஒன்றெ ஒன்பது மாவரைக்‌ காணியும்‌ 

- கொல்லை நிலமும்‌ பெருமாளுக்கு திருவிடையாட்டமாக அளித்துள்ளான்‌. இவ்வாறு 

விடப்பட்ட நிலத்தின்‌ வரியை முதலாகக்‌ கொண்டு ஆளப்பிறந்தான்‌ சந்திக்காக வேண்டிய 

அமுதுபடி, அடைக்காயமுது (பாக்கு), சந்தனக்காப்பு கோமில்‌ திருப்பணிக்காகப்‌ 

பயன்படுத்திக்‌ கொள்ள வேண்டுமென்றும்‌ கூறியுள்ளான்‌. மேலும்‌ உக்கல்‌ பிடாகை 

பனங்காட்டுப்‌ பூண்டி கண்டமசேயிலுள் 3 வேலி நிலத்தினை அருளாளப்பெருமாளுக்குத்‌. 

தினம்‌ நான்கு மலர்‌ மாலைகளும்‌, ஒரு பதக்கும்‌ மலர்கள்டஅழகியபெருமாள்‌ தாதன்‌ 

மற்றும்‌ தேவப்பெருமாள்‌ தாதன்‌ ஆகியேரிடம்‌ வழங்கிட இந்நிலத்தினை அளித்துள்ளான்‌. 

கல்வெட்டு : 

1. ஷஹஹிஷஸ்ரீ[॥*] தி, வுவநச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜகேவற்க்கு யாண்டு [௨]ம௯ 

வது கற்கடக நாயற்று வூவ_பக்ஷத்து வகமியும்‌ திங்கள்‌ கிழமையும்‌ 
பெற்ற பூ[ர]த்து நாள்‌ ஜயங்கொண்டசோழ மண்டலத்து 


2. எயிற்க்கோட்டத்து நகரங்காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளின 
அருளாளப்பெருமாளுக்கு செங்கேணி வீராகரன்‌ அம்மையப்பன்‌ பேரனான 
வீரப்பெருமாள்‌ எதிரிலிசோழச்சம்புவராயன்‌ ஆளப்பிறந்தநாயனான இரா 


221 


10. 


. ஜராஜச்‌சம்புவராயநேன்‌ அமுதுபடி சாத்துப்படிகளுக்கும்‌ திருப்பணிக்கும்‌ 


திருவிடையாட்டமாக இட்ட இம்மண்டலத்து வெண்குன்றக்கோட்டத்துப்‌ 
பெருநகர்‌ நாட்டுப்‌ பெருநகர்‌ தரப்படி நிலம்‌ தொண்ணூற்று இர 


உண்டு இதில்‌ பிரமிசுரமுடையார்‌ தேவதான நிலம்‌ [ஏழே*]யிரண்டும்‌ 


மாக்காணிமுந்திரிகை கீழ்க்காலும்‌ சுப்பிரமண்ணியப்‌ பிள்ளையார்‌ தேவதானம்‌ 
நிலம்‌ அரையும்‌ வினாயகப்‌ பிள்ளையர்‌ தேவதானம்‌ நிலம்‌ ஒரு 
மாவின்‌ கீழ்முக்காலும்‌ 


. ஸ்ரீகரணவிண்ணகர்‌ எம்பெருமான்‌ திருவிடையாட்டம்‌ நிலம்‌ முன்றேகாலே 


அரைக்காணியும்‌ பள்ளிச்சந்தம்‌ நிலம்‌ அரையும்‌ துர்கை யிறையிலி 
நிலம்‌ காலேகாணிமுந்திரிகைக்‌ கீழ்க்காலும்‌ பிடாரி யிறையிலி நிலம்‌ 
காலே அரைமா 


வும்‌ சாத்தன்‌ இறையிலி நிலம்‌ ஒருமாவரைக்காணியும்‌ ஆகத்‌ தேவதானம்‌ 


இறையிலிகளால்‌ நிலம்‌ பன்னிரண்டே காணி அரைக்காணியும்‌ நீக்கி 
நிலம்‌ எழுபத்தொன்பதேமுக்காலே நான்மாவரையேயரைக்காணி 


. இதில்‌ பூபாலசுந்தரன்‌ ஏரியும்‌ கரையும்‌ நீர்கோவையும்‌ நிலம்‌ பதிநெட்டும்‌ : 


மருவிட்டும்‌ மணல்மேடும்‌ நிலம்‌ அரையேகாணி முந்திரிகையும்‌ ஆக 
நிலம்‌ பதிநெட்டரையே காணிமுந்திரிகையும்‌ நீக்கி நன்சை நிலம்‌ அறு 


. பதொன்றேயொன்பது மாவரைக்‌ காணியும்‌ கொல்லை நிலமும்‌ 


திருவிடையாட்டமாக விட்டு இவ்வுடலுக்கு கண்டகோபாலன்‌ சந்திக்கு 
அனந்தரம்‌ ஆளப்பிறந்தான்‌ சந்திக்கு அமுதுபடிக்கு நாள்‌ ஒன்றுக்கு 
அரிசி கலமும்‌ நெய்‌அமுது 


. ம்‌ கறிஅமுது மிளகுஅமுது உப்புஅமுது அடைக்காயஅமுது சந்தனக்காப்புத்‌ 


திருப்பணிகளுக்கும்‌ உடலாகத்‌ திருவிடையாட்டமாக சந்திராதித்தவரை 
செல்வதாகச்‌ சிலாலேகை பண்ணிக்குடுத்தேன்‌ நாள்‌ ஒன்றுக்கு எடுக்கும்‌ 


திருமாலை நாலுக்கும்‌ திருப்பள்ளித்தாமம்‌ பதக்குக்கும்‌ திருநந்தவனம்‌ 
செய்யும்‌ திருவேட்டை அழகியபெருமாள்தாதனுக்கும்‌ தேவப்பெருமாள்‌ 
தாதனுக்கும்‌ [காசு] இலக்கைக்கும்‌ நெல்‌ இலக்கைக்கும்‌ உக்கல்‌ பிடாகை 
பனங்‌ 


. காட்டுப்பூண்டியிலே கண்டமசேரி மூன்று வேலி நிலம்‌ திருமாலைப்புறமாக 


விட்டேன்‌ இராஜராஜச்சம்புவரையநேன்‌ 


222 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ :- 125 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : - 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : - 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 619/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு - 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 125 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டப மேற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : நெல்லூரைச்‌ சேர்ந்த பொன்னைய பொமிண்டன்‌ என்பவன்‌ அருளாளப்பெருமாளுக்கு 


திருநந்தாவிளக்கு ஒன்று எரிக்க 33 மாடுகள்‌ தானமளித்துள்ளான்‌. 


போமிண்டன்‌ “= இடையர்‌ குலத்தவன்‌ 


கல்வெட்டு 

ந ஆக்ட்‌. ஆட்ட னச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜதேவற்க்கு யாண்டு 

9. . , , ற்று வவ*வக்ஷத்துச்‌ சனிக்கிழமையும்‌ பக மியும்‌ 

ச உக்ர நாள்‌ பெருமாளுக்கு நெல்லூரில்‌ இருக்கும்‌ அங்‌ 

க்ஸ்‌ பொன்னைய போமிண்டன்‌ வைத்த திருநந்தாவி 

ட்ட ப ஏ டடக்‌ க்கும்‌ அரியென்னவல்லானாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ ந்தை 

6. . . நாழிக்கும்‌ விட்ட பலவற்கர்த்துப்‌ பாற்ப்பசுப்‌ பத்தும்‌[ஞீ] சினைப்பசுப்பத்து 

7, . . . லிமுறைனாகு பன்னிரண்டும்‌ 8ஷலட ஒன்றும்‌ [ஆக] உரு 
முப்பத்துமூனறும 

8. கொண்டு இத்திருநந்தாவிளக்குச்‌ சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோம்‌ 
பெ 

9. [ரு]மாள்‌ கோயில்‌ ஷ £னத்தோம்‌ இத்திருநந்தாவி[ள*]க்கு இப்பொன்னைய 
போயிண்டன்‌ 

10. . . . யாக கைக்கொண்ட மன்றாடி பூண்டியில்‌ அறமக்கோன்‌ கைக்கொண்டு 


11. விட்டது [॥*] 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 126 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 24 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 1240 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 420/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 2 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 126 


மூன்றாம்‌ இராசராசன்‌ 
அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 
மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ திருவத்தியூர்‌ அருளாளப்பெருமாளுக்கு 


ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து நீர்வேளூர்‌ நாட்டு ஆட்டுப்புத்தூர்‌ என்ற ஊரினை 
திருவிடையாட்டமாக கொடையளித்துள்ளான்‌. 


1. ஷஷிய்ரீ[।*] மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ ஓலை எற்றுக்காட்டுக்கோட்டத்து 


நீர்வேளூர்‌ நாட்டு ஆட்டுப்புத்தூர்‌ உ . . 


2. தேவதானம்‌ திருவிடையாட்டம்‌ பட்டவிருத்தி நீக்கி இவ்வூரும்‌ பி 


களும்‌ உள்ப்பட கடமை பொன்வரி புறக்‌ [. . .] 


9. மற்றும்‌ எப்பேர்பட்ட நெல்வற்கம்‌ காசுவற்க்கம்‌ உ[பா]திகள்‌ உள்பட்ட 


௨௰[௩]க்கு எதிராமாண்டு ஆடிமாதம்‌ . . . 


4. திருநாளுக்கும்‌ இராசகண்டகோபாலன்‌ சன்திக்கும்‌ திருவிடையாட்டமாக 


ஷவ*மானியமாக சந்திரா . . . . . , 


224 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 127 


மாவட்டம்‌ 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : - 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 442/1019 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு ௯ 
தமிழ்‌ 
தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 127 


மதுராந்தகப்பொத்தப்பிச்‌ சோழன்‌ 

அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை மேற்குச்‌ சுவர்‌. 

இது தெலுங்குச்‌ சோழன்‌ மதுராந்தகப்பொத்தப்பிச்‌ சோழனின்‌ நேரடி ஆணையாகும்‌. 
கோயம்பாக்கம்‌ மற்றும்‌ பெரிய பெருமாள்‌ நல்லூர்‌ ஆகிய ஊரின்‌ கொல்லை நிலங்களில்‌ 
9 வேலி நிலத்தினை நந்தவனம்‌ அமைக்கவும்‌ ஏனைய நிலத்தினை நந்தவனத்தினை 
நிர்வகிப்பவர்களின்‌ வாழ்க்கை ஆதாரத்திற்குப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள வழிவகைச்‌ 
செய்துள்ளான்‌. 


1. ஹஹிஜஸ்ரீ[॥*] திருமுகத்துப்படி மதுராந்தகப்பொத்தப்பிச்சோழன்‌ ஓலை 


பெருமாள்‌ உரும்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஸ்ரீவைஷவக்கண்காணி 
அன[ஷ]ஸுவாமிகளும்‌ பதின்‌[மரு]ம்‌ 


2. தானத்தாரும்‌ கண்டு கோயம்பாக்கத்தில்‌ நிலமாய்ப்‌ பெரியபெருமாநல்லூருடன்‌ 


கூடின கொல்லை உட்படநிலம்‌ பதின்மூன்று வேலியும்‌ திருநந்தவனஞ்‌ 
செய்யலா[ம்‌*] 


8. நிலம்‌ திருநந்தவனஞ்‌ செய்வதாகவும்‌ அல்லாத நிலம்‌ இத்திருநந்தவனம்‌ 


செய்கிற ௨ாஸர்களுக்கு அனைத்தாயங்களும்‌ உட்படச்‌ சீவிதமாவதாகவும்‌ 
சொன்னோம்‌ இப்படி செய்வதே[॥*] 


225 


த.நர.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 128 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு உ ல 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : - 
னர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 490/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ கக்‌ கல்வெட்டு 

எண்‌ 2 128 
அரசன்‌ :  மதுராந்தகப்பொத்தப்பிச்‌ சோழன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ திண்டுறை என்னும்‌ ஊரை, அருளாளப்‌ பெருமாளுக்கு 
திருவிடையாட்டமாக அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ ஓலை திண்டுறை ஊரவர்‌ கண்டு விடை 
தந்களூர்‌ [௮] காத்திகை 
2. மாதமுதல்‌ உள்ளூர்‌ இறையிலி தேவதானம்‌ திருவிடையாட்டம்‌ நீக்கி 
பெருமாள்‌ அருளாளப்பெ 
3. ருமாளுக்கு திருவிடையாட்டமாக ஸவ*மாநியமாக விட்டோம்‌ இப்படிக்கு 
திருவாழிக்கல்லும்‌ நாட்டி 
4. இக்கோயில்‌ தானத்தார்க்கே[ற] சநீதிராதித்தவரை கடமை குடிமை 
செலவாக்குவதாகச்‌ சொன்னோம்‌ 


செ 


. இப்படி செய்வதே இவை இராசகண்டகோபாலன்‌ எழுத்து [॥*] 


226 


த.நா.அ.தொல்லியல்துறை , தொடர்‌ எண்‌ :- 129 


மாவட்டம்‌ : தாஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு உ 3 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி.[252 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 5586/1918 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 0௮ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு :. தெலுங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 129 
அரசன்‌ : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்து நாட்டுப்‌ பிரிவு 
தலைவர்களுக்கு நேரடி ஆணை ஒன்று பிறப்பித்துள்ளான்‌. திறப்பு, தேவதானம்‌, 
திருவிடையாட்டம்‌ (பெருமாள்‌ கோயிலுக்கு அளிக்கப்படும்‌ நிலம்‌), பள்ளிச்சந்தம்‌ 
(பெளத்த கோயிலுக்கு வழங்கிய நிலம்‌), அகரப்பற்று, மடப்புறம்‌, சீவிதப்பற்று, 
படைப்பற்று, வன்னியப்பற்று ஆகிய நிலங்களில்‌ இருந்து வேலி ஒன்றுக்கு ஆறு 
கலநெல்‌ கழித்துக்‌ கொண்டு மீதயை வரி வசூல்‌ செய்ய ஆணையிட்டுள்ளான்‌. 
திறப்பு என்பது நேரடியாக அரசுக்கு இறை செலுத்தும்‌ வெள்ளான்‌ வகைநிலம்‌; 
இன்றைய ரயத்வாரி போன்றது. 


கல்வெட்டு : 


1. ஹஸஷிஸ்ரீ[॥*] மயமாகைப்பொத்தப்பிச்சோழன்‌ ஒலை ஜயங்கொண்ட சோழ 
மண்டலத்து நாடவர்‌ கண்டு விடு தந்ததாவது இம்மண்டலம்‌ இரண்டாவது 

2. அப்பரி மாஸ முதல்‌ கடமை இறுக்கும்‌ இடத்து இரண்டாவது புரட்டாதி 
மாஸ வரையும்‌ இறுத்து வந்த ஒட்டிலே திறப்புந்‌, தேவதானம்‌, 
திருவிடையாட்டம்‌, பள்ளிச்சந்தம்‌ அ 

3. கரப்பற்று, மடப்புறம்‌, உள்ளிட்டனவும்‌ 8வதப்பற்றும்‌, படைப்பற்றும்‌, வன்னியட்பற்றும்‌ 
உட்படத்‌ தன்வரிசைப்படியிலே வேலி ஒன்றுக்கு அறுகல நே 

4, ல்லு விட்டோம்‌ இப்படியால்‌ வந்த நெல்லு ஒட்டிலே கழித்துக்‌ கடமை 
இறுப்பதாகச்‌ சொன்னோம்‌ இப்படி செய்வதே ஸ்ரீ ௯ஸாஸாம வடி 
லாஞ்நஹட உ 


227 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 130 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : - 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 6380/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 1 ௫ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 130 
அரசன்‌ : மதுராந்தகப்பொத்தப்பிச்‌ சோழன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டப வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : திருவத்தியூர்‌ பள்ளம்‌, கொல்லைப்பற்று, வரதுங்கவிளாகம்‌, நூபழுக்கைப்பற்று கோயில்‌ 
நிலங்களில்‌ விளையும்‌ கமுகு (பாக்கு), இலைக்கொடி (வெற்றிலை), ஆகியவற்றினை 
வருடம்‌ ஒன்றுக்கு கொடுக்க வேண்டிய அளவினையும்‌, கமுகு வைத்த நிலத்தினை 
கமுகு வைத்தவர்களுக்கே காணி உரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலத்தின்‌ 
அருகே வைக்கப்படும்‌ தென்னை, மா, பாலா உள்ளிட்ட மரங்களும்‌ அவர்களுக்கே 
சொந்தமாவதாகும்‌. கமுகின்‌ கீழ்‌ பயிரிடப்படும்‌ புன்செய்‌ பயிர்களுக்கு வரி செலுத்திட 
வேண்டுமெனக்‌ கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஹுஹிஸ்ரீ[॥*] மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்சோழன்‌ ஓலை பெருமாள்‌ 
2. கோயிற்தானத்தார்‌ கண்டுவிடை தந்ததாவது பெருமாள்‌ திருவிடையா 
9. ட்டம்‌ திருவத்தியூர்ப்பள்ளமும்‌ கொல்லைப்பற்று வரதுங்கவிளாகமும்‌ 
4. கமுகும்‌ இலைக்கொடியும்‌ செய்து கடமையிறுக்கும்‌ இடத்துத்‌ திருவத்தியூற்ப 
5. ள்ளத்தில்‌ வைத்த கமுகு தலை நிரம்பினால்‌ காய்கமுகு ஒன்றுக்கு ஆட்டைக்கு 
& 
6. ஞ்னூறு பாக்காக வந்த கடமை கொள்ளவும்‌ இலைக்கொடி பயிர்ச்செ[ய்‌*]த 


நில 


228 


10. 


1. 


12. 


18. 


14. 
15. 


16. 


17. 
18. 


19. 


. த்துக்கு வேலி நூறு பழங்காசு கொள்ளவும்‌ நூபழுக்கைப்பற்று இலை 


அமுதுக்கு 


வேலி ஒன்றுக்கு ஆட்டைக்கு மூவாமிரத்தறுநூறு கட்டு வெற்றிலை 


கொள்ளவு 


. ம்‌ கொல்லைப்பற்று வரதுங்கவிளாகத்தில்‌[க்‌] கமுகு வைத்த நிலத்தில்க்‌ 


கமுகு த 
லை நிரம்பினால்‌ கமுகு ஒன்றுக்கு ஆட்டைக்கு நானூறு பாக்காக வந்த. 
கடமைகொள்ளவும்‌ இன்னிலத்தில்‌ இலைக்கொடி செய்த நிலத்துக்கு வே 
லி எழுபத்தைஞ்சு பழங்காசு கொள்ளவும்‌ [நூட]க்கைப்பற்று ஆட்டைக்கு 


வேலி ஒன்றுக்கு இரண்டாயிரத்தெழுநூறு கட்டு வெற்றிலை கொள்ளவும்‌ 
க 

முகு வைத்த நிலத்தில்‌ சுற்றுச்சார்வில்‌ வைத்த தெங்கும்‌ பலாவும்‌ மாவும்‌ 

உள்ளிட்ட பல வுரக்ஷங்கள்‌ கமுகு வைத்தவனுக்கே சொம்மாவதாகவும்‌ 
ட்ட 

கு வைத்த நிலம்‌ கமுகு வைத்தவனுக்கே காணியாவதாகவும்‌ கமுகின்‌ 
கீழ்‌ செ 

ய்யும்‌ [பு]ன்பமிருக்குக்‌ கடமைகொள்ளக்கடவதல்லவாகவும்‌ சொன்னோம்‌ . 

இப்படிக்கு பெருமாள்‌ வ, ஸாதஞ்செய்தருளின திருமுகமும்‌ குடுத்து 
சிலாலே 

கையும்‌ பண்ணிக்குடுப்பதே இவை கண்டகோபாலன்‌ எழுத்து உ 


229 


த.நர.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 131 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : - 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : - 
வர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 602/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு :  பொய்சளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ அதது |) 
அரசன்‌ :.. இரண்டாம்‌ சோமேஸ்வரன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : பொய்சள மன்னனின்‌ முதல்‌ பட்டத்தரசி தேவிகா என்பவள்‌ சாளுக்கிய வம்சத்தைச்‌ 


சார்ந்தவள்‌ என்பது இக்கல்வெட்டுச்‌ செய்தியாகும்‌. 
கல்வெட்டு : 
்‌ த ன்ட்‌ - மாஜா ய நா2திகொகிகடி [॥*] ௬-௨௦ யமெொலிவிஃாக௦ 
க ஒஓபெொெஒுவிஓவிலி: [॥*] ககராஸிஷவிகஷக, ஸெவறீ ஆக ஸமாஹந: 
[1*] ராஜா ஸமொகெறாறொநா? ஹயவாவகி லவஃ[*] உயிகா 


தெவிகாநா2 வாஸ வகா [1*] வ,வெடெ லூவகெஷஹு 


ப,மாநஹிஷி ஸ்ரிய [॥*] 


கங்க கடி இடத ஷொத்த2 வஓலாஒ [ ] ஸலவே கெ2 


230 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 132 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 5 இ 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1252 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 5603/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 182 
கண்டகோபாலன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 


புலியூர்க்கோட்டத்து வேளிச்சேரி எனும்‌ சீலசிகாமணிச்‌ சதுர்வேதிமங்கலத் துக்‌ 
காணியுடைய அடைப்பன்‌ காட்டியகையன்‌ எனும்‌ தொண்டைமண்டலக்‌ 
குருகுலராயன்‌ என்பவன்‌ திருவத்தியூர்‌ அருளாஎப்பெருமாளுக்குத்‌ திருநந்தாவிளக்கு 
ஒன்று எரிக்க 11 எருமைகளைக்‌ கோயில்‌ தானத்தாரிடம்‌ வழங்கியுள்ளான்‌. 


[8 ஷஹிஸ்ரீ[॥” | யாண்டு இரண்டாவது ஜயங்கொண்டசோழ மண்டலத்து 


எமிற்க்கோட்டத்து காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்‌ 
பெருமாளுக்கு ஹி௦ஹ நாயற்றுப்‌ பூவவக்ஷத்து ப 


2. ஞ்சமியும்‌ சனிக்கிழமையும்‌ பெற்ற அத்தத்து நாள்‌(ப்‌) புலியூர்க்கோட்டத்து 


வேளிச்சேரி ஆன சீலசிகாமணிச்‌ சதுவெதிமங்கலத்துக்‌ காணியுடைய 


அடைப்பன்‌ காட்டியகையனான தொண்டை 


9. மண்டலக்‌ குருகுலராயனேன்‌ பெருமாளுக்கு வைத்த திருநந்தா விளக்கு 


ஒன்றுக்கு னாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ அரிஎன்னவல்லானாழியால்‌ நெய்‌ 
உழக்குக்குந்‌ தைமிரமுது நாழியும்‌ திருநாள்த்தேவைகளுக்கும்‌ 


4, விட்ட எருமை எட்டுங்‌ கிடாரினாகு இரண்டும்‌ பொலிபோத்து ஒன்றும்‌ 


ஆக ௨௫  பதிநொன்றுங்‌ கைக்கொண்டு இத்திருநந்தாவிளக்குச்‌ 
சந்திராதித்தவரை செலுத்தக்‌ கடவோம்‌ 


5. பெருமாள்‌ கோயில்‌ ஷானத்தோம்‌ 


231 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 133 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1258 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ; $53/1918 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்கு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 183 
அரசன்‌ :  அல்லுநதிக்கமகாராஜ கண்டகோபாலன்‌ 
இடம்‌ : * அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : பெருமாள்‌ கோயில்‌ பண்டாரத்தில்‌ இருந்து அரைக்கால்‌(1/8) விளக்கு ளிக்க 


கருணாகரக்கோன்‌, வெண்ணைக்கூத்தக்கோன்‌ ஆகிய இருவரும்‌ தலா இரண்டு 
பசு மாடுகள்‌ பெற்றுக்‌ கொண்டு விளக்கெரிக்கச்‌ சம்மதித்‌ துள்ளனர்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஹிஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஅல்லுந்திக்க* மஹாராஜ 
கண்டகோபால தேவற்கு யாண்டு ௩ 
2. பெருமாள்‌ ஸ்ரீபண்டார அமுதாலத்தில்‌ மதுவூர்தலைமட்டன்‌ கருனாகரகோன்‌ 
கைக்கொண்ட பசு இரண்டுக்கு விளக்‌ 
3. கு மாகாணியும்‌ வெண்ணைக்கூத்தக்கோன்‌ சாமன்‌ கைக்கொண்ட பசு 
இரண்டுக்கு விளக்கு மாகாணியும்‌ ஆக விளக்‌ 
4. கு அரைக்காலுக்கு மிவந்‌ நெய்யும்‌ தயிரமுதும்‌ சந்திராதித்தவரை செலுத்தக்‌ 
கடவோம்‌ .இவ்விருவோம்‌ 


ன 95 


“திக்க” என்பது “திருக்காளத்திதேவ” என்பதன்‌ சுருக்கம்‌. 


232 


தா.ந.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 134 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 1 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1258 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 853/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு :  தெ.இ.கல்‌.தொ.%11 

க.எண்‌. 168 

தமிழ்‌ 
பிற்காலப்‌ பல்லவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 134 
கோப்பெருஞ்சிங்கன்‌ 


அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ பாறைக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


நெல்லூர்‌ நாட்டு மண்டகத்தலி என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்த சந்திரசெட்டி என்பவன்‌ 
அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ திருநந்தாவிளக்கு ஒன்று எரிப்பதற்கு நாற்பத்து 
நான்கு பசுக்களைத்‌ தானமளித்துள்ளான்‌. 


1. [ஸ]ஷிஸீ [॥*] கோப்பெருஞ்சிங்க தெவ[ர்‌]கு யாண்டு ம[க] ஆவது 8ஷம 


நாயற்று இரண்டாந்தி 


2. யதியான மூலமுஞ்‌ சனிக்கிழமையுமானவன்று நெல்லூர்‌ நாட்டு . 


8. . 


மண்டகத்தலிற்‌ சந்திரசெடி அருளாளப்‌ பெருமாளுக்கு வைத்த 
திருநந்தாவிளக்கு ஒன்‌ 


4. றுக்கு வரக்காடின பசுவுஞ்சினைப்பசுவும்‌ உட்பட ௨௫ நாற்பத்து நாலுக்கும்‌ 


மொழிநங்கை நாழியாலே உழக்கு நெய்‌ சந்தி 
, டாகவிட்டேன்‌ சந்திரசெடியேன்‌ இவை கோயில்கணக்கு 
. . யான்தேவப்பெருமான்‌ அருளாளப்பிரியன்‌ எழுத்து[॥*] 


233 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 136 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 1] 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி, 1253 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 450/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இகல்‌.தொ.12 
க.எண்‌. 169 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பிற்காலப்‌ பல்லவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 136 
அரசன்‌ :  கோப்பெருஞ்சிங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மலைமண்டலத்து அரசு அதிகாரியான கொடுமண்டையைச்‌ சேர்ந்த நாராயணன்‌ 


சங்கரன்‌ என்பவன்‌ திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாள்‌ கோமிலுக்கு 
திருநந்தாவிளக்கு எரிக்க முப்பத்து மூன்று மாடுகளைக்‌ கொடையளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 

1. ஷுஷிஸ்ரீ ஸகலபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகோப்பெருஞ்சிங்க தேவற்கு யாண்டு 
மக ஆவது கடகநாயற்று வூவ*வக்ஷதீது பஞ்சமியும்‌ 
திங்கட்கிழமையும்மான உத்திரத்து நாள்‌ 

2. ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ 
நின்றருளிய அருளாளப்பெருமாளூக்கு மலைமண்டலத்து நாயக்கள்மரில்‌ 

3. கொடுமுண்டை நாராயணன்‌ மரன்‌ வைத்த திருநன்தாவிளக்கு ஒன்றுக்குவிட்ட 
பாற்பசு ம ம்‌ சினைப்பசு ௰ ம்‌ பொலிமுறைநாகு ௰௨ ம்‌ இஷபம்‌ கம்‌ ஆக 
உரு முப்பத்துமூன்றும்‌ 

4. திருநந்‌[த விளக்கு மணவாளதாதனும்‌ வீற்றிருந்தானு கைக்கொண்டு நாள்‌ 
அ அவ அளக்கும்‌ அருமொழிநங்கைநாழியால்‌ நெ[ய்‌உழக்கும்‌ தயிரஅமுது 
நாழியும்‌ 

5. வரடாசிகவரை செலுத்தக்கடவர்களாகச்‌ சிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ 

பெருமாள்‌ கோயில்த்‌ தானத்தோம்‌ இத்திருவிளக்குக்கு வைத்த 
திருக்குத்துவிளக்கு ஒன்று இவை கோயிற்கணக்குச்‌ $யபுரமுடையான்‌ 
எழுத்து[॥*] 


234 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 137 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1254 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 426/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 3. 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 187 
அரசன்‌ : விசைய கண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : வேலூர்‌ நாட்டு வேளான்‌ திருவந்திசுரமுடையான்‌ மற்றும்‌ இவனது தம்பி 
இளையபெருமாள்‌ ஆகிய இருவரும்‌ சேர்ந்து ஒரு வேலி நிலத்தினை 
அருளாளப்பெருமாளுக்குத்‌ திருநாமத்துக்காணியாகக்‌ கொடையளித்துள்ளனர்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஸி ஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிசயகண்டகோபாலசேவற்க்கு 
2. யாண்‌(ட்‌)டு ௪ வது ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எயிற்கோட்டத்து 
காஞ்‌(ச்‌)சீபுரத்து திருஅத்தி 
3. யூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு வேலூர்‌ கோட்டத்து . . . . ... 
றங்கல்‌ 
4. மிட்ட [ஏ]றகோடன்‌ வேலூர்‌ னாட்டு வேளாந்‌ திருவந்திசுரமுடையானும்‌ இ[வன்‌] 
தம்பி இளை 
5. யபெருமாளும்‌ இவூர்‌ இராசராசவதிக்கு மேற்கு இரண்டாவது [குலுக்கு 


[வட]க்கு கண்ட 


ல 


6. ம்‌ செருதடிபலவினால்‌ விட்‌[ட] நிலம்‌ ஒருவேலியும்‌ திருனாமத்துக்காணி[ய]ரக 
சந்திரா 


7. திதவரை செல்வதாக சிலாலேகை பண்ணிகுடுத்தோ[ம்‌* ] ஆி[க* ]நாயற்று 
அபரபக்ஷ[க*]த்து புதந்கி 


8. ழமையும்‌ பெற்ற அன்று ௨ 





* வஸரி[க நாயற்று (விருச்சிக ஞாயிற்று) எனப்படிக்கவும்‌ 


236 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 138 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1255 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 599/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த அ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1388 
அரசன்‌ :  விசையகண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்றுத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மலைமண்டலத்து அரசு அதிகாரிகளில்‌ ஒருவனான சீகுமாரன்‌ என்பவன்‌ நகரம்‌ 


காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ அருளாளப்பெருமாளுக்கு திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌, 
திருநந்தாவிளக்கு ஒன்று எரிக்க 38 மாடுகள்‌ தானமளித்துள்ளான்‌. தினமும்‌ 
அருமொழிநங்கை நாழியால்‌ உழக்கு நெய்யும்‌, நாழி தயிர்‌ அமுதும்‌ அளிக்க 
ஏற்பாடு செய்துள்ளான்‌. 

கல்வெட்டு : 

1. ஷஹிஷஸ்ரீ[॥* ] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிசையகண்டகோபாலதேவற்கு யாண்டு 
௫ வது கன்னிநாயற்று வ வவத்து வ, யிமையும்‌ திங்கட்கிழமையும்‌ 
பெற்ற சித்திரை நாள்‌ ஜயங்கொ 

2. ண்டசோழமண்டலத்து எமிற்கோட்டத்து நகரங்காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ 
நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு மலைமண்டலத்து நாயக்கன்மாரில்‌ 
[புளிக்காமன்ன] குமாரன்‌ வைத்த திருநந்தாவிள 

9. க்கு ஒன்றுக்கு இட்ட திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ பலவற்க்கத்து பசு 
முப்பத்திரண்டும்‌ இஷபம்‌ ஒன்றும்‌ ஆக உரு முப்பத்துமூன்றுங்‌ 
கைக்கொண்டு நாள்‌ ஒன்றுக்கு அருமொழிநங்கை நாழியால்‌ அளக்கும்‌ 


237 


4. நெய்‌ உழக்கும்‌ தமிரமுது நாழியுமாக வ[நீ]த நெய்யுந்‌ தமிரும்‌ 
அளப்பித்துக்கொண்டு திருநந்தாவிளக்கு சந்திராதித்தவரை செலுத்துக்கடவதாக 
சிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ பெருமாள்‌ கோ 

5. யிற்தானத்தோம்‌ இப்ப[ட்‌]டிக்கு இவை கோயிற்கணக்கு சீயபுரமுடையான்‌ 
அருமொழிதேவன்‌ வரந்தருவான்‌ அருளாளப்பிரியன்‌ எழுத்து : உ 


238 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 139 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1255 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 608/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு தத 
எழுத்து தமிழ்‌ 
அரசு தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 139 
அரசன்‌ அல்லுந்திக்க மகாராஜ கண்டகோபாலன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ அபிஷேக மண்டபத்தின்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை கணபதி தேவனின்‌ அமைச்சர்களில்‌ ஒருவரான கொண்காட்டையன்‌ என்பவர்‌ 
திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு வைத்த மூன்று திருநந்தா 
விளக்குக்காக 97 பசுக்களும்‌, 3 காளைகளும்‌ தானமாக வழங்கியுள்ளார்‌. 
கல்வெட்டு : 


1. 


2. 


ஷஹஹிஷஸ்ரீ [॥*] தி,ல-வனச்சக்கரவத்திகள்‌ சீஅல்லுந்திக்க மஹாராஜ 
கண்டகோபால தேவர்க்கு யாண்டு ர வது துலாநாயற்று வ வாவ 

க்ஷத்து வ,மமையும்‌ திங்கட்கிழமையும்‌ பெற்ற விசாகத்து நாள்‌ 
ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எயிற்க்கோட்டத்து கா 


. ஞ்சிபுரத்து[த்‌] திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 


மணபதிதேவன்‌ பிரதானிகளில்‌ கொண்காட்டையன்‌ வைத்த திருந 


. ந்தாவிளக்கு மூன்றுக்கு விட்ட பாற்பசு முப்பதும்‌ சினைப்பசு முப்பதும்‌ 


பொலிமுறை நாகு முப்பத்தேழும்‌ 8ஷலஈ மூன்று கைக்‌ 


. கொண்டு நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ அரியென்னவல்லான்‌ நாழியால்‌ 


நெயமு[து*] வுழக்கும்‌ தமிர்‌ அமுது முன்னாழியும்‌ சந்திராதிதவரை 


. செலுத்தக்கடவதாக சிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ பெருமாள்‌ கோயில்த்‌ 


தானத்தோம்‌ இவை கோயிற்கணக்கு சீயபுரமுடை 


. யான்‌ அணிந்தான்‌ அருளாளப்பிரியன்‌ எழுத்து [1*] 


239 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 140 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு உட 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி, 1255 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 2386/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த அ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 140 
அரசன்‌ :  அல்லுந்திக்க ' கண்டகோபாலன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மேல்‌ மண்டலத்து கொல்லணத்தைச்‌ சேர்ந்த மகாபிரபு பெருமாள்‌ தேவன்‌ மகன்‌ 


கெவுண்டச்சன்‌ என்பவன்‌ இருபத்து ஐந்து மாடைகளை கோயில்‌ பண்டாரத்தில்‌ 
ஒப்படைத்து அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தாவிளக்கு ஒன்று எரிக்க ஏற்பாடு 
செய்துள்ளான்‌. நான்கு மாடைமின்‌ மதிப்பு அப்போதிருந்த பணம்‌ முப்பத்து ஒன்பது 
பணத்திற்கு சமமானதாக கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1. ஹி ஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஅல்லு(ம)ந்திக்க மஹாராஜ 
கண்டகோபால தேவர்க்கு யாண்டு ௫ ஆவது ஸஹிஃ நாயற்று பூவபக்ஷத்து 
அவஷமியும்‌ புதன்‌ 

2. கிழமையும்‌ பெற்ற அனிழத்து நாள்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்து 
எயிற்கோட்டத்து காஞ்சிபுரத்து திருவத தியூர்‌ நின்றருளின 


அருளாளப்பெருமாளுக்கு 

3. மேன்‌ மண்டலத்து கொல்லணத்தில்‌ மஹாவ._லு பெருமாள்‌ தேவன்‌ மகன்‌: 
கெவுண்டச்சன்‌ [விட்ட] திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு வழிகாட்டி 
திருநாடுடை 


4, யபிரான்‌ தாதன்‌ ஸ்ரீபண்டாரத்து ஒடுக்கி இரண்டாவது நாள்‌ முன்னூற்று 
இருபத்து இரண்டினால்‌ ஒடுக்கி மாடை ஒன்பதும்‌ பணம்‌ மு[ப்‌*] 
பத்தொன்‌- 


240 


5. பதில்‌ மாடை நாலும்‌ ஐஞ்சாவது நாள்‌ மு[ப்‌*]பத்து ஐஞ்சினால்‌ ஒடுக்கின 
மாடை பன்னிரண்டும்‌ ஆக மாடை இருபத்து ஐஞ்சும்‌ ஸ்ரீபண்டாரத்து 
ஒடுக்கு- 

6. க்‌ கொண்டது இத்திருநந்தா விளக்கு ஒன்றுக்கும்‌ ஸ்ரீபண்டாரத்து 
நெய்‌[வி]ட்டு சந்திராதி[த்‌*]தவரை செலுத்தக்கடவோம்‌ அருளாளப்பெருமாள்‌ 

7. கோயில்‌ தானத்தோம்‌ 


241 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 141 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு yA 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1255 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 441/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ ௯ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 141 
அரசன்‌ :  அல்லுந்திக்க கண்டகோபாலன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மலைமண்டலத்து வியாபாரிகளில்‌ காராயப்பள்ளி இயக்கன்‌ ஐயநம்பி செம்பியன்‌ 


என்பவன்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு அமுதுபடி, சாத்துப்படி, 
திருப்பணி ஆகியவற்றிற்காக ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது நெல்லூர்‌ புதுமாடை 
கொடுத்து ஒன்பது! எர்களில்‌ உள்ள நிலங்களை வாங்கி மேற்சொன்ன பணிகளுக்காக 
அளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 


1. ஹஸி ஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவதீதிகள்‌ ஸ்ரீஅலலுந்திக்க 
மஹாராஜாகண்ட சேவற்க்கு யாண்டு ஐஞ்சாவது மகர நாயற்று அபரபக்ஷத்து 
கி,மொஃயி 

உையும்‌ புதந்கிழமையும்‌ பெற்ற உத்திராடத்து நாள்‌ ஜயங்கொண்ட 
சோழமண்டலத்து எமிற்கோட்டத்து திருவத்‌ தியூர்‌ நின்றருளின 
அருளாளப்பெருமாளுக் 

8. கு மலைமண்டலத்து வியாபாரிகளில்‌ காராயப்பள்ளி இயக்கன்‌ ஐயநம்பி 
செம்பியேன்‌ பெருமாளுக்கு அமுதுபடி சாத்துப்படியும்‌ திருப்பணியும்‌ 
சந்திரா 

4. த்தவரையும்‌ என்பேரால்‌ செல்வதாக ஊர்கொண்டுவிட நான்‌ கொடுத்த நெல்லூர்ப்‌ 
புதுமாடை ஆமிரத்து எழுநூற்று ஐம்பதும்‌ இம்மமாடை ஆயிரத்துநூ 


242 


13. 


14. 


டற்று ஐம்பதும்‌ முன்னாள்‌ தான்‌ வினியோகத்துக்கு செட்டிகள்‌ பக்கல்‌ 


தானத்தார்‌ ஒற்றிவைத்த ஊர்களுக்கு இம்மாடை ஆயிரத்து எழுநூற்று 
ஐம்பதும்‌ குடுத்துவிட்‌ 


. டு திருப்பணிக்கு கொண்டுவிட்ட மணிமங்கலமும்‌ இடையாற்றுப்பாக்கமும்‌ 


புஞ்சேரி உள்ப்பட வயலையாற்றூருக்கும்‌ அமணபாக்கமும்‌ இவ்வாண்டை 


தைம்மாதம்‌ முதல்‌ அமுதுபடி 


. சாத்துபடிக்கு கொண்டுவிட்ட வல்லப்பாக்கமும்‌ அகளங்கநல்லூரும்‌ 


வள்ளுவபாக்கமும்‌ குண்டியாற்றுத்‌ தண்டலமும்‌ வெட்டுப்பாக்கமும்‌ 
இவ்வூர்கள்‌ கோயிற்கண்காணி உடனும்‌ 


. கூட தானத்தார்‌ பயிர்பார்த்து முதல்‌ இட்டஉடல்‌ திருமுற்ற பண்டாரத்திலே 


எடுத்துக்கட்டி அமுதுபடி சாத்துப்படியும்‌ திருப்பணியும்‌ சந்திராதித்தவரை 
செல்லக்கடவதாகவு 


௨ம்‌ இவ்வூர்களில்‌ ஊர்தோறுமான கண்காணியாம்‌ நிற்பார்‌ ஒருவர்க்கு நாள்‌ 


ஒன்றுக்குப்‌ பதக்கு நெல்லும்‌ ஆட்டைக்கு ஒருமாடையும்‌ இவ்வூர்‌ 
எனக்கு ஆராமிரும்‌ பணத்து மு 

தலும்‌ இட்டு திருப்பணியும்‌ செய்வித்து அமுதுபடி சாத்துப்படியும்‌ ஆராய 
நிற்பான்‌ ஒருவனுக்கு நாள்‌ ஒன்றுக்கு தூணி நெல்லும்‌ ஆட்டைக்கு 
நாலுமாடையும்‌ இவ்வூர்கள்‌ உடலிலே 

இடக்கடவதாகவும்‌ இவ்வூர்கள்‌ வேறு சிலர்க்கு ஓட்டுக்குடுத்தல்‌ ஒற்றிவைத்த 
செய்யக்கடவதல்லவாகவும்‌ இத்தன்மம்‌ மலைமண்டலமாக ஏறிட்டுக்‌ 
கொண்டு நோக்க கடவர்களாகவும்‌ 

இப்படி அமுதுபடி சாத்துப்படியும்‌ திருப்பணியும்‌ சந்திராதித்தவரை என்றே 
செல்லக்‌ கடவதாக இம்மாடை ஆமிரத்து எழுநூற்று ஐம்பதும்‌ 
குடுத்தோம்‌ இவ்வூர்கள்‌ ஒன்பதும்‌ கொ 

ண்டுவிட்டு சிலாலேகை பண்ணிக்குடுத்தேன்‌ இயக்கன்‌ ஐயநம்பிசெட்டியேன்‌ 
இத்தன்மத்துக்கு அழிவு நினைத்தாருண்டாகில்‌ கெங்கை இடை குமரி 
இடைச்‌ செய்தர்‌ செய்‌ 


தபாவங்‌ கொள்வார்‌ உ 


த.நர.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 142 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ட்ரீ 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1256 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 562/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ஏ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்கு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 142 
அரசன்‌ :  இராசகண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : பொய்சள ராஜியத்து இடைனாட்டு சேனைத்‌ தலைவர்களில்‌ பெருமாள்‌ தேவன்‌ 


என்பவனின்‌ மகன்களான அல்லாளகாமுண்டன்‌, வீரகாமுண்டன்‌, 
ஸ்ரீரங்ககாமுண்டன்‌, கவுண்டையன்‌ ஆகிய நால்வரும்‌ அருளாளப்பெருமாளுக்கு 
ஏல அமுதுக்காக வேண்டி ஆண்டூ தோறும்‌ 140 நாழி ஏலம்‌ வழங்கிட 
ஆயிரத்துநூறு குழி நிலத்தினைத்‌ தானமாக வழங்கியுள்ளார்‌. 


கல்வெட்டு : 
1. ஹுஹிஸ்ரீ[॥*] கிரிலாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஅல்லுத்திக்க மஹாராஜ கண்ட 
கோபாலதேவற்‌ 


2. க்கு யாண்டு ௬ ஆவது 8ஷலநாயற்று அபரபக்ஷத்து உமமியும்‌ 
வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற ரேவதி நாள்‌ 

3. ஜயங்கொண்டசொழ மண்டலத்து எயில்க்கோட்டத்து நகரங்‌ காஞ்சிபுரத்துத்‌ 
திருவத்தியூர்‌ நின்றருளின அரு 


4. ளாளப்பெருமாளுக்கு பொய்ச[எ]ராஜுத்து இடைனாட்டு ஸ்ரீ2௯ 
ஊஹாவ,மா நி [மு]தலிகளில்‌(ப்‌) பெருமாள்‌ தே 


5 வன்‌ மக்களில்‌ அல்லாளகாமுண்டனும்‌ வீரகாமுண்டனும்‌ ஸ்ரீஈ௦ககாமுண்டனும்‌ 
கவுண்டையனும்‌ இன்னா 


244 


6. ல்வோம்‌ பெருமாளுக்கு ஏலஅமுதுக்கு எங்களுடைய . . . . இடைத்தலை 
ஊரில்‌ விளைனிலங்‌ குழி சா இக்குழி ஆயிரத்தொருனூ[௬ு*]ம்‌ 


7. திருநாடுடைய பிரான்தாதர்‌ கையிலே [நீர்‌] வாற்த்து ஆண்டு ஒன்றுக்கு 
அரிஎன்ன வல்லாநாழியால்‌ அளக்கும்‌ ஏலம்‌ ஈ௪௰ உ இவ்வேலம்‌ னூற்று 


8. நாற்ப்பதுநாழி இத்திருநாடுடைய பிரான்தாதரும்‌ மாவவனும்‌ ஆண்டு 
தோறும்‌ பெருமாள்‌ திருக்கா[க்க]கள்ளிலே அளக்கக்‌ கடவர்களாக 
ஸமிலாலேகை 


9. பண்ணிக்‌ குடுத்தோம்‌ இன்நால்வரோம்‌ 


245 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 143 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு உர 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1257 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 47/1893 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கல்‌.தொ.IV 
கல்‌.எண்‌: 860 


தமிழ்‌ 
தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 148 
விசையகண்டகோபாலன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று வடக்குச்‌ சுவர்‌. 
கணபதிதேவ மகாராஜாவின்‌ அமைச்சர்களில்‌ ஒருவனான தேவசெட்டி மகன்‌ 
பிரமசெட்டி என்பவன்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளிய 
அருளாளப்பெருமாளுக்கு வைத்த திருந்தாவிளக்கு ஒன்றுக்காக 98 மாடுகள்‌ 
கொடையரளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 


1. ஷஹஹிஸ்ரீ [॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிஜயகண்டகோபாலசேவற்க்கு 


யா[ண்‌*]டு எ வது துலானாயற்று வ வவத்து தாமியும்‌ 
திங்கள்க்கிழமையும்‌ பெற்ற சதையத்து நாள்‌ மணபதிணேவஹோராஜாவின்‌ 
ப,தானிகளில்‌ 


2. அளப்பூரில்‌ தேவசெட்டி மகந்‌ பிரமசெட்டியேன்‌ ஜயங்கொண்டசோழமண்டலத்து 


எயிற்க்கோட்டத்து னகரம்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளிய 
அருளாளப்பெருமாளுக்கு நான்‌ வைத்த திருநன்தாவிளக்குக்கு விட்ட 


9. பால்ப்பசு பத்தும்‌ சினைப்பசு பத்தும்‌ பொலிமுறைநாகு பன்‌இரண்டும்‌ இஷபம்‌ 


ஒன்றும்‌ ஆக உரு முப்பத்துமூன்றுக்கும்‌ நிச்சைமித்த திருநந்தாவிளக்கு 
ஒன்று இதில்‌ சித்திரமேழிக்கோன்‌ ஆட்சிவசம்‌ விட்ட திருநந்தாவிளக்கு 
முக்காலே 


246 


4. மாகாணியும்‌ பிள்ளான்கோன்‌ பெற்றான்வசம்‌ விட்ட திருநந்தாவிளக்கு 
ஒருமாமுக்காணி அரைக்காணியும்‌ சோமக்கோன்‌ சந்திவசம்‌ விட்ட 
திருநந்தாவிளக்கு ஒருமா முக்காணி அரைக்காணியும்‌ ஆகத்‌ 
திருநந்தாவிளக்கு ஒன்றும்‌ கை 

5. க்கொண்டு நாள்‌ ஒன்றுக்கு அரிஎந்னவ[ல்‌*]லான்‌ நாழியாலே உழக்கு நெய்யும்‌ 
நாழித்‌ தயிர்‌அமுதும்‌ இத்திருநந்தாவிளக்கு எரிய நான்‌ இட்ட 
எறும்புகாணித்‌ திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ கைக்கொண்டு 
சந்திராதித்தவரை இந்த திருநந்தாவிள 

6. க்கு செலுத்தக்கடவோமாகக்‌ கல்லுவெட்டிக்குடுத்தோம்‌ பெருமாள்‌ 
கோயில்த்தானத்‌ தோம்‌ இப்படிக்கு இவை கோயிற் கணக்குச்‌ 
£[ய]புரமுடையாந்‌ வளையமழகிய அருளாளப்பிரியன்‌ எழுத்து : ௨ 


247 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 144 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி, 1256 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 48/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 144 
அரசன்‌ : ஜடாவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்கு திருச்சுற்றுமாளிகை. 


குறிப்புரை : கல்வெட்டு முழுமை பெறாமல்‌ உள்ளது. பாண்டிநாட்டு வடதலைச்‌ செம்பியநாட்டு 
மேலைக்‌ கொடுமளூர்‌ எனும்‌ உத்தமபாண்டியநல்லூரைச்‌ சேர்ந்த தேர்பொலிய நின்றான்‌ 
தாமதாண்டான்‌ என்றழைக்கும்‌ சோழியதரையன்‌ என்பவன்‌ அருளாளப்பெருமாளுக்கு 
கொடை அளித்துள்ளான்‌. அக்கொடை பற்றிய விவரம்‌ அறியமுடியவில்லை. 


கல்வெட்டு : 
1. ஹஹஷிறீ[॥*] கோச்சடைபன்மரான திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
சுந்தரபாண்டியதேவற்கு யாண்டு ர வது 2கர நாயற்று வ-9வ*வக்ஷத்து 
குயொ 


2. அணியும்‌ திங்கள்க்கிழமையும்‌ பெற்ற மூலத்து நாள்‌ ஜயங்கொண்ட 
சோழமண்டலத்து எமிற்கோட்டத்து நகரங்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ 
நின்ற 

9. ௬ளின அருளாளப்பெருமாளுக்கு சீபாண்டிநாட்டு வடதலைச்‌ செம்பியநாட்டு 
மேலைக்கொடுமளூரான உத்தமபாண்டியநல்லூர்‌ தே 


4. ர்பொலிய நின்றான்‌ தாமதாண்டானான சோழியதரையனேன்‌ 


248 


த.நா.௮.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 145 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ள்‌ 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1257 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 46/1893 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கல்‌.தொ.IV 
கல்‌. எண்‌ : 859 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்கு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 145 

அரசன்‌ :  அல்லுந்திக்க மகாராஜா 

இராசகண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று வடக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : கல்வெட்டு முழுமை பெறவில்லை. கண்டகோபாலனின்‌ அரசியர்களில்‌ ஒருவரும்‌, 


நாரசிங்க தேவரின்‌ மகளான லட்சுமிதேவி என்பவள்‌ நடுவில்‌ மண்டலத்து 
தணியநாட்டுச்‌ சாரப்பாக்கம்‌ எனும்‌ முருக்கம்பட்டு கிராம நிலத்தினை 
தானமளித்துள்ளான்‌. கண்டகோபாலன்‌ திருமதிளுக்குள்‌ அவ்வரசிமின்‌ பெயரால்‌ 
அமைந்துள்ள திருநந்தவனத்தினை நிர்வகிக்கவும்‌, அவரது பெயரால்‌ அமைந்துள்ள 
மடத்தில்‌ உணவளிக்கவும்‌ இந்நிலத்தினை அளித்துள்ளாள்‌. 


கல்வெட்டு : 

1. ஷஹிஸ்ரீ[॥*] .கிரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஅல்லுந்திக்க மஹாராஜ 
கண்டகோபால தேவர்க்கு யாண்டு ௭ வது மகரநாயற்று உ௫வ_வக்ஷத்து 
ஒஸமியும்‌ திங்கள்கிழமையும்‌ பெற்ற அனுழத்து நாள்‌ ஜயங்கொண்டசோழ 
மண்டலத்து எமில்க்கோட்டத்துக்‌ காஞ்சிபுரத்து 

2. திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ பெண்ச்சக்ரவத்தி 
பேரால்‌ கண்டகோபாலன்‌ திருமதிளஞக்குள்‌(ஞூச்‌) செய்கிற 
திருநந்தவனங்களுக்கும்‌ பேரால்‌ சோறு இடுகிற மடத்துக்கும்‌ நாயனார்‌ 
கண்டகோபாலதேவர்‌ தேவிமாரில்‌ வீர 


249 


3. நாரசிங்கதேவர்‌ மகளார்‌ ஓக்ஷ்ூேவியேன்‌ விட்ட நடுவில்‌ மண்டலத்தில்‌ 
தணியநாட்டுச்‌ சாரப்பாக்கமான முருக்கம்பட்டுத்‌ தேவதானம்‌ 
திருவிடையாட்டம்‌ உள்ளபட்ட இறையிலிகளும்‌ பட்டவிருத்தியாம்‌ 
திருவெஃகா வெம்பெருமாள்‌ கோயில்‌ திருமங்கையாழ்‌ 

4. ழ்வார்க்கு விட்ட நிலம்‌ ஒருவேலியும்‌ பள்ளிபடையில்‌ கண்டகோபால 
விண்ணகர்‌ எம்பெருமானுக்கு திருவிடையாட்டமாக விட்ட நிலம்‌: 
இரண்டுவேலியும்‌ திருவாழி யாழ்வாரை எழுந்தருளுவித்துக்‌ குடுத்தபடியே 
நீக்கி நின்ற நஞ்சை நிலமும்‌ புஞ்‌ை 

8. ச நிலமும்‌ ஊ(ர்‌)ர்‌ நத்தமும்‌ நாற்பாற்கெல்லையும்‌ உட்பட்ட நன்சை 
புன்சைக்‌ கட்டாயமும்‌ எப்பேற்பட்ட நெல்லாயமும்‌ தறி இறை தட்டார்பாட்டம்‌ 


250 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 146 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கிவி. 1258 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 2393/1919 


மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு & 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு தெலுங்கு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 146 

அரசன்‌ திரிபுவன விஜயகண்டகோபாலன்‌ 

இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 

குறிப்புரை : மலைமண்டலத்து அரசு அதிகாரிகளில்‌ தாழைத்துருத்தி நாயக்கன்‌ என்பவன்‌ 
அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தா விளக்கு ஒன்றுக்காக முப்பத்திரண்டு மாடுகள்‌ 
தானமளித்து தினமும்‌ அரிஎன்னவல்லாநாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தமிர்‌ நாழியும்‌ 
அளிக்க வழிவகைச்‌ செய்துள்ளான்‌. 

கல்வெட்டு : 


1. ஷஹிஸ்ரீ[॥*] கி_லாவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிஜயகண்டகோபால தேவற்க்கு 
யாண்டு ௮ வது கும்ல நாயற்றுப்‌ பூவ*பக்ஷத்து க,யொஃணியும்‌ 
திங்கள்க்கிழமையும்‌ பெற்ற பூசத்து அருளாளப்பெருமாளுக்கு 

2. மலைமண்டலத்து நாயக்கன்மாரில்த்‌ தாழைத்துருத்தி நாயக்கன்‌ வைத்த 
திருநந்தா விளக்கு ஒன்றுக்கு விளக்கு மன்றாடி தப்பாதவரதகோன்‌ 
அணியரங்கதாதன்‌ வசம்‌ விட்ட பாற்பசுபத்தும்‌ சினைப்பசுப்‌ 
பத்‌ தும்பொலிமுறைநாகு 

9. பதின்‌ஒன்றும்‌ இஷலம்‌ ஒன்றும்‌ ஆக உரு முப்பத்திரண்டுகைக்கொண்டு 
திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு னாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ 
அரிஎன்னவல்லாநாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தயிரமுது நாழியும்‌ 
திருநாள்த்தேவையும்‌ சந்திராதித்த 

4. வரை செலுத்தக்கடவேனாக சிலாலேகை பண்ணிக்குடுத்த திருவிளக்கு 
இடையன்‌ அணியரங்கதாதனேன்‌ இப்படிக்கு இவை அணி [யிரங்கதாதன்‌ 


எழுத்து ௨ 


251 


த.நர.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 147 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு பது! 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1257 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 350/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கல்‌.தொ.X11 
க.எண்‌. 188 
எழுத்து தமிழ்‌ 
அரசு பிற்காலப்‌ பல்லவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 147 
அரசன்‌ கோப்பெருஞ்சிங்கன்‌ 
இடம்‌ அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ பாறைக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை கடகன்‌ என்கிற நீலகங்கரையன்‌ என்பவன்‌ சோமங்கலம்‌ என்னும்‌ கிராமத்தில்‌ 
வசூலிக்கப்படும்‌ வரிகளில்‌ “அரிப்பாடிகாவல்‌' என்ற வரிமினைத்‌ தவிர்த்து ஏனைய 
அனைத்து வரிகளும்‌ அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ திருநிலைகோபுரத்து 
திருப்பணிகளுக்கும்‌ மற்றும்‌ இறைவன்‌ வழிபாட்டிற்காகவும்‌ அளித்திட வழிவகைச்‌ 
செய்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 


14 


ஷஹிஞஸ்ரீ[॥*] சகலபுவனச்சக்கரவத்திகள்‌ 8 கோப்பெருஞ்சிங்க தேவற்கு 
யாண்டு மரு வது இஷபநாயற்று அபரபக்ஷத்து கி, சிகையும்‌ 

வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற மூலத்துநாள்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்து 
எமிற்கோட்டத்து நகரம்‌ காஞ்சிபுரத்‌ து திருவத்தியூர்‌ நின்றருளிய 

அருளாளப்பெரும[ஈளு]க்கு கடகநான நீலகங்கரயனேன்‌ விட்ட பெருமாள்‌ 
திருவிடையாட்டம்‌ சோமங்கலத்தில்‌ அரிப்பாடி காவல்‌ நீக்கி 
நாங்கொண்டுவரும்‌ அனை 

த்தாயங்களும்‌ காசுகடமையும்‌ திருநிலைக்கோபுரத்திருவாசல்‌ திருப்பணிக்கும்‌ 
அமுதுபடிக்கும்‌ இப்படி சந்திராதித்தவரை செல்வதாக வி- 


. ட்டேன்‌ கடக்கனான நீலகங்கரையனேன்‌[॥* ] 


252 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 149 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ந்த 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : 1257 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : $71/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு து 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்கு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 148 
அரசன்‌ :  விசயகண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று வடக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : கூத்தானூர்‌ எனும்‌ ராஜாதிராஜச்‌ சதுர்வேதிமங்கலத்து பிடாகை ஏரியகரத்து நிலம்‌ 


ஒன்றினை மெளலிபட்டன்‌ சர்வகிருதுயாஜியர்‌ என்றும்‌ அரிகரச்சக்கரவத்தி என்பவன்‌' 
தனிநலன்‌ வேண்டி அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ திருநந்தவனம்‌ செய்ய அளித்துள்ளான்‌. 
இத்திருநந்தவனத்தின்‌ வாயிலாக இறைவனுக்குத்‌ திருமாலை அளித்திட வழிவகை 
செய்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஹஸஹிஸ்ரீ[॥*] விஜயகண்ட கோபாலதேவற்க்கு யா[ண்‌]டு ஏ வது கந்னி 
ினாயற்று வாவவச்ஷத்து உரியும்‌ புதன்கிழமையும்‌ 
2. பெற்ற மூலத்து நாள்‌ கூத்தனூரான ராஜா(மாஜா)யிராஜச்‌ சதுவே_திமங்கலத்து 
அரணைப்புறத்து ஸாலேகமெளலி லட்ட 
3. ன்‌ வவ. ௯, துயாஜியாரான ஹரிஹரச்‌ ௬௯._வதியேன்‌ இவ்வூர்ப்‌ பிடாகையான 
ஏரியகரத்திலென்‌ பங்கொன்றும்‌ நான்‌ குடுத்த 
4. போசன்‌ பக்கல்‌ கொண்ட பங்கு ஒன்று அரையும்‌ ஆக இவேரிகரத்து- 
இப்பங்கு இரண்டு அரையும்‌ எனக்கு நன்றாகத்‌ திருவத்தியூர்‌ 
5. னிந்ற அருளிய அருளாளப்பெருமாளுக்குத்‌ திருனந்தவனம்‌(ஞ்‌) செய்த 
திருமாலையும்‌ எடுக்க சோமாசி தேவப்பெருமாள்‌ தாதனுக 


253 


தா.ந.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 149 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு = ௫ 
வட்டம்‌ :  காங்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1258 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 3438/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ ௯ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்கு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 149 
அரசன்‌ : திரிபுவன விஜயகண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌ பாறையிலுள்ள கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மலைமண்டலத்து அதிகாரிகளில்‌ சேநபுரம்‌ கிராமத்து கரவின்புறத்து தாமோதரவர்மன்‌ 
என்பவன்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தாவிளக்கு 
ஒன்று எரிக்க முப்பத்து மூன்று மாடுகள்‌ அளித்து தினமும்‌ உழக்கு நெய்யும்‌, 
நாழி தயிர்‌ அமுதும்‌ வழங்கிட ஏற்பாடு செய்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஹஸ்ரீ[॥*] திரில வனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிஜயகண்டகோபாலதேவர்க்கு யாண்டு 
௮ மனு நாயற்று வ-வூ*வச்ஷத்து உமியும்‌ நாயற்றுக்கிழமையும்‌ பெற்ற 
இரேவதி நாள்‌ திருவத்தியூ[ர்‌] நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு 
மலைமண்டலத்து நாய 
2. க்கன்மாரில்ச்‌ சேநபுரத்துக்கிராமத்து கரவின்புறத்து தாமோமரவர்மனனேன்‌ 
வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு விட்ட பாற்பசுப்‌ பத்தும்‌ சினைப்பசுப்‌ 
பத்தும்‌ பொலிமுறை நாகு பன்னிரண்டும்‌ 8ஷலம்‌ ஒன்றும்‌ ஆக ௨௫ 
முப்பத்து மூன்றும்‌ இவ்வுரு முப்பத்துமூன்று 
3. ம்‌ கைக்கொண்டு நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ அரியென்னவல்லான்‌ நாழியால்‌ 
நெய்‌ உழக்கும்‌ தமிர்‌அமுது நாழியும்‌ ஆக வந்த நெய்‌ அமுதும்‌ தயிர்‌ 
அமுதும்‌ சந்திராதித்தவரை செலுத்தக்கடவதாகவும்‌ இப்படிக்கு 
இவ்விளக்கில்‌ பழமடைக்கோன்‌ அழகன்பெருமாள்‌ கை 


254 


4. க்கொண்ட விளக்கு அரையும்‌ அத்திக்கோன்‌ செல்வன்‌ கைக்கொண்ட 
விளக்கு மா காணியும்‌ வெள்ளந்தாங்கினான்‌ சுவரன்‌ கோன்‌ கைக்கொண்ட 
விளக்கு மாகாணியும்‌ அணுக்கக்கோன்‌ மஞ்சன்பேராமிரமுடையான்‌ 
கைக்கொண்ட 

5. விளக்கு அரைக்காலும்‌ கச்சியராயக்கோன்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌(ங்‌) 
கைக்கொண்ட விளக்கு அரைக்காலும்‌ பாலையூர்‌ புலியக்கோன்‌ இளையான்‌. 
கைக்கொண்ட விளக்கு அரைக்காலும்‌ ஆக விளக்கு ஒன்றுங்‌ 
கைக்கொண்டு இப்படியால்‌ வந்த 

6. நெய்யமுது தயிரமுது திருநாள்த்‌ தேவையுட்பட சந்திராதித்தவரை 
செலுத்தக்கடவோம்‌ பெருமாள்‌ கோயில்த்தானத்தோம்‌ இப்படிக்கு இவை 
கோயிற்க்‌ கணக்குச்‌ சீயபுரமுடையான்‌ எழுத்து ௨ 


255 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 150 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 9 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1259 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை ; 428/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்கு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 150 
அரசன்‌ :  விசயகண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று வடக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பையூர்க்‌ கோட்டத்து ஆமூர்‌ ஊரவர்கள்‌ 


தியாகசமுத்திரப்பட்டை சிந்தமரசர்‌ மகன்‌ வழித்துணை அப்பரசர்‌ அவர்கள்‌ அளித்த 
“அன்றாடு நடக்கும்‌ கண்டகோபாலன்‌ மாடை” 17 மாடைகளைக்‌ கொண்டு பெற்று 
அறக்கட்டளை ஒன்று நிறுவினர்‌. இந்த 17 மாடைகளிலிருந்து வரும்‌ வட்டியைக்‌ 
கொண்டு 80 கல நெல்லினை அருளாளப்‌ பெருமாளுக்குத்‌ தேவையான 
அமுதுபடிக்காக அளிக்க ஒப்புதல்‌ அளித்துள்ளனர்‌. 

கல்வெட்டு : 

1. ஹஹிஸ்ரீ[॥*] தியாகச_த்திரப்பட்டை சிந்தமரசர்‌ மகனார்‌ வழித்துணை 
அப்பரசர்‌ பகீகல்‌ ஆமூர்‌ ஊரவர்‌ உபையங்கொண்டு 
பணணி[க ]குடுதீதபடிக்கு திரிபுவனச்‌ சகீகரவத்திகள்‌ 
ஸ்ரீவிசையகண்டகோபாலதேவற்க்கு யாண்டு ௯ தனு நாயற்று 
வா௫வ.வக்ஷத்து வகாஃஸியும்‌ நாயற்றுக்‌ கிழமையும்‌ பெற்ற 

2. லரணி நாள்‌ ஜெயங்கொண்டசோழ மண்டலத்து எமில்க்கோட்டத்து நகரங்‌ 
காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு 
தியாகசமுத்திரப்பட்டை சிந்தமரசர்‌ மகனார்‌ வழித்துணை அப்பரசர்‌ 


தன்மமாகத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு 
இம்மண்டலத்து தென்‌ பையூர்க்கோ 


256 


9. ட்டத்து ஆமூர்‌ ஊரவரோம்‌ உபைய வ, சாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது 
நாங்கள்‌ இந்த உபையத்துக்கு இத்தரத்து கை[க்‌]கொண்ட அன்றாடு 
நடக்கும்‌ கண்டகோபாலன்‌ மாடை ம௭ இம்மாடை பதின்‌ஏழும்‌ 
ஆவணக்களரியே காட்டேற்றி கிழிகைச்‌[0]சலவறக்‌ கைக்கொண்டு 
இத்திருவத்தியூர்‌ நின்றருளிய ௮ 

4. ௬ுளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ தானத்தில்‌ ஸ்ரீரதொரில்‌ ஸ்ரீவாஸுேவ 
ஷட்டவசமெங்களூர்க்‌ காலாலே ௧ [ஒன்று]க்கு அமுதுப[டி [க்கு ஊற்காலால்‌ 
ஸ சும௱ இந்நெல்லுக்‌ காஞ்சிபுரத்து பெருமாள்‌ கோயிலிலே எடுத்து 
வந்து அளக்க சத்தக்‌ கூலிக்கு ஊர்க்காலால்‌ ஸ ௨௰௱ ஆக நெல்‌ 
எண்பதின்‌ கலமும்‌ சன்திராதித்தவரை பொலியூட்டாக உல௰யவ._ ணம்‌ (ம்‌) 
பண்ணிக்‌ குடுத்தோம்‌ தியாகசமுத்திரபட்டை [சி]ன்தமரசர்‌ மகனார்‌ 
வழித்துணை அப்பரசர்க்கு ஆம்மூர்‌ ஊரவந்ரோம்‌ இப்பி[ர*]சாதம்‌ 
விஜயகண்டகோபாலதேவற்க்கு ௨௦௫ வது முதல்‌ ஸ்ரீவாஸுேவ லட்டர்‌ 
அமுது சேவித்து ஆக்கும்‌ அவனுக்கு நீக்கி நீக்கி நின்‌[ற்‌*]ற்துதமே 
கொள்ள ௧ 

5. டவராக உலயம்‌ பண்ணிக்‌ குடுத்தேந்‌ அப்பரசன்நேன்‌ இப்படிக்கு இவை 
ஆசாங்கிழவநந்தி அர(£)யன்‌ எழுத்து இப்படிக்கு இவை ஆசா[ந்தேவந்‌] 
நரசிங்‌(க)ராயந்‌ எழுத்து ௨ இப்படிக்கு இவை குன்றக்கிழான்‌ 
கெழம்பியதரையன்‌ உதயப்‌ பிள்ளை எழுத்து உ இப்படிக்கு இவை 
ஆசாங்கிழவன்‌ தழுவக்குழைஞ்சான்‌ எழுத்து ௨ இப்படிக்கு இவை 
ஆமூர்‌ உடையான்‌ உடைய பிள்ளை 

6. எழுத்து உ இப்படிக்கு இவை ஆசாங்கிழவன்‌ செல்லப்பிள்ளை எழுத்து உ 
இப்படிக்கு இவை ஆசாங்கிழவன்‌ ஆழ்வான்பிள்ளை எழுத்து உ 
இப்படிக்கு இவை குந்றங்கிழவன்‌ மாரப்பிள்ளை எ[ழு*]த்து ॥ இப்படிக்கு 
அறிவேன்‌ சிறுநின்றைக்‌ கோட்டளம்பாக்கிழான்‌ வையிரனாதன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை ஆசாங்கிழவன்‌ ஈசப்பிள்ளை எழுத்து : இப்படிக்கு 
இவை ஆ[சா]ங்கிழவன்‌ தேசத்து 

7. பணியாழ்வான்‌ எழுத்து ॥ இப்படிக்கு இவை ஆசாங்கிழவன்‌ சாத்தாண்டை 
எழுத்து ॥ இவ[ர்‌*]கள்‌ கண்ட இவ,சாணம்‌ எழுதினேந்‌ ஆமூர்‌ 
மூ[வ*]ாஇரவிண்ணகர்‌ எம்பெருமா[ன்‌*] கோயில்த்திருப்படிக்கும்‌ 
திருவிண்ணகர்‌ ஆழ்வார்‌ பட்டனேன்‌ இப்படி அறிவேன்‌ ஆமூர்த்‌ தட்டான்‌ 
மன்றுவான்‌ எழுத்து உ இப்படி அறிவேன்‌ ஆமூர்மான்‌ மாலை ஆசாரியந்‌ 
எழுத்து இப்படி இவை அறிவேன்‌ ஆமூர்‌ 


257 


9. தச்சன்‌ பேராயிரமுடையாநேன்‌ ॥! இப்படி அறிவேன்‌ சாத்தவேட்டன்‌ 
ஆள்கொண்ட பிள்ளை எழுத்து இப்படி அறிவேன்‌ குமணன்‌ விலாடராயன்‌ 
எழுத்து இப்படி அறிவேன்‌ குமணன்‌ பொற்பாகனேன்‌ ॥ இப்படி அறிவேன்‌ 
மூவேந்திராயன்‌ எழுத்து ॥ இப்படி அறிவேன்‌ குமணன்‌ 
வம்பாண்டையெனேன்‌ | இப்படி அறிவேன்‌ குமணன்‌ குருகுலராயனேன்‌ 
॥ 


10. இப்படி அறிவேன்‌ ஓசைபெரியான்‌ சனகராயனேன்‌ ॥ இப்படி அறிவேன்‌ 
ஓசைபெரியான்‌ ராஜேந்திர சோழ வேளானேன்‌ ॥ இப்படி அறிவேன்‌ 
மாப்பூதி கிழவன்‌ தெனவராயனேன்‌ ॥ இப்படி அறிவேன்‌ சிறுவான்பேடு 
கிழவன்‌ குருகுலத்தரைய்யன்‌ எழுத்து ॥ ௭௧௦௦௮௨ பமு_கடி ௯றொவி 
ஸ்ரீ ௧,ஷ லடினேந்‌ இப்படி அறிவேன்‌ கும்ப மங்கலத்தில்‌ கிடாரத்தரையன்‌ 
ரீ 


11. யநாயன்‌ எழுத்து ॥ 


258 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 151 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ . : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1260 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 4838/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பிற்காலப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 151 
அரசன்‌ : ஜடாவர்மன்‌ திரிபுவன வீரபாண்டியன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்கு திருச்சுற்றுமாளிகை. 


குறிப்புரை : பாண்டிமண்டலத்து செவ்விரு [க்கை] நாட்டுச்‌ சக்கரபாணிநல்லூர்‌ நாயன்‌ 
தொண்டைமானார்‌ என்பவருக்கு தேவப்பெருமாள்நல்லூரில்‌ ஒரு வேலி நிலத்தினை 
“வாசிபடரவடவாசி முளைப்பணம்‌' 200 கோயில்‌ தானத்தார்‌ பெற்றுக்கொண்டு விற்றுக்‌ 
கொடுத்துள்ளனர்‌. “சாமந்த நாராயணன்‌ திருநந்தவனம்‌” என்ற பெயரால்‌ நந்தவனம்‌ 
அமைக்க இந்நிலத்தினை அளித்துள்ளான்‌. 

கல்வெட்டு : 

1. ஹஹிஸ்ரீ [॥*]திருவாய்க்கேழ்வி முன்னாக கோச்சடபன்மர்‌ திரிபுவன 
சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவீரபாண்டியதேவ[ர்‌]க்கு யாண்டு[௮] துலா நாயற்று 
கவாவக்ஷத்து ஷஷியும்‌ புதன்கிழமையும்‌ 

2. பெற்ற பூசத்து நாள்ப்‌ பாண்டிமண்டலத்துச்‌ செவ்விருக்கை நாட்டுச்‌. 
சக்கரபாணிநல்லூர்‌ நாயநாந தொண்டைமானார்க்கு பெருமாள்‌ கோயில்த்‌ 
தானத்தோம்‌ ஸ்ரீசேனாபதிப்‌ பெருவி 

3.லை வ, மாணம்‌ பண்ணிக்குடுத்த பரிசாவது சாமந்தனாராயணன்‌ 
திருநந்தவனம்‌ செய்ய நாங்கள்‌ எழுதி குடுத்த நிலத்துக்கு எல்லை 
ஆவது பெருமாள்‌ திருநாமத்துக்‌ காணிப்‌ படைப்பற்று 

4. ஆன தேவப்பெருமாள்நல்லூரில்‌ மி[ற]கனிழகிய பெருமாள்‌ தாதன்‌ 
திருநநீதாவனத்துக்கு மேற்க்கு இளையபெருமாள்‌ தாதன்‌ 
திருநந்தாவனத்துக்கு கிழக்கு இவ்வூர்‌ (நீ)ர்பாயும்‌ ஆற்றுக்காலுக்கு 


259 


5. தெற்க்கு தென்பாக்கெல்லை கிணறு இட்டு போதும்தாக்கு வடக்கும்‌ ஆக - 
இந்நான்கெல்லைக்கும்‌ உள்ப்பட நிலத்தில்‌ கிழக்கடையக்‌ குழி ௨௯ 
இக்குழி நாடு அளக்கும்‌ கோலால்‌ [இ] 

6. இரண்டாயிரத்தினால்‌ நிலம்‌ ஒரு வேலியும்‌ இவர்க்கு விற்றுக்குடுத்துக்‌ 
கொள்வதான எம்மில்‌ இசைந்த விலைப்பொருள்‌ அன்றாடு நடக்கும்‌ 
வாசிபடரவட வாசிமுளைப்பணம்‌ ௨ இப்பணம்‌ இருநூ 


7. ற்றுக்கும்‌ இந்நிலம்‌ ஒருவேலியும்‌ இதில்‌ மேனோக்கின மரமும்‌ கீழ்நோக்கிந 
கிணறும்‌ [பாகமும்‌ பாகாசயம்‌] உள்ப்பட விற்று இப்பணம்‌ இருநூறும்‌ 
ஸ்ரீபண்டாரத்திலே 

8. ஒடுக்குவித்துக்கொண்டு விற்று விலைவ._மாணம்‌ பண்ணிக்குடுத்தோம்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ ஹானத்தோம்‌ இநிலம்‌ ஒரு வேலியும்‌ நாயனார்‌ 
தொண்டைமானார்‌ . . . தீதருளின 


9. திருமுகப்படியே அனுபொவிப்பதாகவும்‌ இப்படி சம்மதித்து விலைஉ௨._மாணம்‌ 
பண்ணிக்குடுத்தோம்‌ பெருமாள்கோயில்‌ ஷானத்தோம்‌ இப்படி 
கல்வெட்டிகுடுத்தோம்‌ ௨ 


260 


த.நர.அரசு தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ :- 152 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 18 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : சக ஆண்டு 1182 
கி.பி. 1260 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 38/1890 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு :  தெ.இ.கல்‌,தொ. [IV 
கல்‌. எண்‌: 961 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பிற்காலப்‌ பல்லவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 152 
அரசன்‌ : இரண்டாம்‌ கோப்பெருஞ்சிங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மலைமண்டலத்து வியாபாரி காவல்சேரி கண்டன்‌ இயக்கன்‌ என்பவன்‌ திருவத்தியூர்‌ 


நின்றருளிய அருளாளப்பெருமாளின்‌ திருவுருவுக்கு முன்பு திருநந்தாவிளக்கு ஒன்று 
ளிக்க 33 மாடுகள்‌ தானமளித்துள்ளான்‌. மேலும்‌ இரவு நேர வழிபாட்டிற்கு பால்‌ 
அமுது அளிக்கவும்‌ ஏற்பாடு செய்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 


1. ஷஹஹிஸ்ரீ [1*]மகாஸு ஆமிரத்தொருநூற்று எண்பத்திரண்டின்‌ மேல்‌ 
செல்லாநின்ற சகலபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகோப்பெருஞ்சிங்கதேவற்க்கு 
யாண்டு ௰அ வது வரணிகநாயற்று ௬வ௱வக்ஷத்து சியும்‌ 


நாயற்றுக்கிழமையு . . . . 


2. சோழமண்டலத்து எமிற்கோட்டத்து நகரங்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ 
நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு மலைமண்டலத்து வியாபாரிகளில்‌ 
காவல்சேரிக்கண்டன்‌ இயெக்கன்‌ ஆன இராசராசச்ச . . . 


9, விளக்கு ஒன்றுக்கு இவர்‌ விட்ட பாற்பசு ய ம்‌ சினைப்பசு ய ம்‌ 


பொலிமுறைநாகு 


௧௨ம்‌ 8ஷலடிகம்‌ ஆக உரு ௩௩ இவ்வுரு 


முப்பத்துமூன்றும்‌ பெருமாள்கோயில்‌ தானத்தோம்‌ கைக்கொண்டு 


இப்பசுக்கள்‌ . . . . 


ர்‌, த்தறாமத்திலே செல்‌ பாலாக அமுது செய்தருளக்‌ கடவதாகவும்‌ 
இச்சக்கரவத்திகள்‌ திருநந்தா விளக்கு ஒன்றுக்கு அரியென்னவல்லான்‌ 
நாழியாலே நாள்‌ ஒன்றுக்கு உழக்கு நெய்யாக வந்த பட ததத தத! 

5. நந்தா விளக்குத்‌ திருமுன்பு சந்திராதித்தவரை எரியும்படி பண்ணக்கடவதாகச்‌ 
சம்மதித்து ஸ்ரிஜாஜேகை பண்ணிக்குடுத்தோம்‌ பெருமாள்‌ கோயில்த்‌ 
தானத்தோம்‌ இப்படிக்கு ஹானத்துக்கு . . . ௨௨௨௨ 


262 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 153 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 19 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1261 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 365/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு :  தெ.இ.கல்‌.தொ.)611 
௧.எண்‌, 212 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பிற்காலப்‌ பல்லவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 153 
அரசன்‌ : இரண்டாம்‌ கோப்பெருஞ்சிங்கன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : பஞ்சந்திவாண நீலகங்கரையர்‌ குமாரர்களில்‌ அருணகிரிப்‌ பெருமாள்‌ என்பவன்‌ 


காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு வைத்த திருநந்தா 
விளக்கு ஒன்றிற்காக 97 ஆடுகள்‌ தானமளித்துள்ளான்‌. இந்த 97 ஆடுகளைப்‌ 
பெற்றுக்‌ கொண்ட கோமில்‌ தானத்தார்கள்‌ இவ்வூரில்‌ இருந்த திருநுந்தா விளக்குக்‌ 
குடிமக்களில்‌ 7 பேரிடம்‌ இவ்வாடுகளை கொடுத்து தினமும்‌ அரியென்னவல்லாநாழி 
என்றும்‌ முகத்தலளவையால்‌ நெய்‌ உழக்கும்‌ தயிர்‌ அமுது நாழியும்‌ தொடர்ந்து 
அளக்க சம்மதம்‌ தெரிவித்துள்ளனர்‌. 


கல்வெட்டு : 

1. ஷஹஸிஸ்ரீ[॥1*] சகலபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகோப்பெருஞ்சிங்க தேவற்கு யாண்டு 
மக கன்னி நாயற்று வ௫வ/வக்ஷத்து வியாழக்கிழமையும்‌ பஞ்சமியும்‌ 
பெற்ற விஸாகத்து நாள்‌ ஜயங்கொண்டசோழமண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ 
காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின அருளாள 

2. ப்பெருமாளுக்கு பிள்ளையார்‌ பஞ்சநதிவாண நீலகங்கரையர்‌ குமாரர்களில்‌. 
அரணகிரிப்பெருமாள்‌ வைத்த திருநுந்தாவிளக்கு ஒன்றுக்கு விட்ட 
சாவாமூவாப்பேராடு தொண்ணூற்றாறும்‌ பொலிகிடாய்‌ ஒன்றும்‌ ஆக 
உருத்தொண்ணூற்றேழும்‌ கைக்கொண்டு நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ 
அரியென்ன 


8, வல்லாநாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தயிர்‌ அமுது நாழியும்‌ சஷிராதித்தவரை 
ரெலுத்தக்கடவதாகச்‌ சிலாலேகை ப[ண்‌* 1ணிக்குடுத்தோம்‌ இவ்விளக்கு ஒன்றில்‌ 
திருநுந்தாவிளக்குக்‌ குடிமக்களில்ச்‌ சோலைக்கோன்‌ விளக்குக்‌ கால்‌ 
வண்டுவராபதிக்கோன்‌ விளக்கு அரைக்கால்‌ அசைந்தான்கொன்‌ விளக்கு 
அரைக்கால்‌ பழு 

4. மடைக்கோன்‌ மருந்தன்‌ விளக்கு அரைக்கால்‌ கலியக்கோன்‌ விளக்கு அரைக்கால்‌ 
ஆளுடைக்கோன்‌ விளக்கு அரைக்கால்‌ கண்ணக்கோன்‌ விளக்கு அரைக்கால்‌ 
ஆக இவ்விளக்கு ஒன்றும்‌ முட்டாமல்‌(ச்‌) செலுத்தக்‌ கடவோம்‌ பெருமாள்‌ 
கோயில்த்‌ தானத்தோம்‌ இவை கோயிற்கணக்குச்‌ சயபுரமுடையான்‌ அணிந்தான்‌ 
அருளாளன்‌ 


5. அருளாளப்பிரியனெழுத்து ॥௨ 


264 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 154 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 2 209 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1202 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 2356/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு :  தெ.இ.கல்‌.தொ.%11 
க.எண்‌. 218 
எழுத்து தமிழ்‌ 
அரசு பிற்காலப்‌ பல்லவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 154 
அரசன்‌ இரண்டாம்‌ கோப்பெருஞ்சிங்கன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ பாறை கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை நெல்லூரில்‌ குடியிருக்கும்‌ அன்னல தேவன்‌ என்பவனின்‌ மைத்துனி செவ்வக்கன்‌ 
என்பவள்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ திருநந்தா விளக்கொன்று ளிக்க 98 
நெல்லூர்‌ மாடைகளை கோயில்‌ பண்டாரத்தில்‌ ஒப்படைத்துள்ளாள்‌. இந்த பதினைந்து 
மாடைகளைப்‌ பெற்றுக்‌ கொண்ட கோயீல்‌ தானத்தார்‌ விளக்கெரிக்க சம்மதித்துள்ளனர்‌. 
கல்வெட்டு : 


14 


சீகோ[ப்‌]பெருஞ்சிங்கதேவர்க்கு யாண்டு இருபதாவது நெல்லூரில்‌ அன்னல 
தேவன்‌ 

மைச்சுனி செவ்வக்கன்‌ திருநொந்தாவிளக்குக்குப்‌ பசுவும்‌ இஷபமும்‌ கொண்டு 
விட்டர்க்‌ காட்டிப்பெரும 

£ள்‌[இராசினா]ள்‌ ௩௱௩௰க னால்‌ சீபண்டாரத்து ஒடுக்கின நெல்லூர்‌ மாடை 
மரு இம்மாடை மரு இம்மாடை பதின்‌அஞ்சு 

ம்‌ திருநந்தாவிளக்கு உடலாகக்‌ கைக்கொண்டோம்‌ அருளாளப்பெருமாள்‌ 
கோயில்த்‌ 

தானத்தோம்‌ இப்படிக்கு இவை கோயிற்கணக்குச்‌ சீயபுரமுடையான்‌ 
பெரியபெருமாள்‌ ௭ ட்‌ 

ழுத்து இம்மாடை சீபண்டாரத்‌ துப்பால்‌[॥!* ] 


265 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 155 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு » நீத 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1264 
wi : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 59/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்‌ 3. : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 5 
அரசன்‌ :  விசையகண்டகோபாலன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை திருச்சுற்றுமாளிகை தெற்குப்புறம்‌. 
குறிப்‌... 1. திருவாய்பாடி என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்த திருவத்தியூர்‌ கொற்றி என்பவள்‌ திருவத்தியூர்‌ 


நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தாவிளக்கு ஒன்று ளிக்க 32 பசுக்களும்‌, 
ஒரு காளையும்‌ இவ்வூர்‌ திருநந்தாவிளக்குக்குடிமக்களிடம்‌ ஒப்படைத்துள்ளாள்‌. 
இம்மாடுகளைப்‌ பெற்றுக்கொண்டு தினமும்‌ நெய்‌ உழக்கும்‌, தமிரமுது நாழியும்‌ 
அளிக்க சம்மதம்‌ தெரிவித்துள்ளனர்‌. 

கல்வெட்டு ; 

1. ஷுஷிஸ்ரீ [1*] கி,ல-புவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிஜயகண்டகோபால தேவற்க்கு 
யாண்டு பதினாலாவது கன்னி நாயற்று அபரபக்ஷத்து பஞ்சமியும்‌ 
நாயற்றுக்கிழமையும்‌ பெற்ற திருவோணத்து நாள்‌ ஜயங்கொண்ட 
சோழமண்டலத்து எமிற்கோட்டத்து நகரங்காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ 

2. நின்றருளின அருளாளப்பெருமாளுக்குத்‌ திருவாய்ப்பாடியிற்‌ திரு[வ]த்தியூர்க்‌ 
கொற்றியேன்‌ வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு விட்ட பாற்ப்பசு 
பத்தும்‌ சினைப்பசுப்‌ பத்தும்‌ பொலிமுறைனாகு பன்னிரண்டும்‌ இஷப[ம்‌*] 
ஒன்றும்‌ ஆக உரு முப்பத்துமூன்றினால்‌ திருநன்தாவிள[க்கு] ஒன்றுக்கு 
இன்னாள்‌ முதல்‌ நாள்‌ ஒன்றுக்கும்‌ 

3. அரியென்னவல்லானாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தயிரமுது நாழியும்‌ 
சந்திராதித்தவரையும்‌ அளக்கக்கடவோம்‌ திருநந்தாவிளக்குக்‌ குடிமக்களில்‌ 


266 


பிச்சக்கோன்‌ பெருங்கன்‌ விளக்கு மாகாணியும்‌ பொன்னக்கோன்‌ செல்லந்‌ 
விளக்கு மாகாணியும்‌ உடையான்கோன்‌ கடத்தன்‌ விளக்கு மாகாணியும்‌ 
ராசக்கோன்‌ கொழுந்தன்‌ விளக்கு மாகாணியும்‌ ஆறைக்‌௦ 


4. கான்‌ கண்ணன்‌ விளக்கு மாகாணியும்‌ அத்திக்கோன்‌ செல்லன்‌ விளக்கு 
மாகாணியும்‌ குன்றமெடுத்தான்‌ கண்ணன்‌ விளக்கு மாகாணியும்‌ 
வேலைகடன்தான்‌ மல்லயன்‌ விளக்கு மாகாணியும்‌ கொடுவைக்கோன்‌ 
இளையான்‌ விளக்கு மாகாணியும்‌ கருணாகரனும்‌ அறமனும்‌ விளக்கு 
மாகாணியும்‌ வடுகக்கோன்‌ திருவன்‌ விளக்கு மாகாணியும்‌ கண்ணக்கோன்‌ 
செல்‌ 

5, லன்‌ விளக்கு [விளக்கு] மாகாணியும்‌ தேவக்கோன்‌ வண்டுவராப்பெருமாள்‌ 
விளக்கு மாகாணியும்‌ கருணாகரக்கோன்‌ பெருமாள்‌ விளக்கு மாகாணியும்‌ 
கருமாணிக்கக்கோன்‌ நங்கையாழ்வான்‌ விளக்கு மாகாணியும்‌ 
அருளாளக்கோன்‌ பெருமஜன்னன்‌ விளக்கு அரைமா அரைக்காணியும்‌ 
ஏகம்பக்கோன்‌ வரந்தருவான்‌ 

6. விளக்கு அரைமா அரைக்காணியும்‌ ஆக விளக்கு ஒன்றும்‌ கைக்கொண்டோம்‌ 
பெருமாள்‌ கோயில்த்தானத்தோம்‌ இப்படிக்கு இக்கோயிற்கணக்கு 
வண்டுவராபம அழகியான்‌ அருளாளப்பிரியன்‌ எழுத்து ௨ 


267 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 156 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 19 

காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : சக ஆண்டு 1187 
கியி. 1265 

காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 36/1890 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கல்‌.தொ. [IV 
கல்‌. எண்‌: 359 
தமிழ்‌ 
தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 156 


விசைய கண்டகோபாலன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ கருவறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 

மலைமண்டலத்துப்‌ பகுதியை நிர்வகிக்கும்‌ அதிகாரி மாநிலைநல்லூர்‌ துப்பன்‌ 
துப்பநாயக்கன்‌ என்பவன்‌ அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தாவிளக்குக்காக 33 
பசுக்களைத்‌ தானமளித்துள்ளான்‌. மேலும்‌ இத்திருநந்தாவிளக்கெரிக்க இரண்டுநிலைத்‌ 
திருக்குத்துவிளக்கு ஒன்றினையும்‌ தானமளித்துள்ளான்‌. 


1. ஷஹஹிஸ்ரீ [॥*]மகரயாண்டு [கக]ஈஅம௰எ பெற்ற திரிபுவனசக்கரவத்திகள்‌ 


. க 


ஸ்ரீவிஜயகண்ட கோபாலதேவர்க்கு யாண்டு மரு வது மிதுனநாயற்று 
குவறவக்ஷத்து த, யொஃஸியும்‌ சனிக்கிழமையும்‌ பெற்ற றொசணிநாள்‌ 
ஜயங்கொண்டசோழமண்டலத்து எமி[ற்‌]கோட்டத்து 

காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ [நி]ன்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு 
மலைமண்டலத்து நாயக்கன்‌ மாநிலைநல்லூர்த்‌ துப்பன்‌ துப்பநாயக்கன்‌ 
வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு விட்ட பாற்பசு பத்தும்‌ சினைப்பசு(ம்‌) 
பத்தும்‌ பொலிமுறைநாகு பன்னிரண்டும்‌ 8ஷஷடி ஒன்றும்‌ ஆக உரு 
முப்பத்துமூன்றும்‌ 


268 


8. திருநந்தாவிளக்குக்குடி அசைந்தான்‌ பெரியபெருமாள்‌ கைக்கொண[டு] நாள்‌ 
ஒன்றுக்கு அரியென்னவல்லாநாழியாலே உழக்கு நெய்யும்‌ தமிரமுது 
நாழியும்‌ இத்திருநந்தாவிளக்கால்‌ வந்த கோ[யில்‌ [தேவைகளும்‌ 
சந்திராதித்தவரை போக்கறுப்பானாக சிலாலேகை பணணிக்குடுத்தோம்‌ 
பெருமாள்கோயில்த்‌ தானத்தோம்‌ இத்திருநந்தா 

4. விளக்கு திருமுன்பு எரிய வைத்த இரண்டு நிலைத்‌ திருக்குத்துவிளக்கு 
ஒன்றிநால்‌ எடை ச௱ரும இவை கோயிற்கணக்குச்‌ சீயபுரமுடையான்‌ 


அ[ணி]ந்தான்‌ அருளாளன்‌ அருளாளப்பிரியன்‌ எழுத்து 1௨ 


269 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌:- 157 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 16 

வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : சக ஆண்டு 1187 
கி.பி. 1265 

ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 35/1890 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கல்‌.தொ. [V 
கல்‌. எண்‌: 358 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 157 
அரசன்‌ :  விசையகண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ கருவறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : புலியூர்க்கோட்டத்து உகும்பில்‌ (நும்பல்‌) என்ற ஊரைச்‌ சேர்ந்த வல்லங்கிழான்‌ 
எனும்‌ பள்ளிகொண்டான்‌ கோயில்‌ பிள்ளை என்பவன்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ 
நின்றருளிய அருளாளப்‌ பெருமாளுக்கு திருநந்தாவிளக்கு ஒன்று வைக்க 
முப்பத்துமூன்று மாடுகளைத்‌ தானமாக அளித்துள்ளான்‌. இம்மாடுகளின்‌ வாயிலாக 
நெய்‌ உழக்கும்‌, தயிர்‌ நாழியும்‌ கோயிலில்‌ தினமும்‌ வழங்கிட ஏற்பாடு செய்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 

1. ஷஹஸஹிஸ்ரீ [॥*]சகரயாண்டு க௱அம௰எ பெற்ற திரிபுவனசக்கரவ.திகள்‌ 
ஸ்ரீவிசையகண்ட கோபாலதேவற்க்கு யாண்டு ௬ ணு ஸிஜாமிற்று 
குவ௱வக்ஷத்து கி, கியையும்‌ சனிக்கிழமையும்‌ பெற்ற உத்திரட்டாதிநாள்‌ 
ஜயங்கொண்டசோழ மண்டலத்து எமிற்கோட்டத்‌[து] காஞ்சிபுரத்து 
திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு 

2. புலி[யூ]ர்க்கோட்டத்து உகும்பில்‌ வல்லங்கிழான்‌ பள்ளிகொண்டான்‌ 
கோயிற்பி[ள்‌]ளை வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு விட்ட பா[ற்ப]சுப்‌ 
பத்தும்‌ சினைப்பசுப்‌ பத்தும்‌ பொலிமுறைநாகு பன்னிரண்டும்‌ 8ஷலடி 
ஒன்றும்‌ ஆக உரு முப்பத்துமூன்றுக்கு நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ 
அ[ரி]யென்னவல்லா நாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தமிர்‌அமுது நாழியும்‌ 
சந்திரா 


270 


8. [தி]த்தவரை செலுத்தக்கடவர்களாக திருநந்தாவிளக்குக்குடி சோலைக்கோனும்‌. 
அசைந்தான்‌ பெரியபெருமாளும்‌ ஆவுடைக்கோனும்‌ பழுமடைக்கோன்‌ 
தாமோதரக்கோனும்‌ வசமாக விட்டு சந்திராதித்தவரை செலுத்துவார்களாகச்‌ 
சி[ல]ாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ பெருமாள்கோயிற்‌ தானத்தோம்‌ இவை 
கோயிற்கணக்கு சீயபுரமு 


4, டையான்‌ அணிந்தான்‌ அருளாளன்‌ அருளாளப்பிரியன்‌ எழுத்து 


த.நா.௮.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 158 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 19 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1264-65 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 40/1892 


மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ ௯ 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு பிற்காலப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 158 

அரசன்‌ ஜடாவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 

இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை திருச்சுற்று 

குறிப்புரை : அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ மன்னனின்‌ பெயரால்‌ ஏற்படுத்திய கோதண்டராமன்‌ 
சந்தி திருநாள்‌ திங்கட்‌ திருவிழா ஆகியவற்றின்‌ போது வழிபாட்டிற்காக புலிப்பாக்கமும்‌ 
அவ்வூரின்‌ பிடாகைகளும்‌ திருவிடையாட்டாமாக இட்டு இறை இழித்து 
தானமளித்துள்ளான்‌.  இச்சந்தி வழிபாட்டினையும்‌, திருநாள்‌ வழிபாட்டினையும்‌ 
பெரியபெருமாள்‌ ஜீயர்‌ நடத்திட அறிவுறுத்தி உள்ளன. 

கல்வெட்டு : 


1. ஷஸிஞஸ்ரீ[॥* ] தி, லாவக, வத்தி கோனேரின்மைகொண்டான்‌ பெருமாள்‌ 
அருளாள நாதன்‌ கோயில்‌ திருப்பதி ஸ்ரீவைஷவர்களுக்கு பெருமாளுக்கு 
நம்பே 

2. ரால்‌ கட்டின 6[க]ாதண்டராமன்‌ ஸந்திக்கும்‌ திருநாளுக்கும்‌ திங்கட்‌ 
திருநாளைக்கும்‌ அமுதுபடி [சாத ]துப்படி உள்ளிட்டு 
வேண்டுமவையிற்றுக்கு இரண்ட . . . . புலிப்ப 

8. ற்றில்‌ புலிப்பாக்கமும்‌ பிடாகைகளும்‌ வயலைக்காவூர்ப்‌ பற்றில்‌ உள்கிடையின்‌ 
பற்றிலே ஐஞ்ஞூறு பொன்னுக்கும்‌ பதின்மூன்றாவது மாசி மாதம்‌ முதல்‌ 
முதல்‌அடங்‌ 

4. க திருவிடையாட்ட இறையிலியாக தந்தோம்‌ இப்படிக்கு இவ்வோலை 
பிடிபாடாகக்‌ கொண்டு இந்நாள்‌ முதல்‌ இந்த புலிப்‌[ப]ாக்கமும்‌ பிடாகைகளும்‌ 
வயலைர்க்காவூர்ப்பற்றில்‌ வ 


272 


5. டக்கடை[மிலெ ஜஞ்னூறு பொன்னுக்கு வகைசேர ஊராகச்செய்‌[வி]த்து 
இவை கைக்கொண்டு இவ்ஷூர்கள்‌ நால்பாற்‌ கெல்லையிலும்‌ 
திருவ[£]ழிக்கல்லும்‌ நாட்‌(ட)டுவி 

6. த்து இம்முதல்‌ கொண்டு வேறு நீங்கலாக ஸஷறந்தியும்‌ திருநாளும்‌ 
பெரியபெருமாள்‌ ஜீய[ர்‌] நடத்துவித்துப்‌ பொதுவதாகச்‌ சொன்னோம்‌ 
திருவாழிக்கல்லும்‌ 

7. நாட்டுவித்துக்கொண்டு இப்படிக்கு வகக.ரசிகவன செல்ல கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொண்டு அனுபவித்துப்பொதுக : ஷை இவை 
இளான்‌ 

8. குடி உடையான்‌ எழுத்து இவை வாணாதராயன்‌ எழுத்து யாண்டு ம௩ 
[வது] நாள்‌ ஊ௩ம புலிப்பாக்கமும்‌ பிடாகைகளும்‌ பொன்‌ கரு௱[று]ம்‌ 
வயலைக்காவூர்‌ பற்றில்‌ உள்க்கி 

9. டைமில்‌ பொன்‌ ரா றும்‌ ஆகப்‌ பொன்‌ ௦௩ ம்‌ : ௨ கூர்வேல்வல்ல 
கோதண்டராமன்‌ குலோத்துங்கன்‌ பேரால்‌ பணித்தமைக்கும்‌ வி[ச்‌]சையம்மன்‌ 


சேரமான்‌ வங்கத்‌0[த] 


10. துங்கவடகொல்லம்‌ கொண்டமைக்கும்‌ [ச]ங்கத்தருங்கடலே சான்று : ௨ 


வெண்பா பாடல்‌ 
கூர்வேல்வல்‌ கோதண்ட ராமன்‌ குலோத்துங்கன்‌ 
பேரால்‌ பணித்தமைக்கும்‌ பிச்சையப்பன்‌?- சேரமான்‌ 
வங்கத்‌ தொதுங்க வடகொல்லம்‌ கொண்டமைக்கும்‌ 
சங்கத்‌ தருங்கடலே சான்று 
பாண்டிய மன்னன்‌ வடிவேலெறிந்த கதையே, “சங்குகள்‌ நிறைந்த அருங்கடலைத்‌ தன்பேரால்‌ 
பணித்தமை”' என்று குறிப்பிடப்படுகிறது எனக்கருதுகிறேன்‌. சேரமான்‌ கப்பலேறித்‌ தப்பியோட, 


பாண்டியன்‌ வடகொல்லத்தைக்‌ கைப்பற்றியதற்கும்‌ கடலே சாட்சி. 


273 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு - 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு 12-ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 52/1893 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு தெ.இ.கல்‌.தொ. [V 

கல்‌. எண்‌: 865 

எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பிற்காலப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 150 
அரசன்‌ : ஜடாவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ வெளிக்கோபுரம்‌ நுழைவுவாயில்‌ வலதுபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : கேரள, மகத, ஹொய்சள, சோழ அரசுகளை வெற்றிகொண்ட சுந்தரபாண்டியனின்‌ 


வீரச்செயல்களை புகழ்கிறது. (மகதர்‌ - வாணர்‌ ஆகலாம்‌) 


கல்வெட்டு : 

1. ஹஹிஷஸ்ரீ [॥*]ஜித கெ௱ஸ£-௭:௰8 
- யி மமஸஹிஜி:அ, [ஒ]௦கயிஉரித 
ரக்ஷ ஆஹ ஹொய்ஸஸ 
, வகதிடி விாவ, வொஸெயா 
 9[*]லரத்தர கா௦௯௨ மழ? நர 


, வகி ஹதாயிற ஹர ௯ 


ஸு. ரெடி. மே ௨ல 


ரகா. ஸஹ ரரவாண$ல ஷர 
8. மமிஷ& ராலிஷிதஜொ 3ஹீடஉ 


274 


தொடர்‌ எண்‌ :- 159 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 160 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 

மொழி 


எழுத்து 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 16 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1266 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 568/1919 


தமிழ்‌, சமஸ்கிருதம்‌ முன்‌ பதிப்பு ல. 
தமிழ்‌, கிரந்தம்‌ 
தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 160 
விசையகண்ட கோபாலன்‌ 


மீசரகண்ட ராகுதராய நல்லசித்தராசன்‌ என்னும்‌ குறுநில மன்னன்‌ பல்லவகுலத்தைச்‌ 
சார்ந்தவன்‌ என்றும்‌ பாரத்வாஜ கோத்திரத்தைச்‌ சார்ந்தவன்‌ என்றும்‌ ரிஷப(காளை) 
இலச்சினையை கொண்டவன்‌ என்றும்‌ முக்கண்டி காடுவட்டி என்றும்‌ 
காஞ்சிபுரவராதீஸ்வர்‌ என்றும்‌ கூறிக்கொள்கிறான்‌. பல்லவர்குல சிற்றறரசனான இவன்‌ 
தனது பெயரால்‌ இராகுத்தராய சன்திக்கு அமுதுபடி வெஞ்சனம்‌, அப்ப அமுது, 
இலை அமுது, அடைக்காயமுது(பாக்கு) சந்தனம்‌, கத்தூரி, கற்பூரம்‌, குங்குமம்‌, 
திருமாலை, திருக்குழல்‌ திருப்பள்ளித்தாமம்‌ ஆகியவற்றினை அளிப்பதற்காக வேண்டி 
செங்காட்டு கோட்டம்‌ பெரும்பூதூர்‌, மேலைப்பட்டு, கொட்டுப்பாக்கம்‌, பாஞ்சாலிப்பட்டு, 
பாயவாணிப்பட்டு, குசப்பட்டு, கச்சிப்பட்டு இவ்வூரிலுள்ள விளைநிலம்‌, கொல்லை 
நிலங்களில்‌ இவ்வூர்களுக்கு என்ற ஒதுக்கிய தேவதானம்‌ திருவிடையாட்டம்‌, 
பட்டவிருத்தி இறையிலி நிலங்கள்‌ ஆகிய நிலங்களை நீக்கி ஏனைய நிலங்களில்‌ 
இருந்து வசூலிக்கப்படும்‌ அனைத்து வரிகளை மேற்சொன்னவற்றிற்கு பயன்படுத்த 
வழங்கியுள்ளான்‌. 


1. ஹஹிஞஸ்ரீ[॥*] கிருபுவனச்சக்கரவத்திகள்‌ 8 விசயகண்ட கோபாலதேவர்க்கு 
யாண்டு ம௬ ஆவது ஐஷலநாயற்று அபரபக்ஷத் து உணசியும்‌ 
வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற உத்திரட்டாதி நாள்‌ செ 


2. யங்கொண்டசோழ மண்டலத்து எமில்க்கோட்டத்து நகரம்‌ காஞ்சிபுரத்து 


திருவத்திகிரி நின்றருளிய அருள[ாள]பெருமாளுக்கு ௬௦௯3 


275 


ஷஹோறாஜாயிமாஜ ராஜவாகணெ வா2வ௦0மொசகூலவ வஓஒவ௯கிஒக 


மா 


 ஜமொக_வவிக, ஓஸிகாத 3 வநரு,மற வபாலமயஜகறவாஸ விரஸுஷண 


க்ஷ மாந காகீ௨ஊற_வறாமீறா காககொஷாடி ஸீ காஓளுவற௨டஹா% 
நொறவதிஹஸாஹஹாஜ.£௩ நிஜஸெவகாலாண ௰3 பெ,கிஷிகா 


. லறண ம௦மா .. ஜலி, லாவிகொஃ ககெகறிவ நி, வகி2ணி? ௯ட வடக 


வமணவஹ வாகவணபா முய ஸவூமகாம_ஹாற வ._கிஷி.க 
ஸ்ரீவிட்ட௦விஜயா த . . ௪௯௬ காட? வெட்டி வஸாவகாமறா ஜெ . 


்‌ நவ2ணணைலிகராய ஜாநவ*றாறி [சிறாகண] றாணகறாய நஓஹிஜஹநேன்‌ 


நம்‌ பேரால்‌[க்கட்டிந] இராகுத்தராயந்‌ சந்திக்கு அமுதுபடி வெஞ்சந 
பண்டாரத்துக்கும்‌ அக்க[ார] அமுதுக்கும்‌ அப்ப 


. அமுதுக்கும்‌ இலைஅமுது அடைக்காயமுதுக்கும்‌ சந்தந கத்தூரி கற்பூர 


குங்குமம்‌ உள்ளிட்ட சாத்துபடிகளுக்கும்‌ திருமாலை திருக்குழல்‌ 
திருப்பள்ளிதாமம்‌ உள்ளிட்ட அவையிற்றுக்கும்‌ மற்றும்‌ உள்ள 


. பல நிமந்தங்களுக்கும்‌ விட்ட செங்காட்டு கோட்டத்து பெரும்பூதூரும்‌ இவூர்‌ 


பிடாகை 6[ம]லைப்பட்டும்‌ கொட்டுப்பாக்கமும்‌ பாஞ்சலிப்பட்டும்‌ 


பாயவாணியப்பட்டும்‌ குசப்பட்டும்‌ கச்சிப்பட்‌ 


டும்‌ இவூர்கள்‌ நாந்கெல்லைக்கும்‌ உள்ப்பட்ட விளைநிலமும்‌ கொல்லை 


நிலமும்‌ இந்நிலங்களில்‌ உள்ளூர்‌ தேவதாநம்‌ திருவிடையாட்டம்‌ பட்டவிருத்தி 
இறையிலிகள்‌ நீக்கிநி[ன்‌]ற நிலங்க 


ள்‌ திருவிடையாட்டமாக குடுத்தோம்‌ இவூர்களில்‌ முதலாம்‌ கடமை ஆயம்‌ 


காசு கடமை பொந்வரி நாட்டுவி காணிக்கைகள்‌ பப்டி குற்றம்‌ காத்திகைப்பச்சை 
தறிஇறை தட்டாரப்பாட்டம்‌ ஆசுபொது மக்‌ 


. கள்‌ பேர்கடமை இநவரி ஏிமீன்பாட்டம்‌ மாவடை மரவடை செக்கு கடமை 


பு[ற]க்கலனை இருந்து பரிமாறுவார்‌ . . . . க்கடமை மற்றும்‌ எப்பேர்ப்பட்ட 
பழவரி புதுவரிகள்‌ அனைத்து 

வரிகளும்‌ அனைத்தாயங்களும்‌ உள்ப்பட முதல்‌அடங்கல்‌ இறையிலி ஆக 
குடுத்தோம்‌ இனாள்‌ முதல்‌ இவூர்க[ளில்‌] கோயில்‌ [தானத்த ]ாற்‌ இப்படி களால்‌ 
வந்த இறைகள்‌ செலவாக்குவதாகவும்‌ இப்ப 


. டி இவூர்கள்‌ நாந்கெ[ல்‌]லையும்‌ திருவாழிக்கல்லு நாட்டி கொள்வதாக சொந்நோம்‌ 


இப்படி செயிவதே - இவை நல்ல[தறிந்தார்‌] எழுத்து [॥*] 


276 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 161 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 7” 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1267 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 39/1893 
மொழி : தமிழ்‌, சமஸ்கிருதம்‌ முன்‌ பதிப்பு : தெ.இகல்‌.தொ, [IV 
கல்‌. எண்‌ : 852 
எழுத்து : தமிழ்‌, கிரந்தம்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 161 
அரசன்‌ : விசையகண்டகோபாலன்‌ 
இடம்‌ - அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ கருவறைச்‌ சுற்றியுள்ள திருச்சுற்றுக்‌ கீழ்பகுதி 


குறிப்புரை : நல்லசித்தரசன்‌ பல்லவகுலத்தினன்‌ என்றும்‌ பாரத்வாஜகோத்திரத்தைச்‌ சார்ந்தவன்‌ 
என்றும்‌ கூறுகிறது. நல்லசித்தரசன்‌ இக்கோயில்‌ பெருமாளுக்கு ஐந்து திருநந்தா 
விளக்கும்‌ பெரிய பிராட்டியாருக்கு ஐந்து திருநந்தா விளக்கும்‌ வைக்க 330 
மாடுகள்‌ அளித்துள்ளான்‌. இம்மாருகள்‌ வாயிலாக அரியென்னவல்லான்‌ நாழியால்‌ 
நெய்‌ இருநாழியும்‌, தயிர்‌ அமுது குறுணி இருநாழியும்‌ தினசரி மற்றம்‌ திருவிழா 
நாட்களுக்கும்‌ வழங்கிட வழிகைச்‌ செய்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 

1. ஹஹிஸ்ரீ[॥*] தி[ரி]புவநச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிசையகண்டகோபாலதேவர்க்கு 
[யாண்டு மள [ஆவது] கற்கடக நாயற்று உவ வக்ஷத்து 2மவயும்‌ 
வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற உத்திராட[த்‌[து நாள்‌ செயங்கொண்ட சோழ ம 

2. ண்டலத்து எமிற்க்கோட்டத்து நகரம்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளின 
அருளாளப்பேருமாளுக்கு ௬ுரெ௯கல ஒல ஹோறாஜாயிறாஜ வறக 


வற?வ௦ மொஃலைவ வஓவ 


277 


. கலகில௯ ஸாறதாஜமொக.. வவிக_ ஓஸிகாத வர, வடம௰யஜ ...... 


வ௱வெலஷண £ஐஷலஞானு க காநஷவஷாறவறாயீறயாற கா₹ 
கொ[ஹுஸிகாஊுவாவ, ஹா௨ ...வ பி ஸாஹ 


. [ஸாஜ.?]5 நிஜஹெவகாலாண ம$)வ_கிஷிஃககால௱ண ம௦மாகதீஜஓ 


௯ ,லாவிகொஒட ௬நெகெறிவாநரவகி2ண2 கடிவடிகவமண௱றவி௩ 
லூஜொக்வா௫வகுபாம,ாய ஸவக௰_,ஹாறவ.கிஷிக . . . 


. விஜயாகி) ௪௧ [ண்டி] . காடாவெபிவணாவகாற ...., நவ றாறி 


தக்க ராஹு கமாய நஓஸிதமஸநெந்‌ வைத்த பெருமாளுக்கு 
வைத்த திருநன்தாவிளக்கு ௬ ம்‌ பெரியபிராட்டியார்க்கு வை 


தீத திநுநன்தாவிளக்கு ௬ ம்‌ ஆக விளக்கு ம ம்‌ இவ்விளக்கு பத்துக்கும்‌ 


விட்ட பால்பசுவும்‌ கன்றுப்பசுவும்‌ பொலிமுறை நாகும்‌ உள்பட ௨௬ 
௩௱௰ ம்‌ இஷலம்‌ [உம] ஆக ௨௫ ௩௱௩௰ ம்‌ இவ்‌௨௫ முன்னூற்று 
மு[ப்‌*]பதும்‌ இவ்வாண்டின்‌ 


. ஆடிமாத முதல்‌ நாள்‌ ஒன்றுக்கு அரியென்னவல்லான்நாழியால்‌ அளக்கும்‌ 


நெய்‌ இருநாழி உரியும்‌ மதுவற்கத்துக்கு அளக்கும்‌ தமிர்‌ அமுது 
குறுணி இருநாழியும்‌ திருநாள்தேவைகளும்‌ கோமில்‌ தேவைகளும்‌ 

கர்‌ அட்டு சந்திராதிகுவரை செலுத்தக்கடவோமாக கைக்கொண்டோம்‌ 
கரண[த்‌*]தோம்‌ இவ்விளக்கு கைக்கொண்டான்‌ திருவிளக்கு குடிகள்‌ 
தக க்கோன்‌ செங்கழுநீரான துவராபதிவேளான்‌ 


. கைக்கொண்ட விளக்கு ௬ ம்‌ இவன்‌ உள்ளிட்டார்‌ கைக்கொண்ட விளக்கு 


ரம்‌ ஆக விளக்கு ம ம்‌ இவ்விளக்கு பத்தும்‌ கைக்கொண்டமைக்கு 
இப்படிக்கு இவை கோயிற்‌[க]கணக்கு உத்தரன்மேருருடையான்‌ திரு 


புவன சோழனான ஆனைமே[ல்‌] அழகியான்‌ எழுத்து[॥*] 


278 


த.நர.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 162 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 18 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1268 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 491/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 162 
விசையகண்டகோபாலன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை திருச்சுற்றுமாளிகை தெற்குப்புறம்‌. 
ஊற்றுக்காட்டு வைகவூர்‌ தேச வேளாளர்‌ ஞானம்‌ பெற்றான்‌ வில்லவராயன்‌ 
திருவேகம்பமுடையான்‌ என்பவன்‌ நகரம்‌ காஞ்சிபுரத்து திருவத்தகிரி நின்றருளிய 
அருளாளப்பெருமாளுக்கு திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு 32 பசுக்களும்‌, ஒரு 
காளையும்‌ தானமளித்துள்ளான்‌. இப்பசுக்களின்‌ மூலம்‌ தினமும்‌ அரியென்னவல்லான்‌ 
நாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌, பால்‌ அமுது நாழியும்‌ கோயிலில்‌ வழங்கிட வழிவகைச்‌ 
செய்துள்ளான்‌. 


1. ஷஹஹிஸ்ரீ [॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிசையகண்டகோபால தேவற்கு 


யாண்டு ம வது 2கரநாயற்று வ வவ்ஷத்து பவுறுனமியும்‌ 
புதன்கிழமையும்‌ பெற்ற அத்தத்துநாள்‌ ஜயங்கொண்ட சோழமண்டலத்து 
எமிற்கோ 


2. ட்டதீது நகரம்‌ காஞ்சிபுரத்து திருவத திகிரி நின்றருளிய 


அருளாளப்பெருமாளுக்கு இம்மண்டலத்து ஊற்றுக்காட்டுக்கோட்டத்து 
வைகவூர்‌ தேச வேளாளர்‌ ஞானம்‌ பெற்றான்‌ வில்லவராயன்‌ 


திருவேகம்பமுடையான்‌ திருமுன்பு 


3. வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்று இவிளக்கு ஒன்றுக்கு விட்ட பால்பசு 


பத்தும்‌ சினைப்பசு பத்தும்‌ பொலிமுறைநாகு பன்னிரண்டும்‌ இஷபம்‌ 


279 


ஒன்றும்‌ ஆக உரு முப்பத்துமூன்றுக்கு அளக்கும்‌ நாள்‌ ஒன்றுக்கு 
அள 

4. க்கும்‌ அரியெனவல்லான்‌ நாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ மதுவற்கம்‌ நாழியும்‌ 
இப்படியால்‌ வந்த நெய்யமுது பால்‌ அமுதும்‌ சந்திராதித்தவரையும்‌ 
செலுத்துவதாகச்‌ சிலாலேகை ' பண்ணிக்குடுத்தோ 


5. ம்‌ பெருமாள்கோமில்‌ தானத்தாரோம்‌ இப்படிக்கு இவை கோமிற்கணக்கு 
சீயபுரமுடையான்‌ எழுத்து 


280 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 163 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


ஊர்‌ 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 18 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1268 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : $37/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 168 
விசையகண்ட கோபாலன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்றுத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
மலைமண்டலத்து அரசு நிர்வாகிகளில்‌ பையூர்‌ இராமன்தேவன்‌ என்பவன்‌: 
திருநந்தாவிளக்கு ஒன்று அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ எரிக்க 32 பசுக்களும்‌, 
ஒரு காளையும்‌ கோமில்‌ நிர்வாகத்தினரிடம்‌ அளித்து தினமும்‌ நெய்‌ உழக்கும்‌, 
தயிர்‌ அமுது நாழியும்‌ கொடுத்திட வழிவகைச்‌ செய்துள்ளான்‌. இந்த 
திருநந்தாவிளக்கெரிக்க ஒருநிலை கொண்ட மலையாள திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ 
தானமளித்துள்ளான்‌. 


1. ஹஹிஸ்ரீ [॥*] கி,வபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிஜயகண்டகோபால தேவற்க்கு 


யாண்டு ௰அ ஆவது ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எயிற்க்கோட்டத்து 
நகரங்காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ 


2. நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு ஹி நாயற்று பத்தாந்தியதியான 


கவறவக்ஷத்து ப,மமையும்‌ நாயற்றுக்கிழமையும்‌ பெற்ற சதையத்தி 


நாள்‌ மலைமண்டலத்து நாயக்கன்மாரில்‌ 


9. பையூர்‌ இராம[ன்‌*]தேவன்‌ வைய்த்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு நாள்‌ 


ஒன்றுக்கு அளக்கும்‌ அரியென்னவல்லா நாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தயிர்‌ 
அமுது நாழியும்‌ திருநாள்‌ தேவையும்‌ செய்‌ 


261 


ல்‌ 


. வதாகவிட்ட பலவற்கத்து। பாற்பசு பத்தும்‌ சினைப்பசுப்‌ பத்தும்‌ பொலிமுறை 


நாகு ௨ம்‌ 8ஷலடி க ம்‌ ஆக உரு ௩௰௩ ம்‌ இத்திருநந்தாவிளக்கு 
எரிய வைய்த்த ஒருநிலை மலையாள திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ 
கை 


௨ய்க்கொண்டு இத்திருநந்தாவிளக்கு சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோம்‌ 


இக்கோமில்தானத்தோம்‌ இத்திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கும்‌ தேவைகளுக்கும்‌ 
பசுவும்‌ வுரஷபமும்‌ கைய்க்கொண்ட மன்றாடிகளில்‌ 


. எழுத்தறிவான்‌ பொன்னன்‌ கைய்க்கொண்ட விளக்கு அரைக்காலும்‌ சீராமக்கோன்‌ 


மா கைய்க்கொண[ட*]விளக்கு மாகாணியும்‌ செளனிக்கோன்‌ பெருமாள்‌ 
கைய்க்கொண்ட விளக்கு மாகாணியும்‌ வண்டுவாராபதிக்‌ 


. கோன்‌ வில்லி கைய்க்கொண்ட விளக்கு காலும்‌ பழுமடைக்கோன்‌ குப்பன்‌ 


கைய்க்கொண்ட விளக்கு அரையும்‌ ஆகத்‌ திருநந்தாவிளக்கு ஒன்றும்‌ 
கைய்க்கொண்டமைய்க்கு இக்கோமிற்கண 


டக்கு . . . . திருவாநவளையமழகியானருளாளப்பிரியன்‌ எழுத்து [॥*] 


282 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 164 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


ஊர்‌ 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.மி. 1271 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 501/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 164 
விசையகண்டகோபாலன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ திருச்சுற்றுமாளிகை மேற்குச்‌ சுவர்‌ கீழ்ப்பகுதி. 
எயிற்கோட்டத்து நகரங்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு 
காமரசர்‌ மகன்‌ கிறாக்கி பெருமானடி தேவன்‌ என்பவன்‌ திருநந்தாவிளக்கு ஒன்று 
வைக்க 98 மாடுகளை தினமும்‌ நெய்‌ உழக்கும்‌, தயிர்‌ அமுது நாழியும்‌, திருநாள்‌ 
தேவைகளின்‌ போதும்‌ வழங்க தானத்தார்கள்‌ உறுதியளித்துள்ளனர்‌. 


1. ஹஸிஸ்ரீ [॥] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிஜயகண்டகோபால தேவர்க்கு. 


ள்‌ 


யாண்டு உக ஆவது கலநாயற்று வ வவத்து பஞ்சமியும்‌ 
திங்கட்கிழமையும்‌ பெற்ற ௯ஸகி நா 
ஜயங்கொண்டசோழமண்டலத்து எமிற்கோட்டத்து நகரங்‌ காஞ்சிபுரத்துத்‌ 
திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு காமரசர்‌ மகனார்‌ 
கிறாக்கி பெருமானடிதேவனேன்‌ வை 


3. த்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு விட்ட பாற்ப்பசுப்‌ பத்தும்‌ சினைப்பசுப்‌ 


பத்தும்‌ பொலிமுறைநாகு பன்னிரண்டும்‌ 8ஷட ஒன்றும்‌ ஆக உரு 
முப்பத்துமூன்றுக்கும்‌ நாள்‌ ஒன்றுக்கு அளக்கும்‌ அரியெ 


4. னீனவல்லானனாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தயிரமுது நாழியும்‌ 


இத்திருநந்தாவிளக்கால்‌ வந்த திருநாள்தேவைகளு மற்றும்‌ 
எப்பேற்பட்டதேவைகளும்‌ சந்திராதித்தவரை செலுத்தக்கடவோ 


283 


5. மாகவும்‌ இத்திருநந்தாவிளக்கு ஒன்‌[று]ம்‌ கைக்கொண்டு சன்திராதித்தவரை 
செல்லகடவதாக சிலாலேகை பண்ணிக்‌ குடுதீ தோம்‌ 
பெருமாள்கோமில்த்தானத்தோம்‌ அடைப்பு கலியக்கோ 

6. னும்‌ சோலைக்கோனும்‌ வில்‌ . . . பெரியபெருமாளுடைக் கோனும்‌ 
கண்ணகோனும்‌ பழுமடைக்கோனும்‌ ஆக விளக்கு ஒன்று [॥*] 


284 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 165 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 20 
வட்டம்‌ :  காங்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1270 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 429/191 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு நட 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு . : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 165 
அரசன்‌ : விசைய கண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மலைமண்டலத்து நாயக்கன்மரில்‌ பள்ளி நாராயணன்‌ கண்டன்‌ என்பவன்‌ திருவத்தியூர்‌ 
நின்றருளின அருளாளப்பெருமாளுக்கு வைத்த திருநந்தா விளக்கு ஒன்றிற்கு 
பதினொன்று மாடுகளைத்‌ தானமாக வழங்கியுள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஷஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிசையகண்டகோபாலதேவற்க்கு யாண்டு 
௨௰ தாவது கும்பநாயுற்று அபரவக்ஷத்து கி_கி[சை யும்‌ திங்கள்‌ 
2, கிழமையும்‌ அத்தமும்‌ பெற்ற நாள்‌ செயங்கொண்ட சோழ மண்டலத்து 
எமிற்கோ[ட்‌*]டத்து நகரம்‌ காஞ்‌(ச)சிபுரத்து திருவத்தியூ[ர்‌] நின்றருளின 
8. அருளாளப்பெருமாளுக்கு மலைமண்டலத்து நாயக்கன்மாரில்ப்‌ பள்ளி நாராயணன்‌ 
கண்டநேன்‌ வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு விட்ட சாவாமூவா 
பாற்பசு பத்தும்‌ சினைப்பசு பத்தும்‌ பொலிமறைநாகு பன்னிர[ண்‌[]டும்‌ 
இஷபம்‌ ஒன்றும்‌ ஆக உரு பத்து மூன்றுக்கும்‌ னாள்‌ ஒன்றுக்கு 
அளக்கும்‌ அரிஎன்ன வல்லான்னாழியா 


4, ல்‌ நெய்‌ உழக்கும்‌ தமிரமுது நாழியும்‌ திருநந்தாவிளக்காளும்‌ திருநாள்‌ 


285 


தேவைகளும்‌ மற்றும்‌ எப்பேர்பட்ட தேவைய்களும்‌ சந்திராதித்தவரை 
செலுத்தக்கடவோமாகவும்‌ இத்திருநந்தாவிளக்கு எரிய வைத்த 
திருக்குத துவிளக்கு ஒன்றும்‌ கைக்கொண்டு சிலாலேகை 
பண்ணிக்குடுத்தோம்‌ பெருமாள்‌ 

5. கோயில்‌ (தீ தானத்தோம்‌ இவவிளக்கு ஒன்றுக்கு கைக்கொண்ட 
.. சொற்கேளாக்கோன்‌ வரந்தருவான்‌ விளக்கு அரையும்‌ ஆயப்பிள்ளை 
விளக்கு அரையும்‌ ஆக விளக்கு ஒன்றும்‌ கைக்கொண்டோம்‌ இப்படிக்கு 
இவை சீயபுரமுடையான்‌ ஆண்டா[ந்‌] அருளாளப்பிரியந்‌ எழுத்து[॥*| 


286 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 166 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு த] 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1276 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 687/1918 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; 
தமிழ்‌ 
தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 16 
விசையகண்டகோபாலன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ தாயார்‌ சன்னதி நுழைவாயில்‌ வலதுபுறச்‌ சுவர்‌ 


பல்லவக்குல சிற்றரசன்‌ நல்லசித்தரைசன்‌ என்பவன்‌ அருளாளப்‌ பெருமாள்‌ கோமில்‌ 
பெரியபிராட்டியார்க்கு (பெரிய தாயார்‌) திருத்தோள்மாலை இரண்டும்‌, திருப்பள்ளித்தாமம்‌ 
கொடுக்க காலியூர்‌ கோட்டத்து படைப்பற்றான தேவப்‌ பெருமாள்‌ நல்லூரில்‌ உள்ள 
2 வேலி நிலத்தினை கோயிலில்‌ திருமாலை தொடுக்கும்‌ தாதநம்பி வசம்‌ 


ஒப்படைத்துள்ளான்‌. 


1. ஹஹிஹீ[॥*] கிரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிசையகண்டகோபாலதேவர்க்கு 


யாண்டு ௨௰௧ வரப நாயற்று ௨௫ 


2. வ*வக்ஷத்து ஜாகமமியும்‌ செவ்வாய்கிழமையும்‌ பெற்ற ௬யுதி நாள்‌ 


பெருமாளுக்கு திருமாலை எடுக்கும்‌ தாதநம்பிமார்க்கு 


3. நல்லசித்தரைசனேன்‌ பெரியபிராட்டி யார்க்கு திருமாலையும்‌ திருப்பள்ளித்தாமமும்‌' 


எடுத்து பொதுவதாக நாம்‌ விட்ட முன்பு தாங்க 


4. ள்‌ திருநன்தவனம்‌ செய்து போந்த காலியூர்க்‌ கோட்டத்து படைப்பற்றான 


தேவப்பெருமாள்‌ நல்லாரில்‌ கொல்லை நிலத்தில்‌(த்‌) 


5. தாங்கள்‌ திருநன்தவனம்‌ செய்து போந்த ௫£ ௨ வி இன்னிலம்‌ இரண்டு 


வேலியால்‌ வரும்‌ கடமை ஆயம்‌ பொன்வரி 


287 


6. உட்பட்ட அனைத்தாயங்களும்‌ இழிந்து நாள்‌ ஒன்றுக்கு பெரிய பிராட்டியார்க்கு 
எடுக்கும்‌ திருத்தோள்மாலை இரண்டும்‌ தி 

7. ருப்பள்ளித்தாமமும்‌ சந்திராதித்தவரை நடத்தி பொதுவதாக கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்வதாக 

8. ச்‌ சொன்னோம்‌ இப்படிசெய்வதே இவை நல்லசித்தரைசன்‌ எழுத்து உ 
இப்படி அனுபவிப்பதாக தானத்தாரும்‌ குடுத்தோம்‌ 

9. இப்படி செய்வதே ௨ 


288 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 167 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ :  காங்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1271 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 405/1919 


மொழி: தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 167 
அரசன்‌ : விசைய கண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : வெளிச்சேரியைச்‌ சேர்ந்த குண்டூர்‌ சிங்கப்பெருமாள்‌ எனும்‌ அபிநவபட்டபாணன்‌ 


என்பவன்‌ எமிற்கோட்டத்து நகரம்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ நின்றருளின 
அருளாளப்பெருமாளுக்கு வைத்த திருநந்தா விளக்கு ஒன்றினுக்காக 92 பசுக்களும்‌ 
ஒரு காளையும்‌ தானமளித்துள்ளான்‌. இத்திருநந்தா விளக்கு ஒன்று எரிக்க தினமும்‌ 
அரிஎன்னவல்லாநாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தயிர்‌ நாழியும்‌ அளக்க ஏற்பாடு செய்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 


1. ஹஷஞஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிஜயகண்‌(ட்‌)டகோபாலதேவற்க்கு 
யாண்டு ௨௰க ஆவது கும்லநாயற்று வ௫வ*வக்ஷத்து த அ,யொழரியும்‌ 
நாயற்றுக்‌ கிழமையும்‌ பெற்ற பூசத்து நாள்‌ ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து 
எமிற்கோட்டத்து நகரம்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூ[ர்‌] நிந்றருளின 
அருளாளப்பெருமாளுக்கு வெளிச்சேரிமில்‌ குண்டூர்‌ சிங்கப்‌ 

2. ப்பெருமாளான ௯ஷிகவ லடடஸாணன்‌ வைத்த திருநந்தாவிளக்கு 
ஒன்றுக்குவிட்ட பால்பசு பத்தும்‌ சினைப்பசு பத்தும்‌ பொலிமறை நாகு 

்‌ பன்னிரண்டும்‌ 8ஷமடி ஒன்றும்‌ ஆக உரு முப்பத்து மூன்றும்‌ 
கைக்கொண்ட உதையக்கோன்‌ அத்தி விளக்கு காலும்‌ மணவாளக்கோன்‌ 
திருவனும்‌ முடிகொண்டக்கோன்‌ ௧ 


289 


3. ண்‌[ண]ந்‌ விளக்குக்‌ காலும்‌ ஆண்டாந்கோன்‌ இளையானும்‌ பழுமடைகோன்‌ 
தாதன்‌ விளக்கு காலும்‌ திருப்பாற்கடல்‌ கோன்‌ பெருமாளும்‌ கண்ணக்கோன்‌ 
பொற்கோயிற்பிள்ளையும்‌ விளக்குகாலும்‌ ஆக விளக்கு ஒன்றுக்கும்‌ நாள்‌ 
ஒன்றுக்கு அரிஎன்னவல்லாநாழியால்‌ நெய்யுழக்குத்‌ தமிரமுது 
நாழியுமளக்கவும்‌ இத்திருந 

4. ந்தாவிளக்கால்‌ வந்த திருநாள்தேவைகளும்‌ சந்திராதித்தவரை செலுத்திவிக்கக்‌ 
கடவதாக சிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ பெருமாள்‌ கோயில்‌ தானத்தோம்‌ 
கணக்குச்‌[சீயபுர)முடைய வளையமழகியான்‌ அருளாளப்பிரியன்‌ எழுத்து 
உ 


290 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 168 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : A 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1271 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 5038/1919 


மொழி“: தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 168 
அரசன்‌ :  விசையகண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை மேற்குத்‌ திருச்சுற்று மாளிகை. 


குறிப்புரை : மலைமண்டலத்து கண்ணனூர்‌ இராமநக்கன்‌ என்பவனிடம்‌ அருளாளப்பெருமாளுக்கு 
வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு 32 பசுக்களும்‌, ஒரு காளையும்‌ கோயில்‌ 
தானத்தார்‌ பெற்றுக்கொண்டு தினமும்‌ நெய்‌ உழக்கும்‌, தயிர்‌ நாழியும்‌ சூரியன்‌ 
சந்திரன்‌ இருக்கும்வரை செலுத்துவோம்‌ என உறுதியளித்துள்ளனர்‌. 
மொத்தரஞ்சேரியைச்‌ சேர்ந்த சுவர்க்க நாராயணன்‌, எண்ணுள்ளூர்‌ தேவன்‌ நாராயணன்‌, 
கண்ணனூரைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ ஆகிய இம்மூவரும்‌ சேர்ந்து ஐந்துநிலை 
கொண்ட திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌, வெண்கலத்து தளி (தட்டு) ஆறும்‌ 
கோயிலுக்கு அளித்துள்ளனர்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஹிஸ்ரீ [1*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிஜயகண்டகோபால தேவற்கு 
யாண்டு ௨௰௧க ஆவது ௬-௯ நாயற்று வு 
2. வாவக்ஷத்து துவிதியையும்‌ வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற உத்திரட்டாதிநாள்‌ 
ஜயங்கொண்டசோழமண்டலத்து எயிற்‌ 
3. கோட்டத்து நகரம்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளிய (அருளிய) 
அருளாளப்பெருமாளுக்கு மலைமண்டலத்து நாயக்கன்‌ 
4. மாரில்‌ கண்ணனூர்‌ இராமநக்கந்‌ வைத்த திருநந்தாவிளக்கு ஒந்றுக்கு 
பால்ப்பசுப்‌ பத்தும்‌ சினைப்பசுப்‌ பத்தும்‌ பொலிமுறைநா 


291 


கு பந்னிரண்டும்‌ 8ஷலம்‌ ஒந்றும்‌ ஆக உரு முப்பத்துமூந்றுக்கும்‌ நாள்‌ 
ஒன்றுக்கு அளக்கும்‌ அரிஎன்னவல்லா நாழியால்‌ நெய்‌ உ 


மக்கும்‌ தயிரமுது நாழியும்‌ இத்திருநந்தாவிளக்கால்‌ வந்த 


. திருநாள்த்தேவைகளும்‌ மற்றும்‌ எப்பேற்ப்பட்ட தேவைகளும்‌ சந்திராதித்த: 


௨ வரை செலுத்தக்கடவோமாக சிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ பெருமாள்‌ 


கோயில்த்தாநத்தோம்‌ இவ்விளக்கு கைக்கொ 


ண்ட மணவாளக்கோன்‌ திருவன்‌ கைக்கொண்ட விளக்கு முக்கால்‌ 


வண்டுவராபதிக்கோன்‌ உடையாந்‌ கைக்கொண்ட விளக்‌ 


குக்‌ கால்‌ ஆக விளக்க ஒந்றுக்கும்‌ சீயபுரமுடையாந்‌ வரன்தருவான்‌ 


வளையமழகியாந்‌(த) ஆன அருளாளபிரியன்‌ எழுத்து 


.. மொத்தரஞ்சேரிச்‌ சுவர்க்‌[க ]நாராயணநும்‌ எண்ணுள்ளூர்‌ தேவந்‌ னாராயணனும்‌ 


கண்ணனூர்‌ இராம ..... 


தீது வைத்த ஐஞ்சு நிலைத்திருக்குத்துவிளக்கு ஒன்று வெண்கலத்து 


தளி ஆறு ௨ 


292 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 169 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1272 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 41/1893 


மொழி : தமிழ, சமஸ்கிருதம்‌ முன்‌ பதிப்பு : த,இ.கல்‌.தொ, IV 
கல்‌. எண்‌ : 859 
எழுத்து : தமிழ்‌, கிரந்தம்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 169 
அரசன்‌ :  விசையகண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ கருவறை சுற்றியுள்ள கீழ்ப்பகுதி 


குறிப்புரை : புவிஆளப்பிறந்தான்‌ ஆமூர்‌ நீலகங்கன்‌ என்பவன்‌ வண்டுவரப்பெருமாள்‌ எனும்‌ 
பரிமேலழகிய பெருமாள்தாதன்‌ என்பவனிடம்‌ 80 பழம்‌ புள்ளி மாடை என்னும்‌ 
பணத்தினை அளித்து ஐந்நூறு குழி நிலத்தினை வாங்கியுள்ளான்‌ இந்நிலத்தினை 
அருளாளப்‌ பெருமாளுக்கு திருமாலை அளிக்க வேண்டி, திருநந்தவனமாக்கி 
திருமாலைப்புறமாக தானமளித்துள்ளான்‌. வண்துவரை பெருமாள்‌ என்பவன்‌ 
வண்டுவர பெருமாள்‌ எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. வண்மைமிக்க துவாரகை 
பெருமாள்‌ என்பது இதன்‌ பொருளாகும்‌. “உவரா ஈகைத்‌ துவரை” புறநானூற்று 
குறிப்பு ஒப்புநோக்கத்தக்கது. (வண்டுவரப்பெருமாள்‌ எனும்‌ பரிமேலழகிய 
பெருமாள்தாதன்‌ என்பவர்‌ திருக்குறள்‌ உரையாசிரியர்‌ பரிமேலழகரே என்று ஒரு 
கருத்து உண்டு) 

கல்வெட்டு : 

1. ஹஹிஷஸ்ரீ:॥ சிறஜாவஓநாமாய வாஸெ லூவாஓகொ௯லவ: [1] 
நீஓுககூரரவ: வடா வா௬அரகூதா ஸ்ரீரரிஒிவமடி உஹஹிஸ்ரீ [11*] 
திருபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிசையகண்டகோபாலதேவர்க்கு யா 

2. ண்டு ௨௨௨ ஆவது கும்ல நாயற்று ௬வறவக்ஷத்து கரதியையும்‌ 
புதன்க்கிழமையும்‌ பெற்ற அத்தத்தது நாள்‌ ஜயங்கொண்டசோழ 
மண்டலத்து நகரம்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளின 
அருளாளப்பெருமாளுக்கு 


293 


3. புவிஆளப்பிறந்த ஆமுர்‌ நீலகங்கனேன்‌ திருமாலைப்புறமாகக்‌ குடுத்த 
திருநந்தவனமாவிது கீழைத்திருச்சோலையில்‌ பெரும்பூதூர்‌ தாதர்‌ 
திருநந்தவனத்துக்கு மேற்க்கு தேவன்‌ மறையோர்த்தர்‌ திருநந்தவனத்துக்கு 

4. க்‌ கிழக்குத்‌ திருக்கலின்றி தாத[ர்‌] திருநந்தவனத்துக்கு தெற்கும்‌ ஆற்றுக்கு 
வடக்குப்பட்ட வண்டுவராப்பெருமாளான பரிமேலழகிய பெருமாள்நாதன்‌ 
தாதந்‌ திருநந்தவனத்தில்‌ வடக்கடையக்‌ குழி ௬௱ இக்குழி ஐஞ்னூற்றுக்கும்‌ 

இ 

5. ப்பரிமேலழகியபெருமாள்தாதர்க்கு விலை நிச்செயித்துக்‌ குடுத்த 
பழம்புள்ளிமாடை நம இம்மாடை முப்பத்துக்கும்‌ இத்திருநந்தவனம்‌ 
குழி ஐஞ்லூற்றுக்கும்‌ கொண்டு பெருமாளுக்கு சந்திராதித்தவரை 
திருமாலையும்‌ திருப்பள்ளித்தாம 


6. மும்‌ நாள்வழி தேவையும்‌ திருநாள்‌ தேவையும்‌ முட்டாமல்‌ செல்வதாக 
குடுத்தேன்‌ புவி ஆளப்பிறந்த ஆ(ம்‌)முர்‌ நீலகங்கநேன்‌[॥*] 


294 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 170 


மாவட்டம்‌ ' : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 29 
வட்டம்‌ :  காங்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1278 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 409/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு எல்‌ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 170 
அரசன்‌ : விசைய கண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : ஸிற்கோட்டத்து நம்‌ காஞ்பரத்துத்‌ தருவது! நீண்ருளிய அருளளப்பெருமாளுக்கு 
மலைமண்டலத்து அரசு அதிகாரிகளில்‌ மனையழிப்பரமேசுரன்‌ என்பவன்‌ ஒரு 
திருநந்தாவிளக்கு ளிக்க பன்னிரண்டு பசுக்களும்‌ ஒரு காளையும்‌ கொடையாக 
அளித்துள்ளான்‌. 

கல்வெட்டு : 

1. ஷஹஸ்ரீ!॥*] திருவாய்க்கேழ்வி முன்பாகத்‌ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ 
ஸ்ரீவிசையகண்டகோபாலதேவற்கு யாண்டு இருபத்து மூன்றாவது இஷப 
நாயார்‌[ற்‌]றுப்‌ பூவபக்ஷத்து சனிக்கிழமையும்‌ ஏகாதெசையும்‌ பெற்ற அத்தத்து 
நாள்‌ செயங்கொ 

2. ண்ட சோழ மண்டலத்து எயிற்கோட்டத்து நகரம்‌ காஞ்சிபுரத்துத்‌ திருவத்தியூர்‌ 
நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கும்‌ மலைமண்டலத்து நாயக்கன்மாரில்‌ 
மனைய[ழி]ப்பரமேசுரனேன்‌ வைத்த திருநந்தாவிளக்கு ஒன்றுக்கு வைத்த 
திருக்குத்துவி 


205 


3. எக்கு ஒன்றும்‌ தேவா . ஈடையான்‌ சோலைக்கோன்‌ வசம்‌ விட்ட பாற்பசுப்பத்தும்‌ 
சினைப்பசு பத்தும்‌ பொலிமுறை நாகு பன்னிரண்டும்‌ இஷபம்‌ ஒன்றும்‌ 
ஆக உரு முப்பத்துமூன்றும்‌ கைக்கொண்டு நாள்ளொன்றுக்கு அளக்கும்‌ 
அரியெ 

4. ன்னவல்லான்‌ நாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தமிரமுது நாழியும்‌ நாள்த்தேவைகளும்‌ 
சந்திராதித்தவரை செலுத்தக்‌ கடவதாக சொல்லித்து இவை கோயிற்‌ கணக்கு 
சீயபுரமுடையான்‌ ஆயர்வுந்தன்‌ தேவப்பெருமாள்‌ [॥*] 


296 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 171 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 24 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி.274 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : $70/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 17 
அரசன்‌ :  விசையகண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை :  கண்டகோபாலர்‌ அரண்மனை அந்தபுரத்தில்‌ பணியும்‌ பெண்களில்‌ வங்கம்மை என்பவளின்‌ 


மகள்‌ பெருமாணாச்சி என்பவள்‌ அருளாளப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ திருநந்தா விளக்கு 
ஒன்று எரிக்க 32 மாடுகளைத்‌ தானமளித்துள்ளாள்‌. 


கல்வெட்டு : 

ட சம்பக பல்‌ . . . ஜேற்க்கு யாண்டு ௨௰௪ வது மகர நாயற்று உவ 
வக்ஷத்து ததியையும்‌ புதன்கிழமையும்‌ பெற்ற திருவோணத்து நாள்‌ 
ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து எயிற்க்கோட்டத்து 

......... . டடாளப்பெருமாளுக்கு நாயனார்‌ கண்டகோபாலர்‌ 


அகம்படிப்பெண்டுகளில்‌ வங்கம்மை மகள்‌ பெருமாணாச்சி வைத்த 
திருநஷா விளக்கு ஒன்றுக்குவிட்ட பாற்த்‌ பசுப்ப 

த ..... . . கும்‌ ஷலம்‌ ஆக ௨ முப்பத்துமூன்றும்‌ 
கைக்கொண்டு இத்திருநன்தா விளக்கு ஒன்றுக்கு நாள்‌ ஒன்றுக்கு 
அளக்கும்‌ அரியன்ன வல்லான்‌ நாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ 

க்‌, ......... தீதவரை செலுத்தக்கடவதாக சிலாலேகை 
" பண்ணிக்குடுதிஜோம்‌ பெருமாள்‌ கோயில்‌ (த) தானத்தோம்‌ இதில்‌ 
பழவளக்கன்‌ மணவாளக்கோன்‌ இளையான்‌ 


க 


ஞ்ச ௪௬௮ உமகக சேபன்மேட்டு அரியான்கோன்‌ மருமகன்‌ இருள்னீக்கினான்‌ 
கைக்‌ கொண்ட திருவிளக்குஅ[ரை*]க்காலும்‌ பள்ளிக்கட்டுக்கோன்‌. . . 


இஸ்‌ ட்டம்‌! ஆ ஆல ல்‌. தொடத்‌ பட்டி கைக்கொண்ட திருவிளக்கு அரைக்காலும்‌ 

திருமங்கலத்து பஞ்சக்கோன்‌ கைக்கொண்ட திருவிளக்குகாலும்‌ 
கோல்ட்‌ உலகு க டல குடி கைக்கொண்ட திருவிளக்கு அரைக்காலும்‌ 
நெய்ய[£]ற்று மா(க்‌)க்கரல்‌ நம்பிக்கோன்‌ கைக்கொண்ட திருவிளக்கு 
அரைக்காலும்‌ ஆக திருநந்தா விளக்கு ஒன்று 


298 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 172 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1281 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : $00/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 172 
அரசன்‌ :  விசையகண்டகோபாலன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைமைச்‌ சுற்றியுள்ளத்‌ திருச்சுற்று மாளிகை மேற்கு 


பக்கம்‌ கீழ்ப்பகுதி. 
குறிப்புரை : காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு எயிற்கோட்டத்து 
நாயனார்‌ பண்டாரிகளில்‌ சிலாரப்‌ பொன்னைய போயண்டன்‌ என்பவன்‌ ஒரு 
திருநந்தாவிளக்கெரிக்க மாடுகள்‌ தானமளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஹிஸ்ரீ [॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிசையகண்டகோபால தேவற்க்கு 
்‌ யாண்டு ௩௰க கஸஷி நா 
2. யற்று வஈ9வ*வக்ஷத்து தரதியையும்‌ வியாழக்கிழமையும்‌ பெற்ற விசாகத்து 
நாள்‌ ஜயங்கொண்ட சோ 
3. மண்டலத்து எமிற்கோட்டத்து நகரங்‌ காஞ்சிபுரத்து [தி]ருவத்தியூர்‌ 
நின்றருளிய அருளாளப்பெருமா 
4. ளுக்கு இக்கோட்டத்து இம்மண்டலத்து நாயனார்‌ பண்டாரிகளில்‌ 
சிலாரப்பொன்னைய போயண்டன்‌ திருநுந்தாவிள 
5. க்கு ஒன்றுக்கு விட்ட பாற்பசு மிக ம்‌ சினைப்பசு அஞ்சினை நாகும்‌ உரு 
மக ம்‌ பெொலிமுறை நாகு ய ம்‌ ஷு 


த.நா.௮.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 173 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு + 8 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கிவி, 1298 
ஊர்‌ I : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை ; 6038/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட சு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 178 
அரசன்‌ :  வீரகண்டகோபாலன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேகமண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌, 
குறிப்புரை : வெணச்குன்றக்‌ கோட்டத்து தன்கூற்று இராசராசபுரம்‌ என்னும்‌ ஊரிலுள்ள நன்தம்பாக்கிழான்‌ 


பக்கன்‌ உமையன்‌ என்பவன்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்‌ 
பெருமாளுக்கு வைத்த திருநந்தா விளக்கு ஒன்றிற்காக 32 பசுக்களும்‌ ஒரு 
காளையும்‌ தானமாக அளித்துள்ளான்‌ 

கல்வெட்டு : 

1. ஹஸியீ[॥*] கிரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ வீரகண்ட கோபாலதேவர்க்கு 
யாண்டு ௩ கும்ல நாயற்று ௬வ௱வக்ஷத்து கி, கியையும்‌ சனிக்கிழமையும்‌ 
பெற்ற அத்தத்து நாள்‌ ஜயங்கொண்டசோழ மண்டலத்து 

2. எயிற்‌(காட்டு)க்கோட்டத் துக்‌ காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளிய 
அருளாளபெருமாளுக்கு வெண்குன்ற கோட்டத்து தன்கூற்று 
இராசராசபுரத்து நன்தம்பாக்கிழான்‌ பக்க[ன்‌] உமையன்‌ வைத்த 
திருநன்தாவிளக்கு 


9. ஒன்றுக்கு திருநன்தாவிளக்குக்கு முடிகொண்டக்கோன்‌ அரியான்‌ விளக்கு 
கால்‌ பட்டியக்கோன்‌ அறபன்‌ விளக்கு அரைகால்‌ வடவாயில்‌ 
வெண்ணைக்கூத்தன்‌ விளக்கு அரைக்கால்‌ அடிககோன்‌ பெரியானும்‌ 
மேற்ப்படி பெருமியும்‌ விளக்கு மாகாணி துக்‌ 


300 


4. கைக்கோந்‌ விளக்கு மாகாணி சத்தபாடி இரவன்‌ விளக்கு மாகாணி 
ஆதிமூலக்கோன்‌ விளக்கு மாகாணி கச்சிராயக்கோன்‌ உள்ளிட்டார்‌ 
விளக்கு மாகாணி பாதாளி விளக்கு மாகாணி அலங்காரக்கோன்‌ விளக்கு 
மாகாணி நெதியக்கோன்‌ விளக்கு சிங்கன்‌ விளக்கு மாகாணி ஆக 
திருநன்தா 

5. விளக்கொன்றுக்கு விட்ட சாவாமூவாப்பால்பசு பத்தும்‌ சினைப்பசு பத்தும்‌: 
பொலிமறைநாகு பன்னிரண்டும்‌ 8ஷலம்‌ ஒன்றும்‌ ஆக ௨௫ 
முப்பத்துமூன்றும்‌ கைக்கொண்டு நாள்‌ ஒன்றுக்கு அரியெனவல்லான்‌ 
நாழியால்‌ நெய்‌ உழக்கும்‌ தமிர்‌ 

6. அமுது நாழியும்‌ இத்திருநன்தா விளக்கால்வந்த திருநாள்த்தேவைகளும்‌ 
சந்திராதித்த())வரை செலுத்தக்கடவர்களாவும்‌ இத்திருநன்தா விளக்கு 

- ஸிய வைத்த எறும்புகாணித்‌ திருக்குத்துவிளக்கு ஒன்றும்‌ கைக்கொண்டு. 
சிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ 

7. பெருமாள்கோமில தானத்தோம்‌ இவை கோயிற்‌ கணக்கு சீயபுரமுடையான்‌ 
சேதிராயன்‌ முதலி அருளாளப்பிரியன்‌ எழுத்து ௨ 


301 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 174 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 4 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 1294 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை ; 624/1919 


மொழி; தமிழ்‌ முன்‌ பதிப்பு ப 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 174 
அரசன்‌ :  வீரகண்டகோபாலன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேகமண்டபத்‌ மேற்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : பல்லவகுல சிற்றரசன்‌ வீரகண்டகோபாலனின்‌ மெய்க்கீர்த்தி முதலில்‌ அமைந்துள்ளது. 
ஆனால்‌ முழுவதுமாக இடம்பெறாமல்‌ கல்வெட்டு சிதைந்துள்ளது. 
இம்மெய்க்கீர்த்திமில்‌ இவன்‌ பாரத்துவாசிக்‌ கோத்திரத்தைச்‌ சார்ந்தவன்‌ என்றும்‌ 
பல்லவர்‌ குலத்தைச்‌ சார்ந்தவன்‌ என்பதையும்‌ தெரிவிக்கிறது. திருநந்தா விளக்கு. 
ஒன்று எரிக்க தானமளித்துள்ளான்‌ 


கல்வெட்டு : 


1. ஷுஹிஸ்ரீ[॥*] பார்த்தியர்‌ தம்மிற்‌ பாரத்துவாரக்‌ கோத்திரம்‌ விளக்க 


302 


= 
உ 


. . ருளாளநாதனருள்‌ பெரியவன்‌ கிரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ வீரகண்ட . 


303 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 175 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு அ 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : 18ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 44/1893 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இஃகல்‌.தொ. [IV 
கல்‌. எண்‌ : 859 
எழுத்து தமிழ்‌ 
அரசு தெலுங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 175 
அரசன்‌ விசையகண்டகோபாலன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாப்பெருமாள்‌ கோயிலில்‌ அமராபரணந்‌ சந்திக்கு 
வேண்டிய வழிபாட்டிற்காக நிலம்‌ ஒன்று தானம்‌ அளிக்கப்பட்டுள்ளது. இத்தானம்‌ 
வழங்கியவர்‌ கங்க அரசன்‌ அமராபரணன்‌ சீயகங்கன்‌. இவனை குவளாலபுர 
பரமேஸ்வரன்‌, கங்ககுலோத்பவன்‌, காவேரி வல்லபன்‌ என்று புகழ்கிறது. 
கல்வெட்டு : 
3 ப ௪ ப] ௪. ௪ பதப்‌ 
1. ஷஹிஷஸ்ரீ[॥*] திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிசையகண்ட கோபாலதேவர்க்கு 


2. 


3. 


3. 


0. 


6. 


நக 


Fae rg eg 
ஷூஸ்ி௯ நாயற்று வ௫வ.)வக்ஷத்து ஏகாஉறயும்‌ செவ்வாய்க்கிழமையும்‌: 

பெற்ற உத்தி ........ 
ஸ்ரீமற்க்குவளாலபுரபரமே[]ரன்‌ கங்ககுலோலவன்‌ காவேரிவல்லலன்‌ ந௩மிறிந 


கனேன்‌ திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கு 
அமராபர[ண]ந்சந்திக்கு ........... 
ப்படிக்கும்‌ [வ]ஞ்ஜனபண்டா[ர]ம்‌ கொள்ளவும்‌ இவாண்டை ஆடிமாதம்‌ 
முதல்‌ புள்ளைந ........... 
யும்‌ அனைத்தாயங்களும்‌ உள்பட திருவிடையாட்டமாகச்‌ சன்திராதித்தவரை 
அட்களில்‌ க லல ் 


ய்வதே இவை சீ[ய*]கங்கன்‌ எழுத்து உ 


304 


த.நா.௮.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 176 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு தை 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : - 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 0654/1893 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌, கிரந்தம்‌ 
அரசு : தெலுங்கு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 17% 
அரசன்‌ :  அல்லுன்‌ திருக்காளத்திதேவ மகாராஜா 

கண்டகோபாலன்‌ 

இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று வடக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : திருக்காளத்திதேவ மகாராஜ கண்டகோபல தேவர்‌ திருவத்தியூர்‌ னாயனார்‌ 


உகன்தருளிவிக்கிற பிள்ளை கோயிலை எடுப்பிக்கவும்‌, அகரம்‌ ஏற்படுத்தவும்‌ 
திருநந்தவனம்‌ அமைக்கவும்‌ திருவத்தியூர்‌ அகரம்‌ கண்டகோபாலபுரத்திலுள்ள 
8500 குழி நிலம்‌, மனை, வீடு ஆகியவற்றை தானமாக அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு ச 
ர த்க்க்க சத தோல்‌ து து பஞ்சியும்‌ நாயற்று கிழமையும்‌ பெற்ற மூலத்து 
நாள்‌ ஸனாயநார்‌ அல்லும்‌ திருக்காளத்திதேவ 8ஹாறாஜ கண்டகோபாலன்‌ 
தேவர்‌ பண்டாரத்‌ [தி]ற்கீகு [ஜயங்‌]கொண்டசோழமண்டலத்து 
எயிற்கீகோடித்து காஞ்சிபுரத்து திருவத்தியூர்‌ னின்றஅருளின 
அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ ஸ்ரீவைஷவக்‌ கண்காணி 
லந உட லள ௬ தது பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது திருவத்தியூரில்‌ னாயனார்‌ 
௨௧ன்‌ த்தருளிவிக்கிற பி[ள்ளை ]கோமிலுக்கும்‌ யிக்கோயிலை சூழ வைக்கிற 
[அகர]த்துக்கும்‌ திருநந்தவ[ன]த் துக்கும்‌ ஸ்ரீபெகாபதி விலையாக 
விற்றுக்குடுக்கிற நிலமாவது திருவத்தியூரில்‌ அகரம்‌ கண்டகோபாலபுரத்து 
கீழ்‌ சிறகு மனையும்‌ மனைபடப்பை 
ப ததத த தாத த க த! ர்‌ பெருவழிக்கு தெற்க்கு பரிக்காறன்‌ குழிக்கு மேற்க்கு 
.. ஆறுக்கு வடக்கு தென்கை வடகைய்கோல்‌ ரமரு க்கு கீழ்மேல்கைய்கோல்‌- 


305 


சம குழி ௨௧௫௱[௮௨] திருநந்தவனத்துக்கு பரிக்காறன்‌ குழிக்கு 
கிழக்கு குழி கா ம்‌ ஆற்றுக்கு போகிற வதிபூரிலே கீழ்மேல்கைய்கோல்‌ 
முக்கோல்‌ வடகோல்‌ ௩ம௩ குழி வா௪ யம்‌ வட 


கத கிக்க அண்‌ ல ஸ்ஸ்‌ கோல்‌ ஊகுழி..ம்‌ மொவ, வாறி ஹூதி[க்கு] 
பரிக்காறன்‌ குழிக்கு தெற்க்கு தெற்க்கு விட்ட குழி உ௱௫௰  ஆககுழி 
௩௫௬ யிக்குழி ஸெகநாபதி ௩௲ரு௱ம்‌ விலையாக 
விற்றுகுடுத்து கொள்வதான எம்மில்‌ மிசைத்த விலைபொருள்‌ அந்நாடு 
நல்லபழங்காசு ௨௨ ஆவணப்களரிக்காட்டி எறிகிழிறச்‌ சிலவற கைய்கொண்டு 
ன மட உது கட மிக்குழி ௩௯ரு௱ விலைகுறவிற்று பொருள்‌ 


அறக்கொண்டு விலை வ,2ண கைய்ச்சாத்து பண்ணிகுடுத்தோம்‌ 


யிநிலத்தில்‌ திருமுற்றத்துக்‌ தென்‌ வடகொல்‌ . . கீழ்மேல்கோல்‌ ௦௪ குழி 
௩௲ூரும திருநந்தவனதுக்குக்‌ குழி சா ஆக குழி எ௱ரும 
யுக்குழி எ௱ரும போய்‌ நீக்கி அகரத்துக்கு செஷமான . . . . ௪ம௩ 


நக்கலுக்கு 9 அகபடி ம்‌ பிராதங்க(ள்‌)ளும்‌ ஓாநாதந்மங்களு(க்‌)கும்‌ 
' உரிதாவதாகவும்‌ ஓலை கு[ற்‌*]றம்‌ எழுத்து பிழைவாசகம்‌ அல்ல என்று: 
சொல்லகடவதல்லவாகவும்‌ மிருகாலாவதும்‌ முக்காலாவதும்‌ மி பழங்காசு 

நம  மிக்குழி ௩௲ரு£ குளம்‌ ஸ்ரீ மெநாவகி விலைக்கு விற்று 
பொருள்‌ அற கொண்டு விலைய, 2ஊண கைய்சா . . . . குடுத்தோம்‌ 


அத தத வல அ உல ஐ காணி செய்வார்களும்‌ பதின்மரும்‌ தாநத்தோமும்‌ 
மிவனைவோம்‌ இப்படிக்கிவைய்‌ ஸ்ரீவைஷவக்‌ கண்காணி பெருமாள்‌ 
தாஸநேன்‌ இவைய்‌ ' என்‌ [எ]ழுத்து இப்படிக்கிவைமண்டலத்து 
பச்சைவாரணலட்டன்‌ எழுத்து இவை பணியால்‌ கோமல்‌ கணக்கு 
அணிஞ்ச்சாந்‌ சீயபுரமுடையா 


பத தஙக கல ஞ்‌. இவை பதின்மரில்‌ பெரியபெருமாள்‌ நம்ப்பிய்‌ எழுத்து 
இபடிக்கிவைய்‌ பெரியபெருமாள்‌ லட்ட எழுத்து இப்படிக்கிவை 
கருணாகரபட்டன்‌ எழுத்து இப்படி அற்றிவேன்‌ ஆள்கொண்ட பட்டநேன்‌ 
இப்படிக்கிவை அருளாளலட்டன்‌ எழுத்து இப்படிக்‌ கிவைய்‌ சோதகிரய்‌ 
அணியஅங்‌ 
..... இப்படிக்கிவை அருளாளலட்டன்‌ எழுத்து 
ஸ.மடி கவமகடி வாண_வம*ந ஸ.ஜடி நா பெருமாள்‌ ஸ்ரீமர லட்டஸு 
இப்படிக்கிவைய்‌ வஜாலைட்டஸு இப்படிக்கிவை தேவபிரான்‌ வரத 
ஈாஜலட்டன்‌ எழுத்து உ. 


306 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 177 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 2 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1244 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 508/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ பத்தி 14 


மூன்றாம்‌ இராசராசன்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைமைச்‌ சுற்றியுள்ளத்‌ திருச்சுற்று மாளிகை வடக்கு 
பக்கம்‌ கீழ்ப்பகுதி. 

நீலகங்கரையன்‌ திருவேகம்பமுடையான்‌ என்பவன்‌ தன்னுடைய பெயரால்‌ 
'குமாரகோபாலன்‌' என்ற சன்தி ஒன்றினை திருவத்தியூர்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ 
ஏற்படுத்தினான்‌. இச்சன்திக்கு அமுதுபடி, சாத்துப்படி, வெஞ்சனம்‌, அக்கரணை 
போன்ற தேவைகளுக்காக ஊற்றுக்காட்டுக்கோட்டத் து வல்லத்தரையன்சேரி 
கிராமத்தினை திருவிடையாட்டமாக இக்கோயிலுக்கு தானமளித்துள்ளான்‌. இவ்வூரில்‌ 
வசூலிக்கப்படும்‌ கடமை ஆயம்‌, காசு கடமை, பொன்‌ வரி, நாட்டு வரி, காணிக்கை, 
களபட்டி, கார்த்திகைப்பச்சை, தறிஇறை, தட்டாரப்பாட்டம்‌, பொதுமக்கள்‌ பேர்க்கடமை, 
இனவரி, எரிமீன்பாட்டம்‌, மாவடை, செக்குக்கடமை, புறக்கலனை மற்றும்‌ அனைத்து. 
வரிகளையும்‌ இறை நீக்கி இவ்வூரினை திருவிடையாட்டமாக தானமளித்துள்ளது 
குறிப்பிடத்தக்கது. 


1. ஹஸஹிஸ்ரீ [॥*] நீலகங்கரையன்‌ திருவேகம்பமுடையா[ன்‌] ஓலை 


இருபத்தெட்டாவது தை மா[த*] முதல்‌ நம்பேரால்‌ கட்டின குமாரகோபாலன்‌ 
சந்திக்கு அமுதுபடி சாத்துப்படிக்கும்‌ வெஞ்சனத்துக்கும்‌ அக்கரணை 
அமுது உள்ளிட்ட நிமந்தங்‌ 


2. களுக்கும்‌ இட்ட ஊற்றுக்காட்டுக்கோட்டத் து வல்லத்தரையன்சேரி 


நான்கெல்லைக்கு உட்பட்ட விளைநிலம்‌ கொல்லை நிலத்தில்‌ மார்கழி 


307 


மாதவரையும்‌ உள்ளூர்‌ இறைஇலி தேவதானங்களாய்ப்‌ போந்த நிலம்‌ 
நீக்கி நின்ற நிலம்‌ திருவிடை 

9. யாட்டமாகக்‌ குடுத்தோம்‌ இவ்வூர்க்கு முத[லா]ம்‌ கடமை ஆயம்‌ காசு 
கடமை பொன்வரி நாட்டுவரி காணிக்கை [க]ளபட்டி குற்றம்‌ 
கார்த்திகைப்பச்சை தறிஇறை தட்டாரப்பாட்டம்‌ ஆசு பொதுமக்கள்‌ 
பேர்க்கடமை இனவரி எரிமீன்‌ 

4. பாட்டம்‌ மாவடை செக்குக்கடமை புறக்கலனை மற்றும்‌ எப்பேற்பட்ட 
அனைத்து வரிகளும்‌ ஆனைத்தாயங்களும்‌ உட்பட முதலடங்க 
இறைஇலியாகக்‌ குடுத்தோம்‌ இன்னாள்‌ முதல்‌ இக்கோமில்த்‌ தானத்தார்க்கே 

5. [ற] இப்படியால்‌ வந்த இறைகள்‌ செலவாக்குவதாகவும்‌ இப்படிக்கு இவ்வூர்‌ 
நான்கெல்லை[யி]லும்‌ திருவாழிக்கல்லு நாட்டிக்‌ கொள்வதாகவும்‌ 
சொன்னோம்‌ இப்ப[டி] செய்வதே இவை திருவேகம்பமுடையான்‌ எழுத்து 
[*] 


308 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 178 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 14 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1842 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 485/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : கிரந்தம்‌ கலந்த தமிழ்‌ 
அரசு : பிற்காலப்‌ பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 17 
அரசன்‌ . : சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறையைச்‌ சுற்றியுள்ளத்‌ திருச்சுற்று கிழக்கு பக்கம்‌ 
கீழ்ப்பகுதி. 


குறிப்புரை : பாண்டிமண்டலத்து சேரன்மகாதேவியைச்‌ சேர்ந்த மதுசூதனன்‌ ஆபத்சகாயன்‌ எனும்‌ 
இராமசந்திர தேவன்‌ என்பவன்‌ திருவத்தியூர்‌ அருளாளநாதனுக்கு தினமும்‌ மூன்று 
திருமாலைகள்‌ சார்த்துவதற்காக இக்கோயிலைச்‌ சார்ந்த பச்சைவர்ண தாதரிடம்‌ 
எண்பது முளைப்பணம்‌ கொடுத்து வெண்குன்றக்‌ கோட்டத்து அனுக்காவூர்‌ 
நாட்டு சளுக்கிபற்றில்‌ கம்பன்தாங்கல்‌ என்கிற ஆபத்சகாயநல்லூர்‌ கிராமத்தில்‌ நானூறு 
குழி நிலத்தினை வாங்கி திருநந்தவனம்‌ செய்ய ஏற்பாடு செய்துள்ளான்‌. இந்நிலத்தினை 
அளக்க 'நாட்டுக்கோல்‌' என்னும்‌ அளவுகோலால்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஹஹிஞஸ்ரீ[॥* | கி,ல-வனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீசுந்தரபாண்டிய தேவற்க்கு 
யாண்டு ௰௩ க்கு எதிர்‌ ௨ நாள்‌ பாண்டிமண்டலத்து 
2, சேரவன்‌ மஹாதேவியில்‌ [பேர்‌] மமஸ-நன்‌ சூபத்ஸகாயனான இ[ராம] 
சந்திரதேவன்‌ பெருமாள்‌ அருளாள 
3. நாதனுக்கு நாள்‌ ஒன்றுக்கு சாத்து திருமாலை மூன்றுக்கு இக்கோயில்‌ 
தாதநம்பிமாரில்‌ பச்சைவர்ண தாதர்‌ பக்கல்‌ 
4. விட்டு முளைப்பணம்‌ எண்பதுக்கு கெ[ர*]ண்ட திருநந்தவனஎல்லை 
கீழ்பார்க்கெல்லை நாராயணதாதர்‌ கூற்றுக்கு மேற்க்‌ 


309 


. குதென்பார்க்கெல்லை தேவபெருமாள்‌ நல்லூ[ர்‌]க்கு போகிறவதி வாய்க்காலுக்கு 
வடக்கு மேல்பார்க்கெல்லை 

.. முப்பிடிநாயக்கன்தோப்புக்கு கிழக்கு ஆற்றுக்கு தெற்க்கு நாட்டுகோலால்‌ 
குழி நானூறும்‌ திருநந்தவனம்‌ செ 

ய்ய திருமடப்புறமாக விட்ட ஜயங்கொண்டசோழமணிமண்டலத்து 
வெண்குன்றகோட்டத்து அனுக்காவூர்‌ நாட்டு சளு 

௨ க்கி[ப]ற்றில்‌ கம்பன்தாங்கலான ஆபகஸகாயநல்லூர்‌ இன்னாள்‌ முதல்‌ 
அனைத்து வல[3]மும்‌ உள்ப்பட இறையிலி 

்‌ ஆக சந்திராதிகுவரை அனுபவிப்பதாக . . . . . ள்‌ த... ம எழுதுவித்து 
குடுத்தொம்‌ [1] 


310 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 179 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 55 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 486/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு பிற்காலப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 17 
அரசன்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறையைச்‌ சுற்றியுள்ள திருச்சுற்று கிழக்கு பக்கம்‌ 


கீழ்ப்பகுதி. 


குறிப்புரை - : நடுவின்‌ மண்டலத்து திருமுனைப்பாடி நாட்டு திருநாவலுரில்‌ உள்ள மன்றாடிகளில்‌ 


திரபரிக்கோன்‌ தாயாண்டார்‌ எனும்‌ விழுப்பதரையன்‌ என்பவன்‌ திருவத்தியூர்‌ அருளாளப்‌ 
பெருமாளுக்கும்‌, உலகுடைய நாச்சியார்க்கும்‌ தினமும்‌ நான்கு திருத்தோள்மாலைகள்‌ 
சார்த்துவதற்காக வேண்டி, இக்கோயிலில்‌ பணிபுரியும்‌ ஆனைமேலழகிய பெருமாள்‌ 
வசம்‌ 86 பணம்‌ கொடுத்து மாலைகள்‌ சாத்த வழிவகைச்‌ செய்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 


1. 


2 


ம 


(அ 
(்‌ 


ஷஸஷிஸ்ரீ[॥*] கோற்ச்சடைபன்மரான திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ 
ஸ்ரீசுந்தரபாண்டிய தெவற்‌ 
. கு யாண்டு ௰௩ க்கு எதிர்‌ ௨ சித்திரை மாதம்‌ நாள்‌ நடுவின்மண்டலத்து 
திருமுனைப்பாடிநாட்டு திருநாவலூரில்‌ மன்‌ 
. றாடிகளில்‌ க;பாரிக்‌ கோன்‌ தாயாண்டாரான விழுப்பாதராயனேன்‌ 
தொண்டைமண்டலத்து காலியூர்‌ கோட்டத்து நகரங்‌ காஞ்‌ 
. சிபுரத்து திருவத்தியூர்‌ நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்கும்‌ உலகுடைய 
நாச்சியார்க்கும்‌ நாலு திருத்தோள்மாலை 
சாத்துகைமில்‌ இக்கோயிலில்‌ தாதநம்பிமாரில்‌ ஆனைமேலழகிய பெருமாளான 
கரியமாணிக்கத்தாழ்வார்‌ நா 


311 


6. ள்‌ ஒன்றைக்கு இ[ணை]க்காக இரண்டு திருத்தோள்மாலை 
சாத்தக்கடவராகவும்‌ இத்திருத்தோள்மாலை சாத்தும்‌ இடத்து இவற்கு 


விட்ட குடியே 

டட மல்‌ நதி பட படு களில்‌ திருநிலைக்கொண்டு . . . . நெடும்புளிக்கோன்‌ 
அத்தியூர்கிழவர்‌ 

ட ட ஆ ட ட்‌ டக்கும்‌ ஆண்டு ஒன்று . . என்‌ ....... 1 இதல தன்‌ 
.. ஆட்டைவரைக்கு 


[இ]றுக்கும்‌ பணியும்‌ முப்ப 
9. [த்தாறும்‌] இப்பணம்‌ முப்பத்தாறும்‌ பற்றிக்கொண்டு திருமா . ...... 
௨.௨. இப்படிக்கு இவை விழுப்பாதராயர்‌ எழு 
10. தீது இப்படிக்கு இராசநாராயணக்கோன்‌ எழுத்து இப்படிக்கு . . . . . . . 
..கீகோன்‌ எழுத்து இப்‌ 
11. படிக்கு இவை செயங்கொண்ட சோழகோன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
கோதண்டராயர்‌ எழுத்து [இப்படிக்கு இவை] தொப்பச்சியன்‌ ௭ 


12. முத்து இப்படிக்கு இவை பாண்டிகுலராயன்‌ எழுத்து இப்படிக்கு இவை . 
....அணிக்கோன்‌ எழுத்து ஆவுடை நாமினா . ......... 


412 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :-180 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


L 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 4 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 477/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
பிற்காலப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 180 
(சுந்தரபாண்டியன்‌) 


அருளாளநாதனுக்கு மன்னனின்‌ பேரால்‌ 'வீரகேரள சன்தி'க்கும்‌ திருநாளுக்கும்‌ 
திருவிளக்குக்கும்‌ வெஞ்சனத்துக்காகவும்‌ 2388 பொன்‌ அளித்து வழிபாட்டிற்கு 
ஏற்பாடு செய்துள்ளான்‌. மேலும்‌ இச்சந்தி வழிபாட்டு நேரத்தின்போது உணவு 
உண்ணும்‌ 33 பேருக்கு உணவளிக்க வேண்டி 396 பொன்‌ அளித்துள்ளான்‌. 
இதேபோன்று நாராயணன்‌ அனந்தன்‌ எனும்‌ சுந்தரபாண்டியக்‌ காலிங்கரயன்‌ கட்டின 
சன்திக்கு 108 பொன்னும்‌, தினமும்‌ உணவு உண்னும்‌ 12 பேரின்‌ உணவுக்காக. 
108 பொன்னும்‌ அளித்துள்ளான்‌. இதற்காக மொத்தம்‌ 3000 பொன்னினை வெண்குன்றக்‌ 
கோட்டத்து சளுக்கிப்பற்று நாட்டாற்கு அளித்து, இந்நாட்டில்‌ அகரம்‌ தவிர 
ஏனைய ஊர்‌ வரி நீக்கி திருவிடையாட்டமாகக்‌ கொடுத்துள்ளான்‌. 


ஸஹஹிய்ீ [14] தி_லஅனச்சக்கரவத்தி கோனேரின்மைகொண்டான்‌ 
வெண்குன்றக்‌ கோட்டத்து சளுக்கிப்பற்று நாட்டாற்க்கு பெருமாள்‌ 
அருளாளநாதனுக்கு நம்பேரால்க்‌ கட்டின வீரகேரளன்‌ சன்திக்கும்‌ 
திருநாளுக்கும்‌ திருவிளக்குக்கும்‌ படி வெஞ்சனத்துக்கும்‌ பொன்‌ 
இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தெட்டும்‌ ஊட்டுக்கு 


2. நாள்‌ ஒன்றுக்கு உண்ணும்‌ பேர்‌ முப்பத்து மூன்றுக்கு பொன்‌ முன்னூற்றுத்‌ 


தொண்ணூற்று ஆறும்‌ நாராயணன்‌ அனநீதனான சுந்தரபாண்டியக்‌ 


313 


காலிங்கராயன்‌ கட்டின சந்திக்குப்‌ பொன்‌ நூற்று எட்டும்‌ இவர்‌ ஊட்டுக்கு 
நாள்‌ ஒன்றுக்கு உண்ணும்‌ பேர்‌ பன்‌[னி]ரண்டுக்கு பொன்‌ நூற்று எட்டும்‌ 
. ஆக- 

3. ப்பொன்‌ மூவாமிரத்துக்கு தங்கள்‌ நாட்டில்‌ அகர நீக்கி உள்ள ஊர்களில்‌ 
நான்கெல்லைக்கு உள்ப்பட்ட நஞ்சை புஞ்சை நத்தமும்‌ நத்தப்பரப்பும்‌ 
குளமும்‌ காடுமேடுகள்‌ மாநிலை மற்றும்‌ எப்‌[பேற்ப்‌*]பட்ட 
ஸக௯ஓவராவிகளிலும்‌ கொள்ளும்‌ நெல்வற்க்கமும்‌ பொன்வற்க்கம்‌ காசு 
கடமை மாவடை மரவடை புன்பயிற்க்கடமை 

4. கடையாய சிற்றாயம்‌ பேராயம்‌ தறிஇறை செக்கிறை தட்டொலி தட்டாரப்பாட்டம்‌ 
ஏாவரி இநவரி இடைவரி பாசிப்பாட்டம்‌ பஞ்சிபீலி சந்திவிக்கிரஹம்‌ 
வாசல்வினிவோகம்‌ காணிக்கை காத்திகைப்பச்சை ஓலை எழுத்து 
வினிவோக இலச்சி[னை]வினிவோகம்‌ ஆனைச்சாலை குதிரைப்பந்தி 
மதிள்தேவை 


. வெட்டித்தேவை கூற்று இலக்கை கடைகூட்டு இலக்கை மற்றும்‌ 
' எப்பேற்ப்பட்ட உபாதிகளாலும்‌ தேவைகளாலும்‌ வரும்‌ முதலும்‌ இப்பற்றில்‌ 
ஊர்களில்‌ உள்ளூர்‌ தேவதானம்‌ திருவிடையாட்டம்‌ பத்திலஞ்சு நீக்கி 
நின்ற முதலும்‌ உள்ப்பட நாலாவ[து*] மார்கழி மாத முதல்‌ முதலடங்கத்‌ 
திருவிடையாட்ட 
6. மாகக்‌ குடுத்தோம்‌ இப்படிக்கு இவ்வோலை பிடிபாடாகக்‌ கொண்டு இப்பற்று 
ஊர்களில்‌ நான்கெல்லைகளிலும்‌ திருவாழிக்கல்லும்‌ நாட்டுவித்துக்‌ கொண்டு 
சந்திராதித்தவற்‌ செல்ல திருவிடையாட்டம்‌ ஆசுக்கடமையும்‌ இறுத்துப்‌ 
பொதுக: கலஓ ॥ இவை பாண்டிமண்டலத்து இரணியமுட்ட நாட்டு 


7. வெளச்சியூரூடையான்‌ எழுத்து இவை திருவந்தபுரமுடையான்‌ 
சு[ந்தரபா]ண்டிய காலிங்கராயன்‌ எ[ழு]த்து யாண்டு ௪ நாள்‌ ஈசு௰௨।॥! 


314 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 181 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 12 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : - 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 494/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
பிற்காலப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 181 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறையைச்‌ சுற்றியுள்ளத்‌ திருச்சுற்று தெற்குப்‌ பகுதி. 


அருளாளநாதன்‌ கோயிலில்‌ மகாபலி வாணராயர்‌ என்பவர்‌ எழுந்தருளுவித்த நாயனார்‌ 
பகையற முடிசூடு பெருமாளின்‌ திருமேனி வழிபாட்டிற்காக அமுதுபடி, சாத்துப்படி, 
திருப்பரிவட்டம்‌, திருவிளக்கு, திருமாலை ஆகியவற்றிற்காக ஊற்றுக்காட்டுக்‌ 
கோட்டத்து கீழ்துண்டத்தில்‌ திரையனூர்‌ பிடாகை குலோத்துங்கசோழ விளாகம்‌ 
என்னும்‌ ஊரினை இறை இழித்துத்‌ தானமாக இம்மன்னன்‌ வழங்கியுள்ளான்‌. இது 
மன்னனின்‌ நேரடி ஆணையாக கோமில்‌ தானத்தாற்கு அனுப்பப்பட்டுள்ளது. 


ந்‌ ஷின்‌ [॥*] திரிபுவனசக்கரவத்தி கோனேரிமேல்கொண்டான்‌ அருளாளநாதன்‌ 


. கோயில்‌ தாநத்தார்‌ கண்டு தங்கள்‌ கோயிலில்‌ மவ ஹாஸலி[ வாண ]ராயர்‌ 


எழுந்தருளிவித்த நாயனார்‌ பகையறமுடிசூடு பெருமாளுக்கு அமுதுபடி 
சாத்துப்படி திருப்பரிவட்டம்‌ திருவிளக்கு திருமாலை உள்ளிட்ட 
நித்தநிமந்தங்களுக்கு விட்ட ஊற்றுக்காட்டு 


2. க்கோட்டத்து கீழ்துண்டத்தில்‌ திரையனூர்ப்‌ பிடாகை குலோத்துங்கசோழ 


விளாகம்‌ [நான்‌]கெல்லைக்கு உள்ப்பட்ட நஞ்சை நிலம்‌ புன்சை நிலம்‌ 
உள்பட பல தளி பத்தில்‌ ஐஞ்சு நீக்கி உள்ள முதல்‌ பன்‌இரண்டாவது 
மாசிமாதம்‌ முதல்‌ முதல்‌ அடங்க இறையிலி ஆகக்குடுத் தோம்‌ 
இன்நாள்முதல்‌ சன்திராதிராதித்தவரை செல்வதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ 


315 


8. வெட்டிக்கொள்ளுவதாகச்‌ சொ[ல்‌* ]லிவிட்டோம்‌ இது நான்கெல்லைக்கு உள்ளு 
திருவாழி ஆழ்வாரை எழுந்தருளுவித்துக்கொண்டு தங்களுக்கேறக்‌ 
கடமைகுடிமை செலவறுப்பித்துக்கொள்க இவை நரிக்குடி 
உடையானெழுத்து இவை பல்லவராயன்‌ எழுத்து : யாண்டு ௰௨ள்‌ 
உ௱உ௰௨ :- 


316 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 182 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 14 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை ; 497/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பிற்காலப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 182 
அரசன்‌ து 
இடம்‌ த அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறையைச்‌ சுற்றியுள்ளத்‌ திருச்சுற்று தெற்குப்‌ பகுதி. 
குறிப்புரை : நெட்டுருடையான்‌ இளையாழ்வான்‌ காலிங்கராயர்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ 


எழுந்தருளுவித்த திருவாழி ஆழ்வார்க்கு அமுதுபடி, சாத்துப்படி, தினசரி வழிபாடு, 
திருப்பணிகளுக்காகவும்‌ இவர்‌ பிறந்த சித்திரை நாளில்‌ அருளாளநாதனுக்கு 
மாதந்தோறும்‌ சிறப்பு அமுதுக்காகவும்‌ நிலம்‌ தானமளித்துள்ளான்‌. 
வெண்குன்றக்கோட்டத்து இரும்பேடு நாட்டு உத்திரமேரூர்‌ பற்றில்‌ உள்ள ஆலத்தூர்‌ 
கிராமத்தின்‌ வரிமினை நான்கு பங்காக பிரித்து ஒரு பங்கினை சித்திரை நாளில்‌ 
சிறப்பு வழிபாடு செய்யவும்‌, மீதியுள்ள மூன்று பங்கினை இவன்‌ எழுந்தருளுவித்த 
திருவாழி ஆழ்வார்‌ வழிபாட்டிற்கு திருவிடையாட்டமாகவும்‌ அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
1. ஹஹிஞஸ்ரீ[॥*] கி,ல-வகவ௯_ வத்தி கோனேரின்மைகொண்டான்‌ பெருமாள்‌ 
அருளாளநாதன்‌ கோயில்‌ திருப்பதி ஸ்ரீவைஷவர்களுக்கு நெட்டுருடையான்‌ 
* இளையாழ்வான்‌ காலிங்கராயர்‌ இக்கோயிலில்‌ எழுந்‌ 
2. தருளுவித்த திருவாழி ஆழ்வார்க்கு அமுதுபடி சாத்துப்படி உள்ளிட்டு 
வேண்டும்‌ நித்த நிமந்தங்களுக்கும்‌ திருப்பணிக்கும்‌ இவர்‌ பிறன்த நாள்‌ 
சித்திரையிலே பெருமாள்‌ அருளாளநாதன்‌ மா 
3. தந்தோறும்‌ சிறப்பு அமுது செய்யவேண்டும்‌ நித்தநிமந்தங்களுக்கும்‌ உடலாக 
வெண்குன்றக்கோட்டத்து இரும்பேடு நாட்டில்‌ உத்த[ர]மேலூர்‌ பற்றில்‌ 


317 


ஆலத்தூரில்‌ நாலிட்டு ஒரு கூறு சித்திரைச்‌ சிறப்புக்கும்‌ நீக்கிநின்ற 
முக்கூறும்‌ திருவா 
4. ழிஆழ்வார்க்கு திருவிடையாட்டமாகவும்‌ இவ்வூர்‌ நான்கெல்லைக்கு உள்ப்பட்ட 
... நஞ்சைய்‌ புஞ்செய்‌ ஏரி ஏரிவாய்ப்‌ புறவடை நீர்நிலை மாநிலை உள்ப்பட்ட 
ஸஃஹவரடாயியும்‌ உள்‌ 
9. ப்டப்‌ பதின்மூன்றாவதின்‌ எதிராமாண்டு புரட்டாசி மாத முதல்‌ முதலடங்க 
இறையிலியாக தன்தோம்‌ இப்படிக்கு இவ்வோலை பிடிபாடாகக்‌ கொண்டு 
சந்திராதிகுவக செல்ல 
6. கல்லிலும்‌ செம்பிலு[ம்‌*] வெட்டிக்கொள்க உ இவை நெட்டுருடையான்‌ 
்‌ எழுத்து யாண்டு ௰௩ எதிராமாண்டு நாள்‌ எ௰க இவை லட கரு 
தேவச்சிலையான்‌ இளையாழ்வாரா 


7. ன காலிங்கராயன்‌ எழுத்து ௨ 


318 


த.நர.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 183 


மாவட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


1, ஹஸ 
வ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 4 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 493/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
பிற்காலப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 183 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ 


நெட்டூர்‌ உடையாழ்வான்‌ காலிங்கராயர்‌ என்பவர்‌ இக்கோயிலில்‌ எழுந்தருளுவித்த 
நாயநார்‌ எம்பெருமாநார்‌ திருமேனி வழிபாட்டிற்கானக அமுதுபடி, சாத்துப்படி 
உள்ளிட்ட தினசரி வழிபாட்டிற்காகவும்‌, கோயில்‌ பணிகளுக்காகவும்‌, இக்கோயில்‌ 
மடத்தில்‌ அமுது செய்யும்‌ ஜீயர்‌ வேண்டும்‌ அமுதுபடிக்காகவும்‌ நிலம்‌ தானமாக 
வழங்கப்பட்டுள்ளது. மேலும்‌ இக்கோயிலில்‌ 'ராமானுஜிய பாஷ்யம்‌” (பிரும்ம சூத்ர 
பாஷியம்‌) உரை விளக்கம்‌ செய்வதற்காக வேண்டியும்‌ நிலம்‌ தானமாக 
வழங்கப்பட்டுள்ளது. உத்திரமேலூர்‌ பற்றில்‌ சிறுகோழி, போசன்பட்டு ஆகிய ஊர்கள்‌ 
திருவிடையாட்டமாக அளிக்கப்பட்டுள்ளன. இதே பற்றிலுள்ள “பெருங்கோழி' என்னும்‌ 
ஊரின்‌ பத்தில்‌ ஒரு பங்கினை 'இராமானுஜிய பாஷ்யம்‌' நூலினை உரை விளக்கம்‌ 
செய்வதற்காக “பாஷ்ய விருத்தியாக அளிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள பங்கினை 
மடத்தில்‌ அமுது செய்யும்‌ ஜீயர்களுக்கு அமுதுபடிக்குத்‌ தேவையான 
வெஞ்சனத்துக்கு நிதி ஆதாரமாக (முதலாக) வைத்துக்‌ கொள்ளவும்‌ 
அளிக்கப்பட்டுள்ளது. இவன்‌ இக்கோயிலில்‌ திருவாழி ஆழ்வார்‌ திருமேனியினை 
எழுந்தருளுவித்து நிலம்‌ தானம்‌ வழங்கியதை ௧.எண்‌. 182 தெரிவிக்கிறது. இரண்டு 
தானங்களுக்கும்‌ ஒரே நாளில்‌ வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 


ஹிஸ்ரீ[॥*] தி_ாவநவக,வஜி கோநேரின்மைகொண்டான்‌ பெருமாள்‌. 
அருளாளநாதன்‌ கோயிலில்‌ திருப்பதி ஸ்ரீவெஷவர்களுக்கு நெட்டூர்‌ 
உடையான்‌ இளையாழ்வான்‌ 


319 


2. காலிங்கராயர்‌ இக்கோயிலில்‌ எழுந்தருளுவித்த நாயநார்‌ எம்பெருமாநார்க்கு. 
அமுதுபடி சாத்துப்படி உள்ளிட்டு வேண்டும்‌ நித்த நிமந்தங்களுக்கும்‌ 
திருப்பணிக்கும்‌ இக்கோமிலில்‌ 

8. மடத்து அமுதுசெய்யும்‌ ஜீயர்க்கு அமுதுபடிக்கும்‌ வேண்டும்‌ 
வெஞ்சனத்துக்கும்‌ இக்கோயிலில்‌ வ. விதிப்பிக்கும்‌ ராமாநுஜீய 
மாஷத்துக்கு மாஷ$வூதிக்கும்‌ உடலாக உத்‌ 

4. தரமேலூர்ப்பற்றில்‌ சிறுகோ[ழியும்‌ எரு] . . . போசன்‌ [பட்டும்‌] எம்பெருமாநார்க்கு 
திருவிடையாட்டமாகவும்‌ பெருங்கோழியில்‌ பத்தில்‌ ஒன்று ஷாஷ$வுரகிக்கு 
நீக்கி நீக்கி உள்ளது மட 

5. தீதில்‌ அமுதுசெய்யும்‌ ஜீயர்களுக்கு அமுதுபடி உள்ளிட்டு வேண்டும்‌ 
வெஞ்சநத்துக்கும்‌ உடலாகவும்‌ இவர்கள்‌ நான்கெல்லைக்கு உள்பட்ட: 
நன்செய்‌ புன்செய்‌ ஏரி மரம்‌ புறவடை நீர்நிலை 

6. மரநிலை உள்ப்பட்ட ஸஹ வராஷிகளும்‌ உள்பட பதின்மூன்றாவதின்‌ 
எதிராமாண்டு புரட்டாசி மாத முதல்‌ முதலடங்க இறையிலியாக தன்தோம்‌ 
இப்படிக்கு இவ்வோலைபிடிபாடாகக்‌ கொண்‌ 

7. டு சந்திராதிகவர்‌ செல்ல கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொள்க : - 
கலு - இவை நேட்டுருடையான்‌ எழுத்து யாண்டு ௰௩ எதிராமாண்டு 
நாள்‌ எலக இவை நெட்டுருடையா 


8. ன்‌ தெய்வச்சிலையான்‌ இளையாழ்வாரான காலிங்கராயன்‌ எழுத்து [1*] 


320 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


(மூன்றாம்‌ இராசராசன்‌? ) 


தொடர்‌ எண்‌ :- 184 


ஆட்சி ஆண்டு 
வாலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


திருவத்தியூர்‌ அருளாளப்பெருமாள்‌ கோமில்‌ தினசரி 


17 


கி.பி. 1232 


371/1919 


184 


வழிபாட்டிற்காக மாகறல்‌ 


நாட்டு ஆற்பாக்கம்‌ என்னும்‌ கிராமத்தினை தேவதான இறையிலியாக கொள்ள 
இக்கோயில்‌ ஸ்ரீவயிஷ்ணவக்‌ கண்காணி செய்பவர்களுக்கும்‌ வரிக்கூறு 


செய்பவர்களுக்கும்‌ மன்னன்‌ நேரடி ஆணை வழங்கியுள்ளான்‌. 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ 
அரசன்‌ 

இடம்‌ 

குறிப்புரை 

கல்வெட்டு : 


1. திருமுகப்படி திரிபுவனச்சக்கரவத்தி கோனேரின்மைகொண்டான்‌ ஜயங்கொண்ட 
சோழ மண்டலத்து எயிற்கோட்டத்து திருஅத்தியூர்‌ அருளாளப்பெருமாள்‌ 


்‌ கோயில்‌ ஸ்ரீவயிஷ்ணவகக்கண்‌ 


2. காணி செய்வார்களுக்கு இவ்வாழ்வார்க்கு வேண்டும்‌ நிமந்தங்களுக்கு 
இறுப்பதாக இன்னாட்டு மாகறல்‌ நாட்டு ஆற்பாக்கம்‌ பதினேழாவது 


9. 


பசான முதல்‌ தேவதான இறையி 
லியாக இடககடவதாகச்‌ 


சொல்லி இப்படி 


கணக்கிலும்‌ 


இட்டுக்கொள்ளக்கடவர்களாக வரிக்கு கூறு செய்வார்களுக்கும்‌ சொன்னோம்‌ 


இவ்வூர்‌ பதினேழாவது பசா 


4. ன முதல்‌ தேவதான இறையிலியாக கைக்கொள்க எழுதினான்‌ திருமந்திர 
ஓலை நெறியுடைச்சோழ மூவேந்தவேளான்‌ இவை குருகுலராயனெழுத்து 


6. டு ம௭எ ௱ ந௱ரும௩ 


இவை நி கரிலி சோழப்‌ 
, பல்லவரையனெழுத்து இவை நீலகங்கரையனெழுத்து இவை பிருதிகங்கரைய 


னெழுத்து இவை சோழ கங்கனெழுத்து இவை வன்னாடுடையானெழுத்து 


யாண 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 185 


மாவட்டம்‌ 


எழுத்து 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 80 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 1242 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை ; 402/1919 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு 8௯ 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 185 


(மூன்றாம்‌ இராசராசன்‌? ) 
அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறை தெற்குச்‌ சுவர்‌. 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ வழிபாட்டுச்‌ செலவிற்காக சோமங்கலம்‌ எனும்‌ 
இராசசிகாமணிச்‌ சதுவேதிமங்கலத்திலுள்ள உள்ளூர்‌ தேவதானம்‌ நீக்கியும்‌, இவ்வூர்‌ 
பிடாகை புதுச்சேரி கிராமத்தில்‌ நீலகங்கரையனுக்கு அனுதாரமான நிலம்‌ நீக்கி 
ஏனைய 19716 நிலத்தின்‌ வரிவருவாய்‌ பெற்றுக்கொள்ள வேண்டுமென இக்கோயிலை 
நிர்வகிக்கும்‌ ஸ்ரீவமிஷ்ணவக்கங்காணி செய்பவர்களுக்கு அரசன்‌ நேரடி ஆணை 
வழங்கியுள்ளான்‌. 


1. திருவாய்க்கேழ்வி முன்பாகத்‌ திரிபுவனச்சக்கரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ 


ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து [திரு ]அத்தியூர்‌ நின்றருளின 
அருளாளப்பெருமாள்‌ கோயிலில்‌ ஸ்ரீவயிஷ்ணவக்‌ கண்காணிசெ 


2. ய்வார்களுக்கு இந்த அருளாளப்பெருமாளுக்கு வேண்டும்‌ நிவந்தங்களும்‌ 


இறுப்பதாக முன்பு தேவதானமாக இடச்சொன்ன நெல்லுப்‌ பதினாயிரக்‌ 
கலத்துக்கும்‌ வேண்டும்‌ நிலம்‌ உ 


3. ட்பட்ட இன்னாட்டில்‌ சோமங்கலமான இராசசிகாமணிச்ச துவேதிமங்கலத்து 


உள்ளூர்‌ தேவதானமான நிலமும்‌ இராசரா[ச*] நீலகங்கரையன்‌ அனுதாரமான 
பிடாகை புதுச்சேரியும்‌ 


322 


4. நீக்கித்‌ திறப்புநிலம்‌ நூற்றுமுப்பத்தேழேகாலும்‌ இருபத்தாறாவது நாள்‌ 
எழுபத்தொன்பது முதல்‌ தேவதான இறையிலியாக இடவும்‌ இன்னிலத்துக்கு 
[ஓ]ட்டுப்படி நெல்லுக்கும்‌ ஆயமும்‌ அந்தராயமும்‌ சுற்றி] இ 

5. றுத்து வ[ரூ]கிற நெல்லும்‌ புன்ப்பயிரால்‌ காசுகடமையும்‌ 
அருளாளப்பெருமாளுக்கு இறுக்கவுங்‌ கடவுதாகச்‌ சொல்லி இப்படி 
கணக்கிலும்‌ இட்டுக்கொள்ளக்கடவர்களாக  வரிசெய்வார்களுக்குச்‌ 
சொன்னோம்‌ இவ்வூர்‌ இருபத்தாறாவது நா 

6. ள்‌ எழுபத்தொன்பது முதல்‌ தேவதான இறையிலியாக கைக்கொள்க எழுதினார்‌ 
திருமந்திர ஓலை 0[ந]றியுடைச்சோழ மூவேந்தவேளான்‌ இவை 
வில்லவராயன்‌ எழுத்து இவை வன்னாடுடையான்‌ எழுத்து இவை 

்‌ விழிஞைத்தரையன்‌ எழுத்து இவை பங்‌ 

7. களத்தரையன்‌ எழுத்து இவை விழுப்பாத[ராய]ன்‌ எழுத்து இவை 
தொண்டைமான்‌ எழுத்து [॥*] 


323 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 186 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 5: அ 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1240 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 623/1919 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; ல 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 186. 
அரசன்‌ :  திரிபுவனகோனேரின்மைகொண்டான்‌ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேகமண்டபத்‌ மேற்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : தொண்டைமண்டலத்து உத்திரமேலூர்‌ மாவணடூர்‌ பற்று, அந்தப்பற்று, 
அழியுடைதாங்கப்‌ பற்று, பிரமதேசப்‌ பற்று, அண்ணமாங்கலப்‌ பற்று, முக்தமங்கலப்‌ 
பற்று, செஞ்சிமலைப்‌ பற்று, குவளகோட்டுப பற்று, வயலைக்காவூர்‌ பற்று, மதுராந்தக 
வடபிடாகை தென்பிடாகை, ஊற்றுக்‌ காட்டு கோட்டம்‌, நீர்வேளூர்‌ நாடு, கூவப்பற்று,' 
மற்றும்‌ உள்ளிட்ட பற்றுகளில்‌ அருளாளப்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு திருநந்தா 
விளக்கு எரிக்க ஆடு மாடுகள்‌ மேய்த்து கோயிலில்‌ விளக்கு எரிக்கும்‌ திருவிளக்கு 
குடிமக்கள்‌ இப்பற்றுகளில்‌ ஊருக்கு பொதுவாக உள்ள நிலங்களில்‌ ஆடு மாடுகள்‌ 
மேய்ப்பதற்கு வசூலிக்கப்படும்‌ வரிகளை நீக்கி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 
1. ஹஹிஸ்ரீ[॥*] தி,_லாவனச்சக்கரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ 


திருவத்திகிரி நின்றருளிய அருளாளப்பெருமாளுக்குக்‌ கோயிற்‌ திருவிளக்குக்‌ 
குடிமக்களுக்குத்‌ தொண்டைமண்டலத்து [உத்திரன்மேறூர்‌] 


2. மாவண்டூர்ப்‌ பற்றிலும்‌ அந்தப்பற்றிலும்‌ அழிபடைதாங்கிப்‌ பற்றிலும்‌ பிரமதேசப்‌ 
பற்றிலும்‌ அண்ணமங்கலப்‌ பற்றிலும்‌ முக்தமங்கலப்‌ பற்றிலும்‌ செஞ்சிமலைப்‌ 
பற்றிலும்‌ குவளைகோட்டுப்‌ பற்றிலும்‌ . . க்க ப்‌ பற்றி[லு]ம்‌ . . . 


324 


9. ப்‌ பற்றிலும்‌ வயலைக்காவூர்‌ பற்றிலும்‌ மதுராந்தக வடபிடாகை 

தென்பிடாகையிலும்‌ ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்திலும்‌ நீர்‌ வேளூர்நாட்டிலும்‌ 
. கூவப்‌ பற்றிலும்‌ மற்றும்‌ உளிட்ட [பற்றி]லும்‌ அருளாள[ப்பெ] 

4. ௬மாள்‌ திருச்சுரபியான ஆடும்‌ மாடுகள்‌ மேய்த்து பாலமுது நெய்‌ அமுது 
தயிர்‌ அமுது திருவிளக்குத்‌ திருநாட்‌ தேவைகளும்‌ முன்பு தாங்கள்‌ 
போக்கறுக்கும்‌ படி போக்கறு . . 

5. ப்பொதுவார்களாகவும்‌ இவை மேயும்‌ இடங்களில்‌ இப்பற்றுகள்‌ பிடித்தவர்கள்‌ 
இவையிற்றுக்குப்‌ புறகூட்டுகொள்ளக்கடவர்களல்லவாகவும்‌ தந்‌[மா] 
நலிவுசெய்‌ . . 

6. தொழிவார்களாவும்‌ சொன்னோம்‌ இப்படிக்கு இவ்வோலை 


225 


த.நா.அரசு தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 187 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு = 10 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


ஆண்டு அறிக்கை : 515/1919 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 


- ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 187 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ நரசிம்மசுவாமி சன்னதி நுழைவு வாயில்‌ இடதுபுறச்‌ 
சுவர்‌. 


குறிப்புரை : கல்வெட்டு முழுமையாக இல்லை. புலியூர்‌ கோட்டத்து பல்லாவரத்தில்‌ (தற்போதைய 


பல்லாவரம்‌) இருக்கும்‌ உலகளந்த சோழக்கோன்‌ என்பவன்‌ திருஅத்தினர்‌ ஆழ்வாற்கு 
திருநந்தாவிளக்கு ஒன்று வைக்க 96 ஆடுகள்‌ அளித்து, திருநாராயணன்‌ என்னும்‌ 
அளவையால்‌ தினமும்‌ உழக்கு நெய்‌ வழங்கிட ஏற்பாடு செய்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 


பல தத ந த ண்டு பத்தாவது ஜயங்கொண்ட சோழமண்டலத்து எமில்‌ 


. கோட்டத்து திருஅத்தினர்‌ ஆழ்வாற்கு புலினர்க்‌ கோட்டத்து பல்லாபுரத்து 
இருக்கு மன்றாடி நம்பி கொம்மன்‌ ஆன உலகளந்த சோழக்கோன்‌ 
வைத்த 

ஆலம்‌ அன ஜ்‌ ல்‌ திருவாலி செந்தாமரைக்கண்ணனும்‌ பற்மநா[ப*]ன்‌ 
இராசுமசெலவந்‌ கூத்தனும்‌ உள்ளிட்டார்‌ கைக்கொண்ட திருவிளக்காடு 
கமி ம்‌ தொண்ணூற்று ஆறும்‌ கைக்கொண்டு திருநாராயணத்தால்‌ 
நாள்‌ ஒன்றுக்கு நெய்‌ உழக்காக 


த வி லல்ல ன்‌ க்கொண்டமைக்கு 


326 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 188 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


அத்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.14-15 நூற்‌. 
காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 618/1898 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 


தமிழ்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ : 188 


அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேகமண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


மாடந்தூர்‌ ஊரைச்‌ சேர்ந்த வணிகர்‌ பெருங்குறும்பூர்‌ தழுவக்குழைந்தான்‌ 
வாணாதராயன்‌ என்பவன்‌ திருவத்தியூர்‌ அருளாளப்பெருமாளுக்கு திருவாரதனை 
செய்யும்‌ நம்பிமாரில்‌ கெருடன்‌ மேலழகியார்‌ வசம்‌, தன்னுடைய பெயரில்‌ வைக்கும்‌ 
நந்தா விளக்குக்காக 98 பசக்கள்‌ தானமளித்துள்ளான்‌. மேலும்‌ பெருமாளுக்கு 
திருமாலை சாத்த வேண்டி உத்திரவேதி அழகியார்‌ வசம்‌ 500 குழி நிலம்‌ அளித்து- 
திருநந்தவனமாக திருத்தி திருமாலை வழங்கிட வழிவகைச்‌ செய்துள்ளான்‌. 


கரகர யூர்‌ கோட்டத்து மாடந்தூர்‌ வணிகர்‌ பெருங்குறுப்பூர்‌ 


தழுவக்குழைந்தான்‌ வாணாதராயன்‌ குடுத்த ம2மாஹஏ பெருமாளைத்‌ 
திருவாராதநம்‌ பண்ணும்‌ நம்பிமாரில்‌ தம்முடைய [ஆ]ம,யம்‌ ஆன 
புண்டவத்தநத்துக்‌ கெருடன்‌ மேலழகியார்‌ நம்முடைய போலே. நடத்தும்த்‌ 
திருவிளக்கு ஒன்று இதுக்கு நான்‌ விட்ட பசநடை உரு முப்பது ஷூ 
யொன்று ஆக உரு ௩மக இது கொண்டு நாள்தோறும்‌ திருவிளக்கு 
நடத்தக்கடவராகவும்‌ கரவருஷ9 முதல்‌ வாணாதராயர்‌ திருக்கைவேலழகியர்‌ 
பெருமாளுக்குக்‌ கட்டளையான தளிகையொன்றுக்கு நம்முடைய 

ழமக மலி. க டய பேராலே நடக்கும்‌ திருமாலைக்கு வடகரை திருச்சோலை 
இல்‌ படுகை கூ ரா! இக்குழி அஞ்னூறும்‌ கொண்டு உத்தரவேதி அழகியர்‌ 
வசத்திலே திருநன்தவாநமாக குடுத்து திருமாலை நடத்தச்‌ சொன்னோம்‌ மிந்த 


மும்‌ ஆசநொககூடஹாமியாக நடக்கும்படிக்கு கல்லிலும்‌ செம்பிலும்‌. 


வெட்டிக்குடுதோம்‌ இப்படிக்கு இவை வாணாதராயர்‌ எழுத்து [1] 


327 


த.நா.அ.தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :- 189 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ; 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 18-நூற்‌. 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 595/1919 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு { 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 189 
அரசன்‌ த ௯ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ அபிஷேக மண்டபத்துக்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : இளம்பிலாக்காட்டு நாயக்கர்‌ என்பவர்‌ இத்திருமண்டபத்தை செய்வித்‌ துள்ளார்‌. 


இத்திருமனர்டபத்தின்‌ பெயர்‌ 'சுவரமாதேவன்‌' என்பதாகும்‌. 

கல்வெட்டு : 
1. ஷஹஸிஸ்ரீ॥*] இத்திருமண்டபஞ்‌ செய்வித்தார்‌ இ 
2. எம்பிலாக்காட்டு நாயக்கர்‌[ர்‌] இத்திருமண்டபத்தின்‌ 


8. பேர்‌ சுவரமாதேவன்‌ [॥*] 


328 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ :- 190 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு - 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு - 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 430/1919 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு - 
எழுத்து ச 
அரசு : 2 ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 190 
அரசன்‌ _ 
இடம்‌ : அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ பாறைக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : பாடலாக இயற்றப்பட்டுள்ளது. காலிங்கற்கோன்‌ என்பவன்‌ கரிய திருமுகிற்‌(திருமால்‌) 
இறைவனுக்கு பொன்னாலான பூனூல்‌ மற்றும்‌ 10 திருநந்தாவிளக்கு வைத்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 

1. ஐய்யன்மலநணி யத்தியூர்‌ மன்நு செ[ய்‌]யக்‌ கரியதிருமுகிற்கு வைய்யமெலாம்‌ 
தன்னூல்‌ வழியபையன்‌ தாங்கச்செய காலிங்கன்‌ பொன்னூல மைத்தான்‌ 
புரிந்து 

2. நன்தாத நல்விளக்கு நாலிரண்டு மொரிரண்டு[ம]காமரைக்‌ கண்ணற்க்கத்தியூர்‌. 
வந்தாங்கடைத்தான்‌ பழக்கத்டல்‌ வேந்தராற்றல்‌ சமைத்தான்‌ கலிங்கர்கோன்‌ 
தான்‌ |[॥*] 

“ஐய்யன்மலந்‌ அணியத்தியூர்‌ மன்நு 

செய்யக்கரிய திருமுகிற்கு - வைய்யமெலாம்‌ 

தன்னூல்வழியபையன்‌ தாங்கச்செய்‌ காலிங்கன்‌ 

பொன்னூலமைத்தான்‌ புரிந்து” 

“நந்தாநல்விளக்கு நாலிரண்டு மோரிரண்டு 

மந்தமரைக்‌ கண்ணற்கத்தியூர்‌ - வந்தாய்‌ 

கமைத்தான்பழக்க த்தடல்‌ வேந்தராற்றல்‌ 

சமைத்தான்‌ கலிங்கர்கோன்‌ தான்‌” 


329 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :- 191 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கியி. 1218 
ஊர்‌ : காஞ்சிபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : 430/1919 


மொழி : தமிழ்‌, சமஸ்கிருதம்‌ முன்‌ பதிப்பு உ 5 
எழுத்து : தமிழும்‌ கிரந்தமும்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 19 
அரசன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ :  அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ ஆனந்தாழ்வார்‌ தெற்குக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை : கீழைக்கங்க மன்னன்‌ சயகங்கன்‌ அருளாளப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்றில்‌ 
திருஆனந்தாழ்வார்‌ சன்னதியை கட்டியச்‌ செய்தியைக்‌ கூறுகிறது. 
கல்வெட்டு : 
1. ஷஹஹிஸ்ரீ ஜாகமெொஸெந, ஸிஹ௯ க்ஷி: கிகஓ கிஓகா௯௯௦- 


்ொெகவிறாக ஸஸ்ரீகொஜியககவ._யி கவ, -ய மாலொம யொமெ) 


காஸொஸ்நி ஷாவகக கெ: கமிபிறித௨ 

2. ஸெவிநமெஷநா- 25) நாமெட ஹ-யநீ ௫. பமஸலைஓயேஜிெ ஸ்ரீவிாநடி 
. உ ஹஹிறீ திரிபுவநச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ 
முடித்தலையும்‌ கொண்ட 

3. ரளி வீராஷஸிஷேகமும்‌ விஜயாஷிஷேகமும்‌ பண்ணியருளிய திரிஸுவந 
வீரதேவற்கு ௩௰௫௬ வது ஸ்ரீமக குவளாலபுரபரமேறவரன்‌ 
கங்ககுலோற்லவன்‌ சோளேஷிர சிங்க 

4. ன்‌ சீயகங்கன்‌ சிறைமீட்ட பெருமாள்‌ சீயகங்கன்‌ திருவனந்தாழ்வார்‌ கோயில்‌ 
செய்தார்‌ ௨ 


330 


SUMMARY 


On the right wall, inside of the Narasirnhavasvami shrine in 
the Arulalap  perumal Temple-Tamil-Chola-Rajadhi Raja I-r.y.32 
(1050 C.E). Begins with the historical introduction “திங்களெர்தரு600. 
The inscription is highly damaged and is incomplete. Records 
the gift of an ear-omament and of sheep for a perpetual lamp 
to the god  TiruvattiydrAlvar by Setti-Rajamanikkattar alias 
Nulambamadéviyar, the daughter of Ayyan-settiyar, the headman 
of Kolavimangalan in Arumolidéva-valanadu. Her full name is 
give  Jayangonda-sola Viranulambamadeviyar. 

On the south wall of the rock in the Arulalap perumal. 
Temple-Tamil-Chola Kulottungal. r.y.3 (1073 C.E). Gift of land 
as dévadina to the temple of Tiruvattiyur Alvar. 

On the left wall of the gopuri in front of the 
Narasirnhatvimi shrine in the Arulilap perumal  temple-Tamil- 
Chola-Udaiyar Rajéndradévar (Kulottunga Chola-)r.y.3. (1073 CE). 
Damaged. Begins with the historical introduction “திருமன்னிவிளங்கு,” 
etc. Sale of land by the assembly to the temple for offerings 
and worship. 

On the east wall of the gopurA in front of the abhishéka 
mandapa in the Arulalap perumal temple-Tamil-Chola-Kulottunga- 
I. r.y.36 (1106 08). Incomplete. Begins with the introduction 
“புகழ்மாது”, 6. 

In the ஜி near the abhisheka mandapa in the Arulalap 
perumal temple left ௦ entrance-Tamil-Chola-Kulotrunga  Chola-l 
r.y.43(1113 சே) Registers gift of a perpetual lamp to the god 
 Tiruvattydr Alvar in Eyilnidu in Eyil Kottam by  Alagiya 
Manavileni mandaiyalvar of Vandalafichéri in Tiru-Naraytirnidu in’ 
Kulottunga chola valanadu. 

On the right wall of the gopura in front of the abhisheka 
mandapa in the Arulalap perumal temple-Tamil-Chola-Kulottunga 
Cholal) r.y.45 [1115 சே] Gift of money for offerings at the 
early morning service by Vangamulaiyur-Udaiyin  Araiyan 
Mummudisolan alias Anukkappallavaraiyan of Manninidu, a sub- 
division of  Virudarajabhayankaravalanadu, a district of Sola 
mandalam. 


331 


10. 


11. 


On the north wall of the rock in the Arulilap perumil 
temple-Sanskrit-Chola-Kulottungal ஈத. nill. Records the construction 
by an individual, probably a king, mentioned as “Naralokavira”, 
of the kitchen rooms, a mandapa and the prakira walls, the 
setung up of a recumbent image of Hari and the further gifts 
of a gold pinnacle to this new shrine, ten perpetual lamps 
and land for a flower-garden. 


On the left wall of the gopuri in front of the abhishéka 
mandapa in the Arulalap perumal temple-Tamil-Chola-Kulottunga- 
1 ry. nill. The commencement of each line is very much 
damaged. Registers a sale of land, free of taxes, by the people 
of Vaigavir in  Urrukkattu-kottam, a district of  Jayangorda- 
Solamandalam to the Mahaimuni of Periyakdyil who was feeding 
the Brahmans versed in the sacred lore at Arikésuvan-matha 
situated on the north bank of the sacred tank  (Tiruppoigal), 
of  Arulalaperumil. 

At the left of entrance into the Narasirnhasvimin shrine in the 
Arulalap perumal Temple-Tamil-Chola-Vikrama Cholan r.y.8 (1126 
C.E.).Seems to record gift of 1970 kalafju of gold of ர 
marru fineness tested by the temple touchstone (koyilkal) for 
a bathing vessel  (sahasradhara) for the God Srirangasayi alias 
Vikramasola{vinnagar-pelrumal in the temple by Kasijaran Visishtan 
Kumarasvami of Tenkanjara in Tiruvindalur-nadu. 

The Inscription is engraved on the west wall of the rock in 
the ArulalaPerumal temple-Tamil-Chola-Vikrama Chola 9th  regnal 
[1127 008]. It records that a private person donated to the 
temple 780 kalam of paddy on condition that the interest 
amount should be spent on the requirements of worship on 
13 days of every year viz on the days of the kettai(fyeshta) 
nakshatra being the birth day of the vaishnava saints Poygai 
Alvar and Piidattalvar. Who were pleased to’ compose hymns 
in praise of the god (Alvar) of Tiruvattiytir. The donor was 
Venkadan Adittadévan alias Vangattaraiyan of Vanga mulaiyAr in 
Manni nidu a s.d of Virudarajabhayankara vala-nidu in Chola 
mandalan. The various requirements of worship are given in 
minute details. The total expenditure came to 390 kalam of 
paddy which was as per the arrangement to be the annual 
interest on the donated paddy of 780 kalam. Mentions a person 
name Uttaramélurudaiyan alias Etti Tirukalattiuudaiyin who was 
the accountant of the temple. 

On the south wall of the rock in the Arulalap perumal 
temple-Tamil-Chola-Vikramacholan  r.y.9(1127 CE). Git of 9% 


332 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


sheep for a lamp by a native of Sirrimir in Vallanidu, a 
subdivision of  Venkunra-kottam. 

On the right wall, inside the Narasirnhasrimin Shrine in the 
Arulilap  temple-Tamil-Chola-Vikrama Chola r.y.10 (1128 C.E). 


. Incomplete. Fragment. 


On the left wall, inside the Narasirnhasrimin Shrine in the 
Arulalap perumal Temple-Tamil-Chola Vikrama Chola r.y.10 (1128 
C.E). Gift of land and Salt-pan in Taiyur alias Rajakesari மய்ய 
in Kumilinidu in Amir-kottam. 

On the inner side of the Karumiankkavarada shime in the 
second prakara in the  Arulala-Perumal Temple-Tamil-Chola- 
Vikrama Chola r.y.11(1129 C.E). Records that the king set up 
in the temple the image of Vikramachola-vinnagar-Alvar and for 
its daily worship made a gift of land, as dévadina, in the 
village of  Vilvalam, which was renamed  Akalankanallir, in 
Kiliydr-nidu, a sub-division of Kaliytr-kottam. 

On the north wall of the rock in the Arulalap-Perumal 
Temple-Tamil-Chola-Vikrama Chola r.y.17 (1135 C.E). Damaged. 
It seems to record a gift of land for bathing with 81 pot- 
fuls of water, the god ArulilaPerumal who was pleased to take 
his stand at Tiruvattiydr in Eyil-nadu, a subdivision of நரம்‌ 


kottam, a district of  Jayangonda-solamandalam. 


On the south wall of the same rock-Tamil-Chola-Vikrama Chola 
- ry: Nil. Incomplete. the historical introduction of Vikrama- 
Chola. Records a sale of land, free of taxes, for offerings, in 
the villages of AvinAsinallir separated {rom Peymimbikkam and 
Vadamimbikkam, the northern hamlets of  Madurintaka- 
chaturvédimangalam. 

On the south wall of the same  rock-Tamil-Chola-Kulottuiga 
Chola-ll. Registers a sale of land for the maintenance of a 
matha in the temple of ArulalaPerumal. The record bears an 
introductory remark that it registers a gift of land for feeding 
Sri-Vaishnava Brahmanas who came to witness the festivals in 
the months of Masi and Vaigasi by Arpakkilin Sirilangd alias 
Valavan  Muvéndavélan. 

On the north wall of the same rock. Tamil-Chola-Rajarqjall 
ry.3 (1149 CE). Damaged at the end. Gift of 96 sheep for 
a lamp by a private individual. 
On the south side of the rock in the Arulilap-Perumal temple- 
Tamil-Chola-  Rajarajall  r.y.4(1150 CE). Gift of land in 
Sirilangoviligim in  Ulagalanda-Cholanallir, a hamlet of Rajédra- 
Chola-chaturvédimangalam, for maintaining a ~matha. 


333 


21. 


22. 


க்ஸ்‌ 


24, 


26. 


On the east side of the Arulala-Perumal ‘Temple-Tamil-Chola- 
Rajardjall r:y.7(1153 CE). Gift of 32 cows and one bull for 
a perpetual lamp to the same temple by paramésvaramangala 
mudaiyin Silambanindan Ambalakkittan Sédiyarayan of Paramesvara 
mangalam alias Solakulatilaka-chaturvédimangalam in Sembur-kottam. 


On the west wall of the same rock-Tamil-Chola-Rajaraja-ll r.y.9 
(1155 C.E). Gift of 96 sheep and a ram for a lamp by 
a native of தோஷமா alias  Alagiyasola-cchaturvédimangalam, an 
independent village (வேஷ்டி in Vadagarai Véesalippadi, a sub- 
division of Naduvu-nidu alas Rajaraja-valanidu. 

On the west wall of the same rock-Tamil-Chola-Rjaraja-ll r.y.22 
(1168 C.E). Registers that a lady Peérarulilan Korri, daughter 
of Seraldr Pemmin of Kuttanir made a will that 100 kuli 
of land purchased by the sale of her jewels will be in her 


- enjoyment during her life time and that it will belong to the: 


temple after her demise. 


On the south side of the same  rock-CholaRajarqjall r.y.27 
(1173 CE). Gift of 33 cattles and a lamp-stand for a lamp 
by a native of KAravappalli. 

On the north wall of the second prakara of the Arulalap 
perumal  temple-Tamil-CholaRgjarajall  r.y.14(1177C.E). Registers 
Gift to the Arulilap peramal temple at Attiyur of 250 kul 
of land for flower garden by  Mahamandalikan  Cholamarasan 
katti Nulamban pusabalaviran Ahomalliavasan of Gangamandalam. 
The donor paid one Nokkimadai for the purchase of land and 
leven Pokkmadai for the korru due to the gardeness to the 
temple treasury. The temple authorities agreed to manitain the 
gift out of the interest from the Gift amount. The interest 
was five new kasu per month. 


On the west wall of the second prakira in the  Arulilap 


| perumil temple-Tamil-CholaKulotrunga-IIl r.y.11 (1189 CE). Gift 


of 32 cows and a bull for a lamp and of 120 kasu for 
conducting worship and offerings at the service called 
Dhanmaparipalan-Sandi and for feeding five devotees in the 
temple by Tiruvaraigamudaiyan alias Rajidhiraja Malaiyarayan alias 
Danmaparipalan, son of  Munaiyadaraiyan alias © Kulotrungasola 
Malaiyariyan, one of the Malai Mudalis residing in Tirunedumbirai 
in Perumur-niadu, a sub-division of  Manavir-kottam. 

On the right wall, Inside of the Narasimhasvamin shrine in 
the same temple-Tamil-Chola-Kulottuiga Choladévalll r.y.13 (1191 
ஜெ. Records gift of land in the meélkundam of Tirukkattu- 


kottam, free of taxes, for the expenses of the service called 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


Kulottungasolan-sfandi and for offerings to the god. Vadnuvaravata- 
virruirundan  Palavarayan of  Mutturu-kirram in Pandi-mandalam 


. figures as a signatory. 


Tamil-Chola-Kulottungalll ry. 13 (1191 CE). Record dated in 
the 13th year of the Chola king Tribhuvana chakravartin 
Kulottunga Chola déva (III) registering the gift of taxes of the 
village Elattungattur() in Eyirkotam to the god ArulalaPerumal. 
On the west wall of the abhishéka mandapa in the Arulalap 
perumal temple-Tamil-Chola-Kulottuigalll  r.y.13 (1191 CE). Gift 
of 40 cows and one bull for a perpetual lamp and for 
offering milk to the god by . . . Ammaiappan Kannudaipperumal 
alias  Vikrama-Chola Simbuvarayan. 

On the south wall of the rock in the Arulilap perumal 
temple-Tamil-Chola-Kulottuigalll  r.y.14 (1192 CE). "Unfinished. 
Mentions  Rajédra-Chola-chaturvédimangalam in Kaliyir-kottam, a 
district of  Jayangonda-sola-mandalam. 

Left entrance to the Narasimhafvimin shrine in the Arulalap- 
Perumal temple-Tamil and Sanskrit-Chola-Kulottuiga-IIl r.y.16 (1194 
C.E). Records the tiruvidaiyattam gilt which included the income 
from taxes in  Ammanpakkam in  Damarkottam, such as 
Kasayam, ளம்‌, Chiruppadikkaval, etc for the daily worship and 
service in the Arulalap perumal temple in Tiruvattiyir in Eyil 
nidu in Eyilkottam. The donar was Tirukkalattidévan alias 
yadavarayan. 

On the east side of the rock in the Arulalap-Perumal temple- 
Tamil-Chola-Kulottunga-lIl r.y.17 (1195 CE). Registers the total. 
yield of paddy received from the lands of Arpakkam which 
was granted to the same temple. The lands seem to have 
included those belonging to Kunrankilan Velan Atkondavilli which 
were separated from Arpakkam under the name Periya-perumil- 
viligam in the 23rd year of Rajardja. 

On the west wall of the second prakAra in the Arulalap- 
Perumal temple-Tamil-CholaKulottungalll  r.y.18 (1196 CE). Gift 
of 16 buffaloes for V2 lamp by a native of Urrukkidu வில 
Rajarija-chaturvédimangalam in Avarkurram, a sub-division of 
Nittavinoda-valanadu. 

On the west wall of the abishéka mandapa in the Arulalap- 
Perumal temple-Tamil-Chola-Kulotrungalll r.y. nil. Gift of land 
in the village of Alagiyasolanallir for daily worship by Ammai 
Appan Pindinadu-kondin alas Ira. . . . =» 

On the east side of the rock in the Arulalap-Perumal temple- 


 Tamil-CholaKulottungalll r.y.23 (1201 08) Registers the names 


335 


35. 


36. 


1 


38. 


டட 


41. 


of the individuals and the number of lamps which each had 
to burn in the temple of Arulalap-Perumal at Tiruvattiydr in 
the city of  Conjeeveram in Eyirkottam, a district of 
Jayangondasola-Mandalam. 
On the east side of the rock in the Arulalap-Perumal temple- 
Tamil-Chola-Kulottunga-lll  r.y.23 (1201 CE). Git of 10 
Bujabalan-madai for burning a lamp in the same temple by a 
native of Pulal in Poysala-nidu. 

On the north wall of the same rock in the Arulalap-Perumal 
temple-Tamil-Chola-Kulottunga-lll r.y.26 (1204 CE). மே of 32 
cows and one bull for a lamp மூ the same temple by a 
natve of  Ainjurmullaippadi in  Sengunra-nidu, subdivision of 
Kalattiir-kottam, a distrct of  Jayangondasola-mandalam. 

On the north wall of the rock in the Arulalap-Perumal temple- 
Tamil-Chola-Kulottunga-lll r.y.27 (1205 C.E). Registers a gift of 
a village named  Chirukarumbdr, a hamlet of  Vikramachola 
Chaturvédimangalam and its income from வி taxes as 
turuvidatyattam to Arulalap-Perumal at Attiydr in Eyil nidu, in 
Eyir kottam. The donar was Cholapillai alias  Alagiyachola 
Sambuvarayar son of Ammaiyappan. The taxes எம்‌ Taniyil, 


 Padrikaval, Nellayam, KisAyam, etc were allowed to be collected 


for the services in the temple. 

On the base of the north wall of the rock in the same 
temple-Sanskrit-Telugu Chola-Tammu siddhi Saka 1127 (1205 C.E.). 
Records that Tammusiddhi, the son of Gandagopala and Sridevi, 
and the younger brother of the great king Manumasiddhi having 
performed the anointmen in Nellir presented the village of 
Muttiyampakkam, the head quarters of Panta-rashtra to the god, 
the lord of Hastisaila. 

On the north wall of the rock in the Arulalap-Perumal temple- 
Tamil-Chola-Kulottungalll r.y.29 (1207 C.E). Gift of 96 sheep 
for a lamp by Peddarasar, son of Madurintaka Pottappicholan 
Nallasiddarasan to the same temple. 

On the north wall of the rock in the Arulalap-Perumal temple- 
Tamil-Chola-Kulottunga-lll  r.y.30 (1208 CE). Gift of 15 
Bhujabalan-Annanangakaran-madi (coin) for a lamp by  Pogani 


. [Puldoli Reddi of Sawukkanseruvu in Munda-nidu, a subdivision 


of  Nelliir-nidu. 

On the left wall, inside the Narasimhasvimin shrine in the 
Arulalap-Perumal temple-Tamil-Chola-Kulottunga-IIl r.y.32 (1210 68). 
Seems to ratify the grant recorded in No.13 above. Gift of 
land and a salt-pan in Taiytr alias Rajakésari nallor in Kumili- 


nidu in Amiir-kottam. 


336 


நிகி 


42. 


43. 


45. 


47. 


48. 


49. 


On the east side of the rock in the Arulalap-Perumal temple- 
Tamil-Chola-Kulottunga-IIl r.y.32 (1210 CE). Gift of 33 cattle 
for a lamp by a native of Oralachchér in Vellappanidu, a 
district of  Malai-mandalam. 

On the east side of the rock in the Arulala-Perumal temple- 
Tamil-Chola-Kulottunga-lll r.y.35 (1213 08). Gift of 135 goats 
and sheep for 10 perpetual lamps by Rima Raman of 
Muranottamangalam in Valluva-nidu, a district of Malai-mandalam 
to the temple of ArulAlap-Perumal. 

On the south side of the rock in the Arulalap-Perumal temple- 
Tamil-Chola-Kulottunga-Ill r.y.35 (1213 C.E.). Records the gift of 
houses and lands to 200 persons who serve the god and who 
are called “Tribhuvanaviran-padiyilar’. 

On the south wall of the same rock in the Arulalap-Perumal’ 
temple-Tamil-Chola-Kulottungalll r.y.36 (1213 02). Gik of 43 
cattle for a lamp to the same temple. 


On the north wall of the same rock in the Arulalap-Perumal 
temple-Tamil-Chola-Kulottunga-lll r.y.37 (1215 CE). Gift of a 
lamp and a lamp-stand to the same temple by Eraniyakka 
Manavilan of KarAyapalll in Malai-mandalam. 

On the east side of the rock in the Arulilap-Perumal temple- 
Tamil-Chola-Rajarajalll r.y.5 (1221 C.E). Gift of a lamp by 
Tikki-Nayakkar, brother of  Padiyari  Vayirappa-Nayakkan the 
Mahapradhani of Madurintaka Pottapichcholan alias Erasiddharasan 
of  Nellur-nadu. 

On the east side of the rock in the Arulalap-Perumal temple- 
Tamil-Chola-R4jarajalll r.y.5 (1221 C.E.). Records a gift of 32 
cows and one bull for a perpetual lamp and 2,000 kul of 
land for rearing two  flower-gardens by  Padiyara Vaiyirappa- 
Nayaka, one of the ministers of Madurintaka Pottappicholan alias 
Erasiddha-Arasan of Nellir for the merit of his mother 
Kamasiniyar. 

On the east side of the rock in the Arulalap-Perumal temple- 
Tamil-Chola-R4jaraja-Ill r.y.7 (1223 08). Gift of 12 buffaloes for 
a perpetual lamp to the temple of  Arulalap-Perumal by 
Alvankon, son of  Pandavaduitan  Valavadaraiyakon of  Pattuir. 
Mentions the liquid measure Arumolinangai-nali. 

On the base of south Verandah round the same rock-Tamil- 
Chola-Rajarajalll  r.y.8 (1224 C.E.). Records the gift as 
sarvaminya of the village of Tindurai in Amartirnidu, a 
subdivision of  Pulal-kottam by  Madurintaka  Pottapicholan 


337 


51. 


1A 


ட: 


54, 


55. 


56. 


57. 


58. 


Rajagandagopila for offerings and worship, to the god during 
the service called Anaikattina Sankaranarayanan-Sandi. Quotes the 
8th year (persumably of Rajarajadéva). 

On the left of entrance into the Narasimhasvaimin shrine in 
the Arulalap-Perumal  temple-Tamil-Chola-Rajaraja-lll  r.y.10 (1226 
C.E.). Records gift of one lamp-stand and cows by Kettamala 
déviyar, one of the wives of pillayar, Gandagopalar for a 
perpetual lamp to the god. 

On the east side of the rock in the Arulalap-Perumal temple- 
Tamil-Chola-Rajarajalll r.y.11 (1227 02). Unfinished. Gift of 48 
sheep for half a lamp to the temple of Aivar at Attiydr in 
Eyil-kotram, a district of Jayangondasola-mandalan by Machaladévi, 
daughter of  Bhiitteya-Nayaka of Dorasamudra. 

On the east wall of the abishéka mandapa in the same temple- 
Chola-Rajarijalll r.y.11 (1227 CE). Gif of 33 cattle and a 
lamp-stand for a perpetual lamp by Iyakkan Ayyanambi, a 
native of Kardyappalll in  Malai-mandalam. 

On the east side of the rock in the Arulalap-Perumal temple- 
Tamil-Chola-Rajaraja-lIl r.y.14 (1230 C.E). Gift of cows and a 
lamp stand for a perpetual lamp to the same temple by 
Maharijan Rajadévan, a feudatory of the king. The chief bears 
many  birudas. 

On the south side of the same  ~rock-Tamil-Chola-Rajaraja-I 


‘ ry.14 (1230 CE). Gift of 36 cattle and a lamp-stand for a: 


jamp by  Ammana Dandanayaka the minister of  Hoysala 
Vishnuvardhana  Vira-Narasingadéva. 

On the west wall of the same rock in the  Arulala-Perumal 
temple-Sanskrit and  Tamil-Eastern Ganga-Anantavarmarahuta  déva- 
ry.19 (1230 CE). Records the gift of the village ௦1 
Udaiyakimam in Antarudravishaya by Somaladévi Mahidévi for 
daly worship and offerings to the god. It also mention 
Srimat Anantavarma Rahuttariya, who is stated to have belonged 
to the Ganga family and some of his birudas. He is stated 
to have camped at Abhinavavaranavasi (perhaps Conjeeveram). 
On the south side of the same  rock-Tamil-Chola-Rajar4ja-lIl 
r.y.15 (1231 CE). Gift of the village of Tirayalam in Elavir- 
nidu, a subdivision of Eyil-nadu, by Dandinagdpa Jagadobbaganda 
Goppaya-Dandanayaka, son of  Malla-Dandanayaka, one of the 
feudatories of  Vishnuvardhana  Vira-Narasingadéva. 


“ On the west wall of the same rock Tamil-Chola-RajarajalIL 


ry.15 (1231 CE). Gift of the village of Uludamangalam, the 


338 


ட்ட 


60. 


61. 


62. 


63. 


65. 


northern hamlet of Madurintaka-chaturvédimangalam, for conduct- 


. ing the festivals in the months of Adi and Purattasi and the. 


service called  Gandagopilan-sandi and repairs by Madurintaka- 
Pottappichola Manumasiddharasan in the 15th year of Rajarajadéva. 
On the south wall of the same rock Tamil-Chola-R4jaraja-IIl 
r.y.15 (1231 08). Gift of the village of Vayalaiyarrir including 
Puduchchéri, free of taxes, for conducting the festivals in the 
months of Adi ஹம்‌ Purattidi and the service «called 
Gandagopalan-sandi by  Madhurintaka Pottappichchola 
Manumasiddharafan Triukkalattidévan Gandagopalan in the 15th 
year of Rajarajadéva. 

On the north wall of the same  rock-Tamil-CholaR{jaraja-III 
r.y.15 (1231 CE). Gift of the village of Mavindur including 
Erusévagachchéri in Erikil-nadu, a sub-division of Kaliytir-kottam, 
for conducting the service called Gandagopalan-sandi, for festival 
and repairs by the chief  madurintaka  Pottapicholan 
Manumasiddharafan Triukkalattidévan alias Gandagopilan in the 
15th year of Rajarajadéva. 

On the north wall of the same rock Tamil-Chola-Rajaraja-IIT 
ry.15 (1231 CE). Registers the gift of the village of Pudur 
including  Vallaivayil, the northern hamlet of  Madurantaka- 
chaturvédimangalam. The gift was made in the 15th year of 
Rajarajadéva. 

On the north wall of the same ~rock-Tamil-Chola-R4jaraja-IIl 
r.y.15 (1231 02). Gift of the village of Vayalaifka]vir in Eyil- 
kottam. Quotes the 15th year of Rijarijadéva. 

On the north wall of the same  rock-Tamil-Chala-R3jar4ja-IIl 
r.y.16 (1232 CE). Gift of 71 sheep, 31 goats and one ram 
for a lamp by a native of Segattir in the Nellore district. 
On the east side of the same rock-Tamil-Chola-Rajarajalll r.y.16 
(1232 CE). Gift of 33 cattle and one lampstand for a lamp 
to the same temple by Kami Nayakan, one of the mudalis 
of Madurintaka Pottappi chola Tirukkalattidéva Gandagopala. The 
latter is called pillaiyar (sons). 


‘ On the east side of the same rock-Tamil-Chola-R4jarajalll r.y.16 


(1232 CE). Gift of land to the temple by a native of 
Panangudi in Valivala-kurram, a sub-division of Arumolidéva-vala- 
nidu, a district of Sola-mandalam. 

On the east side of the same rock-Tamil-Chola-R3jarajalll r.y.16 
(1232 C.E). Gift of land in KAvirippakkam alias Vikrama-Chola- 
chaturvédimangalam in Paduvirkottam for festivals, worship at 
the service called Gandagopilan-fandi and repairs, in the temple 


339 


6. 


68. 


69. 


70. 


71. 


72. 


ரீ 


74. 


by Maduraintaka Pottappichcholan Manumasiddharasan Triukkalattidévan 
alias Gandagopalan in the 16th year of Rijarijadéva 

On the south side of the same  rock-Tamil-Chola-R4jarajalll 
ry.16 (1232 CE). Git of the village of Ukkal alias 
Vikaramabharana-chatur-védimangalam for conducting the service 
called Gandagopalan-sandi, festivals and repairs in the same temple 
by the chief mentioned in No. 66 above. The gift was made 
in the 16th year of Rajarajadéva, 

On the north wall of the same  rock-Tamil-Chola-R4jaraja-III 
r.y.16 (1232 CE). Gift of the village of Manimangalam alias 
Gramasikhamani-chaturvédimangalam in Puliyir-kottam. The object 
of the grant and the donor are the same as in No. 66 above. 
Quotes the 16th year of Rajarajadéva. 


On the north wall of the same  rock-Tamil-Chola-R4jarajalIl 
r.y.16 (1232 CE). Gift of the village of Kundiyarriirtandalam 
in Kaliytr-kotram. The object of the grant and the donor are 
the same as in No. 66 above. Quotes the 16th year of 
Rajarajadéva. 

On the south side of the same rock in the Arulilap-Perumal 
temple-Tamil-Chola-Rajarajalll r.y.17 (1233 C.E). Gift of two 
lamp-stands and 33 cows and one bull, by TyAgasamudrapattayar 
Bhimarasar, one of the mudalis of Madurintaka Pottapichcholan 
Tirukkalattidéva alias Gandagopiladéva for a perpetual lamp. 
On the north wall of the same  rock-Tamil-Chola-RijarajadIl 
r.y.17 (1233 C.E). Gift of the village of Karanai in Kachchiyiir- 
nidu for offerings in the temple by a private individual. 


On the south side of the same rock Tamil-Chola-R4jarajadll 
ry.17 (1233 CE). Git of the village of Padaipparru alias 
Deévapperumal-nallir in Kaliyur-kotram for conducting the service 
called Gandagopalan-sandi, offerings and repairs by Madhurintaka’ 
Pottappichcholan Manumasiddharasan  Tirukkalattidévan alias 
Gandagopalan in the 17th year of Rajarajadéva. 

On the north wall of the same  rock-Tamil-Chola-RajarajalIl 
ry.17 (1233 CE). Gift of the village of Paiyanir alias 
Rajakésari-chatturvédi-mangalan in Amir-kottam for conducting the 
service called Gandagopalan-sandi, for festivals and repairs by 
Madurintaka Pottappicholan Manumasiddharaisan  Tirukkalattidévan 
alias Gandagopala in the 17th year of RAjarajadéva. 

On the east side of the abhishéka mandapa in the same 
temple-Tamil-Chola-Rjarajalll r.y.18 (1234 C.E.). Gift of 33 cattle 
and ௨ lamp-stand for a perpetual lamp by  Nulappiyarrulin 
Narayananambi  Damodaran, one of the  kélvi-mudalis of 
Gandagopaladéva. 


340 


75. 


76. 


78. 


79. 


80. 


81. 


On the east side wall of the same abhishéka mandapa in the 
Arulalap-Perumal temple Tamil-Chola-Rajarajall r.y.18 (1233 08). 
Gif of 33 cattle and one lamp-staad for a perpetual lamp 
by Kandan Eranambi residing in the city of Kulamikku in 
Malai-mandalam. 


, On the north wall of the rock in the ArulAlap-Perumal temple 


Tamil-Chola-Rajaraja-IIl r.y.19 (1234 C.E). Gift of 132 sheep for 
a lamp to the same temple by Siddappa-Nayaka Stirappa-Nayaka 
of  Vinnamalai in  Pattai-nidu of  Vimarasar  Tantrapalar of 
Tyigasamudrapattai, one of the mudalls of Gandagopaladéva. 
On the south side of the same rock Tamil-CholaRajarajaIl 
r.y.18(1234 CE). Gift of a lamp to the temple of Arulalap Perumal 
by a native of Palaiyir in Timanidu in Malai-mandalam. 

On the east wall of the Arulalap-Perumal temple-Tamil-Chola- 
RiAjaraja-lll r.y.18 (1234 C.E). Registers gift of land in KAranai 
in  Kachchiyir-nidu on the northem back of Palaru for 
performing the service called Gandagopalansandi festivals in the 
months a Adi and Purattasi and for repairs in the Arulala- 
Perumal temple at Tiruvattiyur in Klafichipuram, by Madurintakap 
Pottappichchola Manumasiddharasan ‘Tirukkalattidévan alias Gandagopalan 
On the east side of the rock in the Arulalap-Perumal temple- 


ட Tamil-CholaR4jarajalll r.y.18 (1234 08). Gift of land in the 


village of Karanai for worship at the service called Gandagopalan- 
Sandi, repairs, etc, in the temple of ~ArulalaPerumal at 
Tiruvattiyir in  Kafichipuram in Eyirkottam, a district of 
Jayangondas$ola-Mandalam by  Madurintaka Pottapichola 
Manumasiddharasan Tirukkalattidévan alias Gandagopalan. The gift 
was made in the 18th year of Rajarajadéva. 

On the south wall of the same  rock-Tamil-Chola-Rajaraja-IIl 
r.y.18(1234 02). Gift of the village of Paluytr alias 
Rajéndrasolanallir, free of taxes, for conducting the festivals in 
the months of Adi and Purattadi and the service called 
Gandagopalan-sandi by the individual mentioned in No. 59 above 
in the 18th year of Rajarajadéva. 

On the north wall of the same ~rock-Tamil-Chola-R4jaraja-lll 
r.y.18(1234 CE). Gift of the villages of Amédinallir alias 
Anavaratasundara-chaturvédimangalam and Akkaramérpakkam in Payyir- 


, kottam for conducting the service called Gandagopalan-sandi and 


festivals in the temple by  Madurintaka  Pottappichdlan 
Manumasiddharaisan Tirukkalattidéva alias Gandagopila in the 18th 
year of Rajarajadéva. It is also stated at the end in the 14 


341 


82. 


83. 


84. 


85. 


86. 


87. 


88. 


89. 


90. 


lst year of Perumal  Sundara-Pindyadéva, the village’ 
Alor pakkam was exclusively assigned for the benefit of 
the Perumil. 


On the south wall of the same  ™rock-Tamil-Chola-Rajaraja-IIl 
r.y.18(1234 C.E). Gift of the village of Madaganmédu a hamlet 
of Ukkal in Kiliyur-kottam, for conducting the service called 
Gandagdpalan-sandi and for certain festivals in the temple by 
Madurintaka Pottappicholaa Manumasiddharasan  Tirukkalattidévan 
alias Gandagopala in the 18th year of Rajarajadéva. 

On the north wall of the same  ™rock-Tamil-Chola-Rjjaraja-lll 
r.y.18(1234 CE). Gift of the village of Tiruninravir alias 
VirudarAjabuyankara-chaturvédimangalam in Pulal-kotram. 

In the outer most gopura of the same Arulalap-Perumal temple 
(right of entrance) Sanskrit-Telugu Chola-Tikkal r.y. nil. Refers 
to Tikka as devotee of the god Varada of the temple. 


On the east side of the rock in the Arulalap-Perumal temple- 


. Tamil-Chola-Rajarajalll r.y.19(1235 0). The First two lines are 


unfinished. Gift of 33 cattle for a perpetual lamp and a lemp- 
stand by  Pittima Deévikkimaiyan, one of the servants of 
Madurintaka Pottappichcholan Manumasiddharasan Tirukkalattidévan 
alias Gandagopalan to the temple of the Perumil. 

On the north wall of the abhishéka mandapa in the Arulalap- 
Perumal  temple-Tamil-Chola-R4jarajalll r.y.19(1235 C.E.). Registers 
the gift of the two villages Kafladjand]r and Aiyyankulattir in 
Kalytir-kottam by Madurintaka Pottappichcholan Manumasiddharasan 
Tirukkalattideéva Gandagopalan in the 19th year of Rajarajadéva. 
On the north wall of the abhishéka mandapa in the Arulalap- 
Perumal temple-Tamil-Chola-Rajarajalll r.y.19(1235 C.E.). Records 
gift of land in the village of Kaliydr in Kaliytir-kottam for 
a flower-garden by the individual mentioned in No. 86 above 
and refers to the 19ம்‌ year of Rajarajadéva, 


On the east side of the rock in the Arulalap-Perumal temple- 
Tamil-Chola-R4jaraja-lll  r.y.20(1236 68). Gift of 11 cows for 
providing milk at the midnight service by Polalvi-Dandanayakan,. 
one of the ministers of Hoysala Vira-Somésvaradévarasa. 

On the west wall of the same rock-Tamil-Chola-Rajaraja-IIl r.y.20 
(1236 08). Records the gift of 128 cows and 4 bulls by 
Kalingésvara-Aniyanga Bhimadéva Rahutta for four perpetual lamps 
in the temple. 

On the west wall of the second prakara in the same Arulalap- 
Perumal temple-Tamil-Chola-R4jarajalll r.y.21(1237 C.E). மே of 
99 cattle for 3 perpetual lamps by Periya perumal alias 
perumaldasan. 


91. 


92. 


93. 


94. 


95. 


96. 


97. 


98. 


100. 


On the south wall of the rock in the same temple-Tamil- 
Chola-Rajarsjalll r.y.21(1237 CE). Gift of 12 buffaloes for 0 
lamp by a native of Nellir in Pattaiya-nidu. 

On the west wall of the abhishéka mandapa in the Arulalap- 
Perumal temple-Tamil-Chola-R4jarajalll r.y.21 (1237 0). Gift of 
the village of Kiukkulam, a sub-division of Vada Payirkottam, 
a district of Jayangonda-solamandalam for worship and offerings 
to the god Alagar at Tiramaliruiyolai in Pandi-mandalam by 
Madurantaka Pottappich-cholan Manumasiddharasan Tirukkalattidévan 
alias Gandagopilan, at the service (Sandi) called after him. 
On the west wall of the abhishéka mandapa in the Arulalap 
perumal temple-Tamil-Chola-Rajarajalll r.y.21 (1237 C.E). Gift of 
the village of Valluvappakkam in Urrukkattu-kottam, a district 
of Jayangondasolamandalam for the maintenance of Tiruvaliparappinan- 
kittam who had to recite ம்ம (ode) in the temple of 


Arulalaperumal by the individual mentioned in No. 92 above. 
On the east wall of the abhishéka mandapa in the Arulalap 
perumal temple-Tamil-CholaRAjarajaIIl ry.21 (1237 CE). Gift of 
33 cattle for a perpetual lamp by a native of Muranottamangalam 
in Valluvanidu in  Malai-zmandalam. 

On the south side of the rock in the Arulalap perumal 
temple-Tamil-Chola-Rajarajalll  r.y.21(1237 CE). Gif of 2 lamps 
by a servant of the temple of  Arulala-Perumal. 

On the south wall of the abhishétka mandapa in the same 
Arulilap perumal temple-Tamil-Chola-RajarajaIll r.y.21 (1237 CE). 
Git of a flower-garden by purchase by Madayya Dandanayaka 
for supplying flowers and «garlands. 
On the south wall of the abhishéka mandapa in the Arulalap 
perumal temple-Tamil-Chola-Rajaraja-IIl ry.21(1237 கே). Gift of 
33 cattle for a perpetual lamp by mahapradhani Dandinagopa 
Midaya Dandanayaka. 

On the east side of the rock in the Arulalap perumal temple- 
Tamil-CholaRajarajalll 21237 CE). Gift of cows and bulls for 
2 lamps to the same temple by Nulappiyarrulin  Nariyananambi 
Dimodaran, one of the KelviMudalis of Gandagopaladéva. 

On the south wall of the abhishéka mandapa in the Arulalap 
perumil  temple-Tamil-Chola-R4jarajalIl r.y.21(1237 CE). Gift of 
33 cattle for a perpetual lamp in the shrine of (Periyapirattiyar), 
the senior consort of  Arulalap-perumal by a native of 
Tirumunaippidinidu in  Naduvil-mandalam. 

On the south wall of the rock in the Arulalap perumal 
temple-Tamil-Chola-Rajargjalll r.y.21(1237 C.E). Records an order 


243 


101. 


102. 


103. 


104. 


105. 


106. 


107. 


108. 


of  Madurintaka  Pottappichcholan. Registers the exemption of 
taxes on the lands forming the flower-garden of Arulalanatha 
in  Padaiytira alias  Dévapperumalnallir (ர Urrukkattu-kottam. 
Rajagandagopalan figures as the signatory in the end. 


On the south side of the rock in the Arulalap perumal- 


temple-Tamil-Chola-R4jarajalll r.y.21(1237 07). Records an order 
of Madurintaka Pottappicholan and the gift, free of all taxes, 
of the village of Tukankidal in Nirvélurnidu in the district 
of Urrukkattu-kottam for conducting the Arpasi-festival and the 
service called Rajagandagopalan-sandi. 

On the south side of the rock in the Arulalap perumal 
temple-Tamil-Chola-RajarajaIll  r.y.22(1238 C.E). Records the gift 
of the village of Puindi by  Madurintaka Pottappichchola 
Tirukkilattidéva alias Gandagopaladéva for offerings and worship 
to the god and for repairs to the temple of Kalamégha-Perumil 
in Kandaravirapéttai alias Gandagopila chaturvédimangalam in the 
district of  Paduvir-kottam in  Jayangondasolamandalam in the 
22nd year. of Rajarajadéva. 

On the south side of the rock in the Arulilap perumil 
temple-Tamil-Chola-Rajaraja-III  r.y.22(1238 CE). Gift of a lamp 
by Iravi lrayiran, one of the merchants of Nellir residing in. 
Muranottamangalam in ~Valluva-nidu. 

On the south side of the rock in the Arulilap perumdl 
temple-Tamil-Chola-Rajarajalll  r.y.22(1238 C.E). Damaged. Seems 
to record a gift of land to the temple of Alagapperumal by 
Madurintaka Pottappi . . . alias Manumasiddharasa . . . déva 
in the 2[2]nd, year of Rajarajadéva. 

On the south side of the rock in the Arulilap perumal 
temple-Tamil-Chola-Rajarajalll r.y.22(1238 C.E). Gift of 2 lamps 
by a native of Muranottamangalam in Valluvanadu, a district 
of  Malai-mandalam. 

On the east side of the same rock Tamil-Chola-Rajaraja-II r.y.22 
(1239 C.E). Gift of 33 cattle for a lamp to the same temple 
by Vellappagida Kan[pilrakodu Gandan Iriman alias Purushamanikka- 
Seti. 

On the west wall of the second prakira in the Anlalap 


 perumil temple-Tamil-Chola-Rajaraja-IIT r.y.22(1238 C.E). Gift of 


33 catle for a lamp by Kondu Nagadévarija alias Gop4[la] 
Perumal of Nattapadi-nidu. 

On the east side of the rock in the Arulilap perumal 

temple-Tamil-Chola-Rajaraja-IIl r.y.22(1238 C.E). Gift of 33 cattle 


344 


109. 


110. 


111. 


112. 


113. 


114. 


115. 


116. 


and a lampstand for a perpetual lamp to the same temple by 
Vallaiya-Dandanayaka, son of Diidappillai-Dandanayaka of Aranaipuram, 
one of the ministers of Hoysala Vira-Somésvaradévarasa. 

On the south wall of the abhishékha mandapa in the same 
temple-Tamil-Chola-Rajarajalll r.y.24(1240 08). Gift of four cows 
for one-eighth lamp by a native of Stiral in Veli-nadu. 


On the south wall of the abhishékha mandapa in the same 
temple-Tamil-Chola-Rajarajalll r.y.24(1240 C.E.). Gift of 33 cattle 
for a perpetual lamp by Mallaya Dandanayaka, son of Appaya 
Dandaniyaka, brother(?) of the mahapradhini Dandinagopa. 

On the south wall of the abhishékha mandapa in the Arulalap 
perumil  temple-Tamil-Chola-R4jarajalll  r.y.24(1240 CE). Gift of 
33 cattle for a perpetual lamp by நலல Dandaniyaka, son 
of the individual mentioned in No. 110 above. 


On the west wall of the second prakara in the Arulalap' 
perumal temple-Tamil-Chola-Rajarajalll r.y.24 (1240 CE). Gift of 
32 cows, a bull and a lamp-stand for burning a, perpetual lamp 
in the temple by, a native of Vendattir in Sengattunadu, a 
sub-division of  SengAttu-kottam, a district of  Jayangonda- 
solamandalam. 

On the south wall of the abhishékha mandapa in the Arulalap 
perumal temple-Tamil-Chola-Rajarajalll r.y.24(1240 08). Gift of 
33 cattle for a perpetual lamp by Goppaya DandanAyaka, 
younger brother of  Mallaya  Dandaniyaka, son of  Appaya 
Dandanayaka. 

On the south side of the ‘rock’ in the Arulalap perumal 
temple-Tamil-Chola-R4jarajalll r.y.24(1240 08). Gift of cows for 
half a lamp by a lady residing in Vadavir to the temple 
of Arulalap-Perumal at Kaichipuram in Eyir-kottam, a district 
of  Jayangondasola-mandalam. 

On the north wall of the abhishékha mandapa in the Arulalap’ 
perumal  temple-Tamil-Chola-Rajarajalll  r.y.24(1240 C.E). Gift of 
land in Kaliytr for forming an agaram, to the bhattas of the 
temple of Gandagopala-Vinnagar  Emberuman at Kaliyir in the 
24th year of Rijarijadéva. Refers to the order of Madurantaka 
Pottappichcholan. 

On the south wall of the abhishékha mandapa in the Arulalap 
perumil temple-Tamil-Chola-Rajarajalll r.y.25(1241 0). Refers to 
an order of Madurintaka Pottappichcholan according to which 
taxes were levied on all oil ™~ merchants in 
Mummudicholapperunderuvu in Conjeeveram.  Baudhapalll ட 


345 


117. 


118. 


119. 


121. 


122. 


123. 


124. 


mentioned as one of the places exempted from this tax. Stones 
with the insignia of Gandagopila were set up to mark the 
jurisdiction. 

On the south wall of the abhishékha mandapa in the Arulilap 
perumal temple-Tamil-Chola-R4jarajalll r.y.25(1241 08). Refers to 
the order of  Madurintaka Pottappichcholan. Records a grant 
similar to that contained in No.116 above. The tax was levied 
herein on merchants, Saliya weavers and other people ‘residing 


முட the streets of Arumolidévapperundervu, Rijarajapperunderuvy, 


Nigarilisolapperunderu alias  Gaindagopalapperunderuvu and 
Kuraiviniyapperunderuvu. 

On the west wall of the second prakira in the same temple- 
Tamil-Chola-Rajarajalll r.y.26 (1242 08). Gift of 115 sheep for 
a lamp by a native of Karum[bu]r. 

On the south wall of the abhishékha mandapa in the same 
temple-Tamil-Chola-RAjaraja-lll r.y.26(1242 C.E). Gift of cows and 
sheep for a perpetual lamp by a servant of Gindagopala. 


On the west wall of the second prakara in the same temple- 
Tamil-Chola-Rajarajalll r.y.26 (1242 C.E). Gift of 17% vel of 
land in Periyanafijéri alias Virasirnha-chaturvédimangalam, a hamlet 
of  Ukkal in  KiAliydr-kottam, a district of  Jayangonda- 
solamandalam, by  Periya-perumal alias  Perumaldisan to 58 
Brahmans for reciting the Vaishnava hymn trumoll. 

On the west wall of the second prakara in the same temple- 
Tamil-Chola-Rjjaraja-lll r.y.26(1242 6.8). Gift of 33 cattle for a: 
lamp by a native of Puliydr in Puliytr-kottam. 

On the south side of the rock in the Arulalap perumal 
temple-Tamil-Chola-R4jarajalll r.y.27(1243 C.E). Gift of 33 cattle 
and two lamp-stands for a lamp by a native of Irunadikktidal 
Mallaippalli in Malai-mandalam to the same temple. 

On the east side of the same ‘rock’ in the Arulalap perumal 
temple-Tamil-Chola-R4jaraja-lll r.y.29 (1245 08). Gift of 33 cattle 
for a perpetual lamp to the temple of Arulala-Perumal by 
Kommanappangaru of Motruppalli. 

On the west wall of the second prakara in the same temple- 
Tamil-Chola-Rajaraja-ill r.y.29(1245 0.8). Records a gift of land 
in Perunagar in Perunagarnadu, a sub-division of  Venkupra- 
kottam, a district of Jayangondasolamandalam by , Viraperimal 
Edirilisola Sambuvarayan Alappirandanayan alias R4jaraja SambuvarAyan, 
grandson of Sengéni Viragaran Ammaiappan for offerings and 
worship at the service called Alappirandin Sandi following the: 


346 


125. 


126. 


127. 


128. 


129. 


130. 


131. 


service called Gandagopilan-Sandi. The donor made a gift of land 
in  PanangAttuppiindi, a hamlet of Ukkal for the supply of 
flower-garlands to the god. 

On the west wall of the Abhishékha manndapa in the Arulalap 
perumil temple-Tamil-Chola-Rajarqjalll r.y. nil. Gift of 33 cattle 
for a perpetual lamp by a native of Nellore. 

On the south side of the rock in the same temple-Tamil- 
Chola-Rijarajalll r:y.24(1240 C.E). Damaged at the end. Records 
an order of Madurintaka-Pottappicholan. Gift of the village of 
Attupputtur, free of taxes, in Nirvélir-nadu in the district of 
Urrukkattu-kottam for conducting the Adi-festival and the service 
called Rajagandagopalan-sandi. 

On the south wall of the same rock-Tamil-Chola-R4jarqjalll ஈழ. 
nil. Records an order of Madurintaka Pottappicholan declaring 
a gift of 13 vel of land stipulating that such. of the land 
as can be converted in to a flower-garden should be so utilised, 
the remaining portion being enjoyed 1100 of taxes by the 
devotees in charge of the flower-garden. 


. On the base of the south verandah round the same rock-Tamil-. 


Chola-Rajarajalll ry. nil. Ratification of the order contained in 
No. 50 above by the residents of Tindurai. 


On the west wall of the second prakara in the  Arulalap 
perumal temple-Tamil-Chola-Rajarajalll r.y. nil. Registers an order 
of Madurantaka Pottappichcholan stating that the. assembly of the 
people of Jayangonda-solamandalam remitted six kalam of paddy 
per véli of lands granted 8 dévadinam,  tiruvidaiyattam, 
pallichchandam,  agara-parru, madapparru,  jivita-parru, padaiparru, 
and vanniya-parru. 

On the north wall of the same abhishékha mandapa in the 
Arulalap perumal temple-Tamil-CholaRAjargjalll ry. nil. Records 
the order of Madurintaka Pottappichcholan fixing the share of 
the produce which the occupiers of the arecanut and betel 
gardens belonging to the temple had to set apart and granting 
certain special privileges to be enjoyed by the owners on the 
lands. 

On the south wall of the same abhishékha mandapa in the 
Arulilap  perumal  temple-Sanskrit and Tamil-Hoysala-Somésvara-Il 
ry. nil. (Acc. yr. 1238 CE). Bult in at the beginning and 
incomplete. Mentions that king Somésvara was descended from 
the family of the Yadus and that மணிக்‌ born of the 
Chalukya family was his chief queen. 


347 


11:14 


133. 


134. 


135. 


136. 


137. 


138. 


139. 


140. 


141. 


On the west wall of the second prakara in the Arulalap 
perumal ~temple-Tamil-Telugu  Chola-Alluntikka  maharaja 
Gandagopalandéva-r.y.2(1252 C.E). Gift of 11 buffaloes for a 
perpetual lamp by , Tondai-mandala Gurukularayan, a native of 
Vélichchéri alias  Silasikhamani-chaturvéndimangalam in Puliydr- 
kotram. 

On the west wall of the second prakara in the Arulalap perumal 
temple-Tamil-Telugu Chola-Alluntikka maharaja Gandagopalandéva-r.y.3(1253 
CE). Records a gift of 4 cows for 4 lamp. 

On the east side of the rock in the Arulalap perumal temple- 
Tamil-Later Pallava-Kopperuiijingall r.y.-11(1253 0). Built in at 
the beginning. Gift of 44 cows for a perpetual lamp to the 
same temple by Chandrasetti of Manda[galttali in Nellir-nidu. 
On the west wall of the second prakara in the Arulalap 
perumal temple-Tamil-Telugu Chola-Gandagopala déva-r.y.3(1254 CE). 
Records a gift of land by purchase for providing offerings to 
the god by a native of Mélmandalam. 

On the north side of the rock in the Arulalap றம] 
temple-Tamil-Later Pallava-Kopperuijingall r.y.(1253 CE). Gift of 
a lamp by a Nayaka of the Malai-mandalam. 

On the west wall of the same rock-Tamil-Telugu Pallava-Vijaya 
Gandagopaladéva-r.y.4 (1254 C.E) Gift of land to the temple 
of Arulalap-Perumal by a native of Vélur-nAdu. 

On the south wall of the second Prakira in the Arulalap 
peruma] temple-Tamil-Telugu Pallava-Vijaya Gandagopila déva-r.y.5 
(1255 02). Gift of cows for a perpetual lamp to the temple 
by Srikumiaran, a member of the Nayakanmar of  Malai- 
mandalam. 

On the south wall of the abhishekha mandapa in the Arulalap: 
perumal  temple-Tamil-Telugu  Chola-Alluntikka  maharija 
Gandagopaladéva-r.y.5(1255 02). Gift of 97 cows and one bull 
for three perpetual lamps by Kon Kattaiyan, a minister of 
Ganapatidéva. 

On the south side of the rock in the Arulilap  perumal 
temple-Tamil-Telugu Chola-Alluntikka mahirija Gandagopaladéva-r.y.5 
(1255 CE). Gift of 25 miadai for a lamp by a native of 
Kollanam (Kollam ?) in Mel-mandalam. Refers to the 2nd year 
of the Chola 0) king and gives 39 panam as equivalent to 
4 madai. 

On the south wall of the same  rock-Tamil-Telugu  Chola- 
Alluntikka maharaja  Gandagopaladéva-r.y.5(1256 C.E). Gift of 


348 


142. 


143. 


144, 


145. 


146. 


147. 


148. 


149. 


1,750 Nellir-pudu-madai coins for purchase of land for offerings 
by a merchant of KarAyappall in Malai-mandalam. 

On the west wall of the second prakara in the Arulalap 
perumAl  temple-Tamil-Telugu Chola-Alluntikka  maharija 
Gandagopaladéva-r.y.6(1256 C.E.). Gift of land by Allilagamundan, 
Viragamundan, Sriranga-gamundan and Gavundaiyan, the Pradhani- 
Mudalis of Idai-nidu in Poysala-rajya, for supplying cardamom 
to the temple. 
On the north wall of the second prakira in the Arulalap 
perumal  temple-Tamil-Telugu  Pallava-Vijaya  Gandagopaladevarr.y.6 
(1256 C.E). Registers gift of cattle by Brahmasetti a Pradhini 
of Ganapati déva Maharaja for burning a perpetudl lamp in 
the temple god Arulilap perumal who was pleased to stand 
at Tiruvattiyur in Kafichipuram. The tinattar of the temple 
agreed to do நூ needful  Siyapuramudaiyur ~ valsiyamalagiya 
Arulalapiriyan the Koyirkanakku officer wrote the document. 

On the base of the south verandah sound the  rock-Tamil- 
Pindya-Jativarman  Sundara  Pandya-r.y.5(1256 C.E.). 18000௧1606, 
Mentions only the name of the donor, viz, Terpoliyaninrin 
Tamatandin alias  Soliyadaraiyan of  Melaikkodamalir alias 
Uttamapindyanallir in Vadatala Sembiyanadu, a subdivision of 
Pandi-nadu. 

On the south side of the rock in the same temple-Tamil-Telugu 
Pallava-Vijaya Gandagopaladéva r.y.8(1258 08). Gift of a lamp. 
to the same temple by a Nayaka of the Malai-mandalam. 

On the north wall of second prakAra in the Arulalap perumal 
temple-Tamil-Telugu Chola-Alluntikka mahiaraja Gandagopaladéva - 
r.y.7(1257 C.E). Records gift of land to Arulalap perumal in 
Attiyur for various services gardens and the matha serving food 
in the name of queen, by Lakshmidévi, one of the queens 
of Gandagopila and daughter of Vira Narasinga சோலா. 

On the east side of the same  ‘rock’-Tamil-Later  Pallava- 
Kopperuiijinga-ll r.y.15(1257 C.E). Assignment of certain taxes in 
Somangalam for offerings and repairs in the same temple by 
Kadakkan alias Nilagangaraiyan. 

On the west wall of the second prakara in the Arulalap perumal 
temple Tamil-Telugu  Pallava‘Vijaya  Gandagopaladevar.y.7 (1257 CE). 
Gift of land in Eriyagaram, a hamlet of Kuttandr alias Rajadhiraja- 
chaturvéndimangalam, by a native of the latter village for 
maintaining a  flower-garden for supplying sacred «garlands. 

On the east side of the rock in the Arulalap perumal 
temple-Tamil-Telugu Pallava-Vijaya Gandagopaladéva-r.y.8(1258 0). 


349 


150. 


151. 


152. 


153. 


154. 


155. 


156. 


Gift of 33 cattle for a perpetual lamp by a native of 
Malaimandalam to the temple of  Arulalap-Perumal who was 
pleased to take his stand in Tiruvattiydr. Mentions the liquid 
measure Ariyannavallan-nali. 

On the west wall of the same rock-Tamil-Telugu Pallava-Vijaya 
Gandagopaladeva-r.y.9(1259 C.E). Gift of 17 Gandagopalan-madai 
coins, then current to the same temple by Valitrunai Apparasar, 
son of Sindamarafar of TyAgasamudrappatta. The money was 
held in trust by the residents of Amir in Tenpaiyir-kottam, 
a district of Jayangonda  sola-mandalam. 

On the base of the east verandah round the same ‘rock’ 
Tamil-Pindya-Jativarman Vira Pandyal r.y.8 (1260 C.E). Registers 
sale of one véli of land for 200 pon to Nayanar Tondaimandr 
of  Chakrapaninallir, in  Sevvirdrnidu, a district of நிஜம்‌ 
mandalam, which was then presented by him to 006 
Samantanaryanan for rearing a flower-garden for the god. The 
measuring rod nadu-alakkum-kol is mentioned. 

On the east wall of the abishéka mandapa in the Arulalap 
perumil temple-Tamil-Later Pallava-Kopperuiijingall r.y.18(1260 CE). 
Records that one of the merchants of the Malai-mandalam called 
Kavalchchérik Kandan Iyekkan made gift of cows for burning 
of lamps in the Arulilap perumal temple at Tiruvattiytr in 
Kafichipuram, a nagara of Eyirkottam, a district of Jayangonda 
Chola-mandalam. 

On the east side of the rock in the same temple-Tamil-Later 
pallava-Kopperuiijingall r.y.18(1260 0). Gift of 96 sheep and 
1 ram for a lamp to the same temple by Arunagiri-Perumal, 
one of the sons of Panchanadivina Nilagangaraiyar who is called 
pillaiyar  (sonS). 

On the east side of the rock in the Arulalap perumal temple- 
Tamil-later  pallava-Kopperuiijinga-ll r.y.20(1262 08). Gift of 15 
Nellir-madai coins for maintaining a perpetual lamp in the same 


ட temple by Sevvakkal, sister-in-law of  Annaladévan of Nellur. 


On the south wall of the second Prakara in the same temple- 
Tamil-Telugu  Pallava-Vijaya  Gandagopala  dévar.y.14(1264  C.E.). 
Gift of 32 cows and a bull by  Tiruvattiyurkorn ௦ 
Tiruvayppidi for a perpetual lamp in the temple. 

On the south wall of the central shrine in the Arulalap 
perumAl temple-Tamil-Telugu Pallava-Vijaya Gandagopala deva-r.y.15 
(1265 C.E). Gift of cows for buming a perpetual lamp in 
the Arulalap perumAl temple by Nayakkan Manilainallur Tappan 


350 


157. 


158. 


159. 


160. 


161. 


162. 


Tappenayakkan of Malai mandalam Siyapuramudaiyar  Aninthin 
Arulilan Arulalapiriyan the account of the temple wrote the 
document. 

On the south wall of the central shrine in the Arulalap 
perumal temple-Tamil-Telugu Pallava-Vijaya Gandagopala deéva-r.y.16 
(1266 C.E). Records gift of cows and one bull by vallan kilan 
alias Paillkondan koyil-pillai of Ukumbil in Puliyiir kottam for 
lamps in the temple of Arulala perumal in Tiruvattiydr in 
Kaiichipuram situated in Eyil kottam division of  Jayangonda 
Chola mandalam. 

On the base of the varandah round the same shrine-Tamil- 
Pandya-Konerinmaikondan  (Jatavarman Sundara  Pandyal) r.y.13 
(1264 - 65 CE). Registers royal gift of tax-free lands in 
Pulippakkam for conducting the Kodandariman sSandhi and other 
services and worship in the Arualap perumal temple. The 
services were to be conducted by periyaperumal jiyar. 

In the outer most gopura of the Arulalap perumal temple 
(right entrance )-Sanskrit-Pandya-Jatavarman Sundara Pandyal r.y.nil. 
Describes the martial exploits of the king. 

On the west wall of the second prakara in the Arulalap 
perumal temple-Tamil-Telugu Pallava-Vijaya Gandagopala déva r.y.16 
(1266 C.E). Gift of land in the villages of Perumbudiir with 
its hamlets Melaipattu, Kotrappakkam, Patichalipattu, Payviniyapattu, 
Kusapattu and Kachchipattu, for conducting the service Rahuttarayan- 
andi called after the donor Nallasiddarasa, who bears various 
birudas and who is stated to have been born of the Pallava 
family and of Bharadvaja-gotra. 


“ On the base of the varandah round the central shrine in the: 


Arulilap perumal temple-Tamil and Sanskrit-Telugu  Pallava-Vijaya 
Gandagopila deva r.y.17(1267 CE). Registers gift of 310 cows 
and 20 bulls for burning ten perpetual lamps in the temple 
of Arulilap perumal at Tiruvattiyur by Nallasiddharasa who 
belonged to the  Bharadvaja  gotra and who had the 
Khatvanagadvaja and ~Rishabhalarichana. The temple account out 
Tirubhuvana Cholan alias Anaimélalagiyin of Uttaramélur wrote 
the document. 

On the base of the south verandah round the rock in the 
Arulalap  perumal temple-Tamil-Telugu Pallava-Vijaya  Gandagopala 
déva r.y.18(1268 C.E). Records the gift of 32 cows and 1 
bull by  Jiianamperrin  Villavarayan Tiruveékamba-Udaiyin, a 
desavellala of Vaigavir in Urrukkattu-kottam for the supply of 
ghee for a perpetual lamp and milk to the god. 


351 


163. 


165. 


166. 


167. 


168. 


169. 


170. 


171. 


On the south wall of the seond prakira in the Arulala 
peruma] temple-Tamil-Telugu Pallava-Vijaya Gandagopala déva r.y.18 
(1268 CE). Gift of cow and a lampstand by Mayyir 
Ramanndévan, a member of the Niayakanmar of Malai-mandalam, 
for a perpetual lamp in the temple. 

On the west verandah round the rock in the Arulalap perumal 
temple-Tamil-Telugu  Pallava-Vijaya Gandagopila  déva r.y.21(1271 
மே). Records gift of 32 cows and one bull by Girakki 
Perumindidévan, son of Kamarafar, for a perpetual lamp to the 
200. 

On the west wall of the same rock-Tamil-Telugu  Pallava- 
Vijaya Gandagopala déva r.y.20(1270 C.E). Gift of 33 cattle for 
a lamp by a native of Malaiya-mandalam. 

On the wall of the right of entrance in to the: Tayar shine 
in the Arulalap  perumal temple-Tamil-Telugu  Pallava-Vijaya 
Gandagopala déva r.y.21(1271 02). Remission of taxes, for 
supplying sacred garlands to Periya-pirattiyar, on certain lands in 
Padai-nidu alias Dévapperumalnallur in Kaliytirkotram which was 
given for flower-garden, by  Siddharasa. 

On the south side of the  rock-Tamil-Telugu Pallava-Arulalap 
perumal temple-Tamil-Telugu Pallava-Vijaya Gandagopala déva r.y.21 
(1271 CE). Gift of lamp by மெய்ம்‌ Singapperumal alias 
Abhinava-Bhatta-Bana of Vélichchéri. 

On the west veradah round the same rock-Tamil-Telugu Pallava- 
Vijaya Gandagopala déva r.y.21(1271 C.E). Records gift of 32 
cows and one bull by Ramanakkan, a nayaks of Malai-mandalam 
for a perpetual lamp to the god. 


On the base round the central shrine in the Arulilap perumal 
temple-Tamil-Telugu  Pallava-‘Vijaya  Gandagopala  déva r.y.22(1272 
C.E). Registers a piece of land measuring 500 Kuli to be used 
as flower garden for supply of garlands to the Arulalap 
peruma] temple at Tiruvattiyrir in Kiafichipuram. The donar was 
Puvi Alappirandin Amur Nilagaigan who bought the land from 
a VanduvArapperumal alias Perumalalagiya Perumaltatan for 30 
Palampullimadai. 

On the south side of the rock in the Arulilap perumal 


. temple-Tamil-Telugu  Pallava-Vijaya Gandagopila  déva r.y.23(1273 


CE). Gift of 33 படி and a lamp-stand for a lamp by a 
native of  Malai-mandalam. 


On the west wall of the second prakira in the Arulalap 
perumal temple-Tamil-Telugu Pallava-Vijaya Gandagopila déva r.y.24 


ததத 


172. 


173. 


174. 


175. 


176. 


177. 


178. 


(1274 C.E). Built in at the beginning. Records the gift of 32 
cows and 1 bull by one of the handmaids (அகம்படிப்பெண்டுகள்‌) 
of Gandagopiladéva, for a perpetual lamp in the temple. 
On the west verandah round the rock in the Arulalap perumal 
temple-Tamil-Telugu Pallava- Viyaya Gandagopala déva r.y.31(1281 
CE). End built in. Records gift of cows by a private 
individual for a perpetual lamp to the god. 

On the south wall of the abhishéka mandapa in the Arulalap 
perumil temple-Tamil-Telugu Pallava-Vira Gandagopala சோக r.y.3 
1293. Gift of 33 cattle and a lamp-stand for a perpetual lamp 
by a native of RAjarajapuram, a sub-division of Venkunra-kottam. 
On the west wall of the same abhishéka mandapa in the 
Arulalap perumal temple-Tamil-Telugu Pallava-Vira Gandagopala r.y. 
1294. Damaged. Seems to record a gift of lamp and appears 
refer to the king as belonging to the Pallava family. 

On the west wall of the second Prakara of the same temple- 
Tamil-Telugu Pallava-Vijaya Gandagopala déva r.y. nil. Registers 
a gift of land for conducting a service named after the donor 
as Amarabharanan மமம்‌ for the deity Arulalap perumal at 
Attiytr. The donor in refered to as Kuvalalapura Paramésvaran, 
Ganga-Kulotbhavan, Kiviri vallaban etc. The order in attested by 
Siyagangan. 

On the west wall of the third prakara right of entrance in 
the Arulilap perumal temple - Tamil - Telugu மே 
Alluntirukkalatti கோல maharaja Gandagopala déva r.y. nil. Built 
in at the beginning. Gift of 3,500 kul of land houses and 
house sites, by Allumtirukkilattidéva Maharaya-Gandagopaladéva for 
the construction of the . . . temple and its prakara walls 
and growing a flower-garden adjoining it. 

On the north verandah round the rock in the Arulalap 
perumal temple-Tamil-king name not mentioned r.y.28. Registers 
the orders of Nilagangaraiyan Tiruvékambamudaiyin making a 
gift, free of taxes, of the village of Vallavadaraiyanchéri in 
Urrukkattu-kotram for offerings and worship, to the god and 
for the service called —©~©KumAragopalan-sandi instituted by him. 
On the base of the east verandah round the same rock-Tamil- 
Pindya-Sundara Pandya déva. r.y.(1342 08). Records gift, by 
purchase, by , Madhustidanan Apatsahayan alias Ramachandradéva, a 
resident to Séravanmidevi in Pandi-mandalam, of the village of 
Kambantingal alias Apatsahayanallir in Salukkipparru, a subdivision 
of Anukkivir-nidu in Venkunra-kotram which was a district of 


353 


179. 


180. 


181. 


182. 


183. 


184. 


Jayangonda-solamandalam, to a matha for rearing a flower-garden 
and supplying daily three garlands to the god. 

On the base of the east verandah round the same rock 
Tamil-Pandya-Jatavarman Sundara Pandya r.y.15. Damaged. Seems 
to record a gift of money by [Tn] pArikkon Tayindin alias 
Viluppadarayan, a manradi of Tirunavalur in Tirumunaippadi-nidu 
a distnct of Naduvin-mandalam, for the daily supply of four 
tiruttola-garlands to the god. 

On the north wall of the same  rock-Tamil-Pindya- 
Konerinmaikondan r.y.4. Records the assignment of all the taxes’ 
accuring from all the villages, except fifty per cent, of the 
local dévadina lands in Salukkipparru in Venkunra-kottam to 
provide for the expenses amounting to 3,000 pon required for 
the services called Virakéralan-Sandi and Narayanan Anantan alias 
Sundara-Pandya  Kalingarayan-Sandi for feeding 33 and 12 
Brahmans respectively. Iraniyamuttanadu in Pandi-mandalam and 
Tiruvindapuram are mentioned. 

On the base of the south - verandah round the same rock- 
Tamil-Tribh.  Konerinmaikondan-r.y.22. Records the git by 
Mahabalivanarayar of the village of Kulotrunga-vilagam in the 
eastern portion of Urrukkattu-kottam, free of taxes, for offerings, 
daily worship, lamp, garland and other things required for the 
god Pagaiyar-muc “idumperumal set up by him in the temple. 
On the base of the south verandah round the same 7001 
Tamil-Tribh. Konerinmaikondan-r.y.14. Records the gift, free of 
taxes, of the village of கில்மா in  Uttaramélirparru, a: 
subdivision of Irumbédu-nidu in Venkunra-kottam by Ilaiyalvin 
Kilingariyan of Netttir, for offerings to the god every month 
on the asterism of ChirtrA in which he was born and for 
worship, etc., to the image of Tiruvili-alvar consecrated by him. 


On the base of the south verandah round the same 00% 
Tamil-Tribh. Konerinmaikondan-r.y.14. Records gift, by  Ilaiyalvan 
Kilingarayan of Nettir, of the taxes of the villages of Sirukoli 
and Perunkoli ‘in Uttaraméldrparru for the expenses connected 
with the offerings to the god Nayanar Emberumanar consecrated 
by him, repairs to the temple, bhashyavritti for expounding the 
Riminvjabhashya and the feeding of certain jiyars in the temple 
matha. 


On the east side of the rock in the Arulalap perumal temple- 
Tamil-Tribh.  Konerinmaikondan-r.y.17. Gift of the village of 
Arpikkam in Magaral-nidu for conducting the daily expenses in 


354 


185. 


186. 


187. 


188. 


189. 


190. 


191. 


the same temple. Gurukularayan,  Nigarilisolappallavaraiyan and 
Nilagangaraiyan figure among the signatories. 
On the south side of the same rock Tamil - Tnbh. 


‘ Konerinmaikondan-r.y.26. Gift of land free of taxes in the 


village of Somangalam alias Rajasikhamani-chaturvédimangalam for 
defraying the expenses of the Arulalap-Perumal temple. 

On the west wall of the abhishéka mandapa in the Arulalap 
perumAl temple-Tamil-Tribh. Konerinmaikondin - ஈத. nil. Unfinished. 
Registers that the cows and sheep belonging to the temple may 
frealy graze on certain lands in a large number of villages in 
Tondai-mandalam whose names are enumerated and that no tax 
will be levied on them by the owners. 


At the left of entrance into the Narasimhasvimin shrine in the 
Arulalap perumal temple-Tamil-King name not mentioned r.y.10. 
Beginning built in. Seems to record gift of 96 sheep by a 
மன்றாடி of Pallapuram in Puliytr-kottam for a perpetual lamp. 
Tirunarayanam is mentioned as a liquid measure. 

On the south wall of the abhishéka mandapa in the Arulalap 
perumil temple-Tamil-King name and regnal year not mentioned. 
Beginning built in. Gift of land and cows by Taluvakkulaindan: 
VanidarAya of Perungurumbir for garlands, sacred offerings and 
perpetual lamp to the god. The cows were left with 
Garudanmél-alagiyar of the nambi caste and the possession of 
the land was given to Uttaravédi-alagiyar for rearing a flower- 
garden. 

On the east wall of the abhishéka mandapa in the Arulalap 
perumil temple-Tamil-King name and regnal year not mentioned. 
Records the building of the mandapa by llambilakattu Nayakar. 
On the west wall of the rock in the Arulalap perumal temple- 
Tamil. Records the gift of gold (yajfiopavita) thread and ten 
perpetual jamps to the god Vishau of Attiyur by Kalingarkon. 
On the base of the south wall of Anantilvar shrine in the 
second prakara in the same temple-Sanskrit and Tamil. Chola- 
Kulottunga-lll r.y.35 (1213 C.E). Records that Siyaganga of the 
Ganga family built the Anantalvar shrine with stone. It 


்‌ mentions Choléndrasimha as his fathers name gives him the’ 


birudas.  Kuvalappuraparamésvara, Gangakulotbhava and 
Siraimittapperumal. 


355 


சொல்லடைவு 


அகரப்பற்று 129-3 
அகரம்‌ 115-4 
அகளங்க நல்லூர்‌ 14-9, 141-7, 160-4 
அகில்‌ 10-5 
அகாரமேற்பாக்கம்‌ 81-48 
அசைந்தான்‌ கோன்‌ 153-3 
அடக்கன்‌ 109-3 
அடைக்காய்‌ அமுது 10-8, 124-9, 160-9 
அடைப்பன்‌ காட்டியகையன்‌ 132-2 
அடைப்பு கலியக்கோன்‌ 164-5 
அணிக்கோன்‌ 179-12 
அணியரங்க தாதன்‌ 146-2 
அணுக்கக்‌ கோன்‌ 149-4 
அண்ணமங்கலப்பற்று 180-2 
அத்திக்கோன்‌ செல்லன்‌ 149-4, 155-4 
அந்தப்பற்று 186-2 
அப்பஅமுது 10-7, 160-5 
அப்பய தண்டநாயக்கன்‌ 110-3, 111-8, 113-3 
அபிநவ பட்டபாணன்‌ 167-2 
அமணபாக்கம்‌ 30-5, 141-6 
அமராபரணன்‌ சந்தி 175-4 
அமுதுபடி சாத்துபடி 50-2, 61-4, 62-5, 

68-5, 69-8 
அம்மை அப்பக்‌ கோன்‌ 34-6 


அம்மை அப்பன்‌ கண்ணுடைப்‌ பெருமாளான 
விக்கிரம சோழச்‌ சம்புவராயன்‌ 28-7 


அம்மை அப்பன்‌ மகன்‌ சோழப்‌ பிள்ளை 


ஆன அழகியச்‌ சோழச்‌ சம்புவராயன்‌ 37-2 
அரணைபுறம்‌ 108-2, 148-2 
அரிகேசவன்‌ மடம்‌ 8-38-8 
அரியென்னவல்லானாழி 28-3, 53-4, 74-8, 


76-4, 76-4, 85-3, 89-2, 90-3,94-9, 
95-5, 97-4, 99-8, 103-3, 105-5, 
106-3, 107-4, 108-4, 111-4,112-4, 
113-6, 125-5, 155-3, 156-3,157-2 


அரிப்பாடி காவல்‌ I 147-3 
அருமொழி தேவ வளநாடு 1-30, 65-2 
அருமொழி பெருந்தெரு 117-3 


356 


அருமொழிநங்கை மரக்கால்‌ 6-5,10-8,20-9,25-4 
அருமொழிநங்கை நாழி 28-9, 32-8, 34-9, 
38-6, 40-7,42-7, 43-8, 

46-4, 47-3, 49-3, 64-3, 

65-5, 70-5, 77-5, 91-6 

அருளாளக்‌ கிரமவித்தன்‌ 3-15, 16-9 


அருளாளப்‌ பெருமாள்‌ திருநந்தவனம்‌ 96-3 
அருளாளப்பெருமாள்‌ திருப்பொய்கை 8-3 
அருளாளப்பெருமாள்‌ பெரியபிராட்டியார்‌ 99-3 
அலங்காரக்கோன்‌ 173-4 
அல்லாளநாதன்‌ 56-7 
அல்லாள காமுண்டன்‌ 142-5 


அல்லுந்திக்க மகாராஜ கண்டகோபாலதேவர்‌ 
183-1, 142-1 
அல்லும்‌ திருக்காளத்தி தேவ மகாராஜ 


கண்டகோபாலன்‌ 176-1 
அவிநாசிநல்லூர்‌ 16-6 
அழகப்‌ பெருமாள்‌ 104-2 
அழகியச்‌ சோழ சம்புவராயன்‌ 87-28. 
அழகிய மணவாளனி மண்டையாழ்வார்‌ 5-5 
அழியுடைதாங்கப்‌ பற்று 186-2 
அளநாடு 1-30 
அளப்பூர்‌ தேவசெட்டி 143-2 
அளம்‌ 13-13 
அறமக்கோன்‌ 125-10 
அறாகப்படித்திரமம்‌ 6-13 
அறுதிப்பரிவர்த்தனை 81-10 
அனந்த நாராயணக்‌ கிரமவித்தன்‌ 3-17 
அனந்த ஸ்வாமி 116-2, 127-1 
அனந்தரம்‌ ஆளப்பிறந்தான்‌ சன்தி 124-8 
அனுக்கபல்லவரையன்‌ 6-3 
அனுக்காவூர்‌ நாட்டு சளுக்கிப்பற்று 178-2 
அனைக்கோளரியார்‌ வாணதராயர்‌ 16-4 
அன்றாடு நல்ல பழங்காசு 176-4 
குஷிநவ சக்‌. ( 56-6 
ஆசாங்‌ கிழவன்‌ ஆழ்வான்‌ பிள்ளை 150-7 
ஆசாங்‌ கிழவன்‌ ஈசப்பிள்ளை 150-7 
ஆசாங்‌ கிழவன்‌ சாத்தாண்டை 150-8 


ஆசாங்‌ கிழவன்‌ தழுவக்குழைஞ்சான்‌ 150-6 


ஆசாங்‌ கிழவன்‌ தேசத்து பணியாழ்வான்‌[50-8 
ஆசாங்‌ கிழவநந்தி அரயன்‌ 150-6 
ஆசாங்‌ தேவந்‌ நரசிங்கராயன்‌ 150-6 
ஆசுக்கடமை 180-6 


ஆசு பொதுமக்கள்‌ பேர்கடமை 160-9, 177-8 


ஆட்டுப்புத்தூர்‌ 126-1 
ஆட்டைப்பற்று 96-3 
ஆண்டாந்கோன்‌ இளையான்‌ 167-3 
ஆதித்த தேவனான வங்கத்தரையன்‌ 10-9 
ஆதிமூலக்கோன்‌ 173-4 
ஆமூர்‌ 150-1 
ஆமூர்‌ கோட்டம்‌ 13-11, 73-3 
ஆமூர்‌ தச்சன்‌ பேராமிரமுடையாந்‌ 150-9 
ஆமூர்‌ தட்டான்‌ மன்றுவான்‌ 150-8 
ஆமூர்‌ மாலை ஆசாரியந்‌ 150-8 
ஆமேதி நல்லூர்‌ ஆன அனவரதசுந்தர 
சதுர்வேதி மங்கலம்‌ 81-4 
ஆயவற்க்கம்‌ 26-10 
16-5 


ஆயிலையத்து நாள்‌ 
ஆலத்தூருடையான்‌ பெருமானடிநாயக்கன்‌118-3 
ஆவணக்களரி 3-25, 16-8, 17-6, 150-3, 176-4 


ஆவூர்‌ கூற்றம்‌ 32-4 
ஆறைக்கோன்‌ கண்ணன்‌ 155-4 
ஆற்பாக்கிழார்‌ வாணராயர்‌ 19-1 


ஆனைகட்டின சங்கரநாராயணன்‌ சன்தி 50-2 


ஆனைச்சாலை 180-4 
ஆனைமேலழகிய பெருமாளான 

கரியமாணிக்கத்தாழ்வார்‌ 179-5 
சூஷலரணம்‌ 22-2 
இடைநாடு 142-4 
இடையன்‌ அணியரங்கதாதன்‌ 146-4 
இடையாற்றுப்பாக்கம்‌ 141-6 
இடைவரி 180-4 


இநவரி 50-3, 160-9, 177-3. 180-4 
இரண்டடுக்கு தராகுத்து விளக்கு 21-6, 58-7 
இரண்டு நிலைத்திருக்குத்து 


விளக்கு 70-5,119-11 
இரவிஈராயிரன்‌ 103-3 
இராகுத்தராயந்‌ சந்தி 160-5 


357 


இராசகண்ட கோபாலன்‌ 48-1, 5, 128-5 


இராசகண்டகோபாலன்‌ சன்தி 101-6 
இராஜராஜச்சம்புவராயன்‌ 124-11 
இராசாதிராச மலைராயன்‌ 25-3 
இராசராசபுரம்‌ 173-2 
இராசராசப்பெருந்தெரு 117-3 
இராசராசவதி 137-5 
இராசநாராயணக்‌ கோன்‌ 179-10 


இராசராச நீலகங்கரையன்‌ அனுதாரமான 


பிடாகை புதுச்சேரி 185-3 
இராமன்‌ புருஷமாணிக்கச்‌ செட்டியார்‌ 106-3 
இருகரியமல்லான்‌ முடிகொண்ட 

சோழர்‌ கோன்‌ 45-5 
இருக்குமன்றாடி 1-33 
இருமாடக்‌ கூடல்‌ 122-2 
இரும்பேடு 118-3 
இரும்பேடுநாட்டு உத்திரமேலூர்‌ பற்று 
ஆலத்தூர்‌ 182-3 
இலக்கை 24-4 
இலச்சினை வினிவோகம்‌ 180-4 
இலுப்பையூர்‌ கிழவன்‌ 13-9266 
இலை அமுது 130-7, 160-6 
இலைக்‌ கொடி 130-6, 130-11 
இறைஇலி 26-13, 104-3, 128-2, 145-3 
இறை ஆவிும்‌ (இறை திரவியம்‌) 3-25 
இளம்பிலாக்காட்டு நாயக்கர்‌ 189-2 
இளான்குடி உடையான்‌ 158-7 
இளைய கோக்கிரமவித்தன்‌ 10-12 
இளைய பெருமாள்‌ 119-5 
இளையபெருமாள்தாதன்‌ திருநந்தாவனம்‌ 151-4 
இராஜமணமொவாஓஸ$ு 100-5 
இராஜராஜ மழவராயன்‌ 77-3 
இக்கல்‌ 120-3, 124-10 
உக்கலான விக்கிரமாபரணச்‌ 

சதுர்வேதி மங்கலம்‌ 67-3 
உகும்பில்‌ வல்லங்கிழான்‌ 

பள்ளிகொண்டான்‌ கோமிற்பிள்ளை 157-2 
உடையான்‌ கோன்‌ கடத்தன்‌ 155-3 
உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தபடி 120-5 
உத்திரமேலூர்‌ பற்றில்‌ சிறுகோழி 183-4 
உத்திரவேதி அழகியார்‌ 188-2 


உத்தரமேலூர்க்குப்‌ போன பெருவழி 115-5 
உதையக்கோன்‌ 167-2 
உப்பு 6-9, 10-6 
உப்புஅமுது 124-9 
உலகளந்த சோழ நல்லூர்‌ 17-3 
உலகுய்யக்கொண்ட சோழ 

மூவேந்த வேளான்‌ 15-12 
உழுதமங்கலம்‌ 98-5 
உள்வரிப்‌ பொத்தகம்‌ 2-4, 13-11 
ஊர்‌ விலை 31-7 
ஊற்கால்‌ 150-4 


ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டம்‌ 101-1, 126-1, 177-2 


6நவரி (இனவரி) 27-1 
எம்மிலிசைந்த விலைபொருள்‌ 

அன்றாடு நற்காசு 17-6 
எலதுங்கத்தூர்‌ 27-1 
எலுமிச்சி ஏத்தம்‌ 15-8 
எழுத்தறிவான்‌ பொன்னன்‌ 163-6 


எறும்புகாணித்‌ திருக்குத்துவிளக்கு 
94-5, 143-5, 173-6 


எறும்புகாணி விளக்கு 122-3 
எலவூர்‌ நாடு 57-7 
ஏகம்பக்கோன்‌ வரந்தருவான்‌ 155-5 
ஏத்தபுலம்‌ 15-12 
ஏத்தம்‌ 3-21 
ஏரி ஏரிவாய்‌ புறவடை. 182-4 
ஏரிகீழ்‌ நாடு 60-4 
ஏரியகரம்‌ 148-3 
ஏரிமீன்‌ பாட்டம்‌ 26-11, 160-10, 177-3 
ஏர்வரி 180-4 
ஏல அமுது 142-6 
ஏறு சேவகச்சேரி 60-4 
இஞ்சடுக்கு தரா திருகுத்தி விளக்கு 42-8 
ஐஞ்சூர்‌ முல்லைப்பாடி 36-5 
ஐய்யக்கோன்‌ 34-8 


358 


ஒசை பெரியான்‌ சனகராயன்‌ 150-10 


ஓசை பெரியான்‌ ராசேந்திரசோழ வேளான்‌150-10 


ஓராலச்‌ சேரி 42-5 
ஓலை எழுத்து வினிவோகம்‌ 180-4 
கூங்ககுலோத்பவன்‌ 175-3 
கச்சிப்பட்டு 160-7 
கச்சிராயக்கோன்‌ 173-4 


கச்சிராயக்கோன்‌ திருச்சிற்றம்பலமுடையான [49-5 


கடகநான நீலகங்கரையன்‌ 147-35 
கடைகூட்டு இலக்கை 180-4 
கடையாயம்‌ 180-4 
கடமைஆயம்‌ 160-9, 177-3 
கடமை குடிமை 128-4 
கடுகு 10-6 
கணபதி தேவ மகாராஜாவின்‌ பிரதானி 143-1 
கணபதிதேவன்‌ பிரதானி 139-3 
கண்டகோபாலச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ 102-3 


கண்டகோபால தேவர்‌ கேழ்வி முதலிகள்‌ 74-3 
கண்ட கோபால தேவர்‌ பேரடைகள்‌ 119-3 
கண்ட கோபால விண்ணகர்‌ 104-2,105-3,145-4 
கண்டகோபாலன்‌ 102-1, 102-8, 130-19 
கண்டகோபாலன்‌ இலச்சனை 117-13 
கண்டகோபாலன்‌ சன்தி 58-8, 60-6, 62-5, 
67-3, 67-7, 68-2, 69-3, 72-25, 
73-24, 78-89, 79-3, 80-3, 
81-2, 82-2, 83-2, 124-8 
கண்டகோபல தேவிமாரில்‌ 
கெத்தமல தேவியார்‌ 51-3 
கண்டகோபாலர்முதலிகளில்‌ சாமிநாயக்கன்‌64-2 
கண்டகோபாலன்‌ விண்ணகர்‌ 
102-3 
145-2 


காளமேகப்பெருமாள்‌ 
கண்டகோபாலன்‌ திருமதில்‌ 
கண்டகோபதேவர்‌ தேவிமாரில்‌ 
வீர நரசிங்கதேவர்‌ மகளார்‌ லக்ஷமிதேவி 145-2 
கண்டகோபாலன்‌ மாடை 150-3 
கண்டகோபாலர்‌ அகம்படி பெண்டுகளில்‌ 


வங்கம்மை மகள்‌ பெருமாணாச்சி 171-2 
கண்டசற்கரை 10-7 
கண்டமசேரி 124-11 


கண்ணக்‌ கோன்‌ 158-4, 155-4, 164-6 


கண்ணக்கோன்‌ பொற்கோயிற்‌ பிள்ளை 167-3 
கத்தூரி 57-3, 106-6 
கந்தவீரப்பேட்டை 102-2 
கமுகும்‌ இலைக்கொடியும்‌ 58-6, 59-3, 
60-5, 62-4,67-6, 68-4, 

71-3, 73-3,78-5, 79-5, 

80-7, 81-5,82-4, 83-4, 

102-5, 128-11, 130-4, 


கமுகு தலை 130-5 
கம்பன்தாங்கலான ஆபத்சகாய நல்லூர்‌ 178-8 
கம்மாலை 117-8 
கரணத்தான்‌ ' 24-6, 25-6, 47-5, 49-5 
கரவின்புறம்‌ 149-2 
கருணாகரகோன்‌ 133-2 
கருணாகரக்கோன்‌ பெருமாள்‌ 155-5 
கருமாணிக்க கோன்‌ 34-4 
கருமாணிக்கக்கோன்‌ நங்கையாழ்வான்‌ 155-5 
கரும்பு 15-14, 86-6 
கரும்பூர்‌ வழக்கன்‌ திருவேகம்பமுடையான்‌ 

கல்லின குளம்‌ 8-7 
கலவரிசைப்‌ பற்று 31-7 
கறிஅமுது 57-10, 124-9 
கற்பூரம்‌ 6-11, 10-5, 57-3 
களத்தூர்‌ நாட்டுக்‌ கோன்‌ 118-4 
களப்பாளராயர்‌ 2-2 
களரிச்‌ செறுவு 3-19 
கஸ்தூரி 10-5 
காசயம்‌ . 59-4 
காசு இலக்கை 124-10 
காசு கடமை 160-9, 177-3, 180-3 
காடுவெட்டி கோன்‌ 76-5 
காட்டிப்பெருமாள்‌ இராசி 154-23 
காட்டுப்பூண்டி 124-11 
காணிக்கைகள்‌ 160-9, 177-3, 180-4 
காத்திகைப்பச்சை 26-12, 160-9, 177-3, 180-4 
காமிநாயக்க பிரதானி 112-2 
காய்‌ கமுகு 130-5 
காரணை 71-3, 78-4, 79-4 


காராயப்பள்ளி இயக்கன்‌ ஐயநம்பி செம்பி 141-3 
காராயப்‌ பள்ளி குமரன்‌ கோவிந்த செட்டி 23-2 
காரிக்கோன்‌ 53-11 
காலியூர்‌ 87-5, 115-2, 119-5 


காலியூர்‌ கோட்டம்‌ 82-3, 86-4, 87-5, 


120-3, 164-4, 
காவேரிவல்லபன்‌ 175-3 
கிருஷ்ணபட்டன்‌ பாரியாள்‌ திருவத்தியூர்‌ 
கொற்றி 114-3 
கீழ்‌ துண்டத்தில்‌ திரையலூர்‌ பிடாகை 
குலோத்துங்க சோழ விளாகம்‌ 181-2 
(ஸங்குமம்‌ 160-6 
குசக்கலம்‌ 10-7 
குசப்பட்டு 160-7 
குடிமக்கள்‌ பேரில்‌ கடமை 117-8 
குடிமைகள்‌ 15-10 
குதிரைப்‌ பந்தி 180-4 
குதிரைவரி 26-11 
குந்றங்கிழவன்‌ மாரப்பிள்ளை 150-7 
குமணன்‌ குருகுலராயன்‌ 150-9 
குமணன்‌ பொற்பாகன்‌ 150-9 
குமணன்‌ வம்பாண்டை 150-9 
குமணன்‌ விலாடராயன்‌ 150-9 
குமாரகோபாலன்‌ சந்தி 177-1 
குமிழிநாடு 13-12, 41-5 
கும்பமங்கலத்தில்‌ கிடாரத்தரையன்‌ 150-10 
குருகுலராயன்‌ 184-4 
குருடு மலடு 45-6 
குலோத்துங்க சோழ மலைராயன்‌ 25-2 
குலோத்துங்க சோழ வளநாடு 5-4 
குலோத்துங்க சோழன்‌ சன்தி 26-4 
குவளைப்பட்டு பற்று 186-2 
குளமூக்கு நகரம்‌ 75-3 
குன்றக்‌ கிழான்‌ கெழம்பியதரையன்‌ 150-6 
குன்றமெடுத்தான்‌ கண்ணன்‌ 155-4 
கூத்தனூரான இராசாதிராசச்‌ 
சதுர்வேதி மங்கலம்‌ 148-2 
கூவப்பற்று 186-3 
கூறைவாணியப்பெருந்தெரு 117-4 
கூற்று இலக்கை 180-4 


கெங்கமையக்கள்‌ நாரப்ப நாயக்கன்‌ 119-4 


கெவுண்டச்சன்‌ 140-3 


கேசவதண்ட நாயக்கன்‌ 111-3 


கேசுவன்‌ மடம்‌ 8-9 


கொடுமுண்டை நாராயணன்‌ சங்கரன்‌ 136-3 


கொடுவைக்கோன்‌ இளையான்‌ 155-4 
கொட்டுகால்‌ 8-4 
கொட்டுப்பாக்கம்‌ 160-7 
கொப்பய தண்ட நாயக்கன்‌ 113-4 
கொப்பய தண்டநாயக்கர்‌ திருநந்தவனம்‌ 96-4 
கொல்லணம்‌ 140-3 
கொல்லைக்‌ கடமை 59-4 
கொல்லைப்பற்று 130-3, 130-9 
கொள்ளுஞ்சரக்கும்‌ விக்கும்சரக்கும்‌116-9, 117-13 
கொற்று 24-4 
கொழவாய்‌ மங்கலம்‌ 1-30 
கோதண்டராமன்‌ சந்தி 158-2 
கோப்பெருஞ்சிங்க தேவர்‌ 134-1, 152-1, 
158-1, 154-1 
கோயம்பாக்கம்‌ 127-1 
கோயில்‌ கணக்கு 23-4, 49-5, 65-6, 
108-5, 134-6 
கோயில்‌ கல்‌ 9-5 


கோயில்‌ தானத்தோம்‌ 74-12, 75-9, 76-7 
கோயில்‌ ஸ்ரீகாரியம்‌ செய்வான்‌ 19-1 
கோயிற்கணக்கு உத்திரமேருருடையான்‌ 

திரிபுவன சோழனான ஆனைமேல்‌ அழகியான்‌ 


161-9 

கோமிற்கணக்குச்‌ சீயபுரமுடையான்‌ 136-5, 

149-6, 162-5 

கோயிற்கணக்கு சீயபுரமுடையான்‌ அணிந்தான்‌ 

அருளாளப்பிரியன்‌ 139-7 
கோயிற்கணக்கு சீயபுரமுடையான்‌ 
அருமொழிதேவன்‌ வரந்தருவான்‌ 

அருளாளப்பிரியன்‌ 138-5 
கோயிற்கணக்கு சீயபுரமுடையான்‌ 

ஆயர்வுந்தன்‌, தேவப்பெருமாள்‌ 170-4 


கோயிற்‌ கணக்கு சீயபுரமுடையான்‌ சேதிராயன்‌ 


முதலி அருளாளப்‌ பிரியன்‌ 173-7 
கோயிற்‌ கணக்குச்‌ சீயபுரமுடையான்‌ 
பெரியபெருமாள்‌ 154-5 


360 


கோயிற்‌ கணக்கு சீயபுரமுடையாந்‌ 
வளையமழகிய அருளாளப்‌ பிரியன்‌ 

1483-6, 167-4, 168-9 
கோயிற்கணக்கு வண்டுவராய அழகியான்‌ 
அருளாளப்பிரியன்‌ 155-6 
கோயிற்கணக்கு திருவாந வளையமழகியான்‌ 


அருளாளப்பிரியன்‌ 163-8 
கோவிந்தன்‌ நாராயணன்‌ வாய்க்கால்‌ 16-9 
கோவிற்சேவை 106-5 
சீக்கரபாணி நல்லூர்‌ 151-2 
சத்தக்கூலி 150-4 
சந்தனக்காப்பு 124-9 
சந்தனம்‌ 57-8, 160-6 
சந்தி விக்கிரகம்‌ 180-4 
சர்க்கரை 6-7 
சற்கரை 10-6, 15-13 
சனபிரதானி 108-2 


சாத்த வேட்டன்‌ ஆட்கொண்டபிள்ளை 150-9 


சாத்தன்‌ இறையிலி 124-6 
சாத்தன்‌ ஈராமிரசெட்டி 94-5 
சாத்தன்‌ செம்மா செட்டியார்‌ 105-3 
சாத்து திருமாலை 178-3 
சாமந்த னாராயணன்‌ திருநந்தவனம்‌ 151-3 
சாரப்பாக்கமான முருக்கம்பட்டு 145-3 
சாலியகுடிமக்கள்‌ 91-4 
சாலியர்‌ 117-5 
சிங்களராயன்‌ 44-11 
சித்தராயன்‌ 44-10 
சித்திரமேழி ஆட்சி 105-10 
சித்திரமேழிக்‌ கோன்‌ 143-3 
சித்திரமேழிக்‌ கோன்‌ ஆட்சிகொண்டான்‌ 91-8 
சிந்து விண்ணப்பம்‌ 93-6 
சிலாலேகை 115-9, 124-9, 130-18 

1386-5, 17-7, 152-5, 153-3 
சில்லிறை 15-10 
சிறுகச்சிப்பேடு 3-4, 15-8, 44-2 
சிறுகரும்பூர்‌ 37-4 
சிறுகாலைச்சன்தி 6-4 


சிறுசோற்றமுது 3-11 
சிறுநாவற்‌ கிரமவித்தன்‌ 3-17 
சிறுபாடிகாவல்‌ 30-6 
சிறுமாங்காடு கிழவன்‌ 14-13 
சிறுவான்பேடு கிழவன்‌ குருகுலத்தரையன்‌ 
150-10 
சிற்றாயம்‌ பேராயம்‌ 180-4 
சிரிளங்கோ விளாகம்‌ 19-1 
சிவன்‌ கூடல்‌ 45-4 
சீகாரியஞ்‌ செய்வான்‌ 24-6 
கோயில்‌ வாரியர்‌ 24-6 
சீயகங்கன்‌ 175-7 
சீயபுரமுடையான்‌ அணிந்தான்‌ அருளாளப்பிரியன்‌ 
108-5 


சீயபுரமுடையான்‌ அணிஞ்சபிள்ளை 113-8 
சீயபுரமுடையான்‌ அணிந்தான்‌ 

அருளாளப்பெருமாள்‌ அருளாளப்பிரியன்‌ 122-3 
சீயபுரமுடையான்‌ ஆண்டாந்‌ அருளாளப்பிரியன்‌ 


165-5 
சீயபுரமுடையான்‌ அருமொழிதேவன்‌ 
வரந்தருவான்‌ அருளாளப்பிரியன்‌ 114-6 
சீரகம்‌ 6-8 
சீராமக்கோன்‌ 163-6 
சீவிதம்‌ 127-3 
சீவிதப்பற்று 129-3 


சுந்தரபாண்டிய தேவர்‌81-7, 144-1, 178-1, 179-1 


சுப்பிரமண்ணியப்‌ பிள்ளையார்‌ தேவதானம்‌124-4 


சுரபி இடையன்‌ 20-4, 21-4 
சூரக்கோன்‌ 109-3 
சூரலூர்‌ 109-2 
செக்கிறை 180-4 
செக்குகடமை 26-11, 50-3, 160-10, 177-4 
செங்காட்டுக்‌ கோட்டம்‌ 112-2, 160-7 
செங்காட்டு நாட்டு 112-2 
செங்குன்ற நாடு 36-4 


செங்கேணி வீராகரன்‌ அம்மையப்பன்‌ 124-2 


செஞ்சிமலைப்‌ பற்று 186-2 
செவ்விருக்கை நாடு 151-2 


செதிகுலராயன்‌ 44-11 
சொ ற்கேளாக்கோன்‌ வரந்தருவான்‌ 165-5 


சோமக்கோள்‌ 143-4 
சோமங்கலம்‌ 147-3 


சோமங்கலமான இராசசிகாமணிச்‌ 


சதுர்வேதி மங்கலம்‌ 185-3 
சோழ பிரம்மாதிராஜர்‌ 15-12 
சோலைக்கோன்‌ 153-3, 157-3 
சோறக்கோன்‌ 34-4 
சோறுஇடுகிற மடம்‌ 145-2 


தட்டாரப்பாட்டம்‌ 50-3, 71-4 145-5, 160-9, 


177-83, 180-4 
தட்டொலி 180-4 
தணிய நாடு 145-3 
தண்டுறையான்‌ வாய்க்கால்‌ 16-9 
தமிர்‌ அமுது 65-5 
தராத்திருக்குத்துவிளக்கு 108-4 
தர்மசாசனம்‌ 188-1 
தர்மசானி 47-3 
தறிஇறை 50-3, 71-4, 145-5, 160-9, 
177-3, 180-4 
தனியாள்‌ 37-4 
தனியூர்‌ இராஜேந்திர சோழச்‌ 
சருப்பேதி மங்கலம்‌ 29-1 
தனியூர்‌ வரகூரான அழகியச்‌ 
சோழ சதுர்வேதி மங்கலம்‌ 21-2 
தாதநம்பிமார்‌ 87-4,13, 95-3 
தாமற்கோட்டம்‌ 30-5, 80-5 
தாமோதரக்கோன்‌ 74-4, 157-3 
தாமோதரவர்மனன்‌ 149-2 
தாழிக்கோன்‌ 119-5 
தாழைத்‌ துருத்தி நாயக்கன்‌ 146-2 


திக்கி நாயக்கன்‌ 47-3 
திங்கட்திருநாள்‌ 158-2 
திணைக்கள நாயகம்‌ 13-8 
திண்டுறை ஊரவர்‌ 128-1 
திரமம்‌ 6-13 
திரயபாரிக்கோன்‌ தாயாண்டாரான 

விழுப்பரதரயன்‌ 179-3 
திரயாலம்‌ 57-7 
திரிபுவன வீரன்‌ பதியிலார்‌ 44-5 


திருஆடித்‌ திருநாள்‌ 60-2, 61-2, 62-3, 66-2 
67-3, 68-2, 69-4, 72-2, 

73-2, 78-3, 79-3, 80-14, 

81-2, 82-2, 83-2 


திருஇடவந்தையாழ்வார்‌ 13-14 
திருகடகத்தண்டு 71-2 
திருகார்த்திகை 11-9 
திருக்கலின்றி தாதர்‌ திருநந்தவனம்‌ 169-4 


திருக்காளத்தி தேவனான கண்ட கோபாலனே 
70-2, 72-16, 73-1, 5, 

78-1,7, 79-1,7, 80-1,10, 

81-1,7, 82-12, 83-15 85-1, 

86-1,10, 87-114, 92-3, 93-10 


திருக்காளத்தி தேவனான யாதவராயன்‌ 30-4 
திருக்காவணம்‌ 17-3 
திருக்குத்‌ துவிளக்கு 138-3 
திருக்குழல்‌ 160-6 
திருக்கேட்டை நாள்‌ 10-8 
திருக்கை வேலழகியார்‌ பெருமாள்‌ 188-1 
திருச்சிற்றம்பலம்‌ பேரளம்‌ 41-7 
திருச்சிற்றம்பல மூவேந்த வேளான்‌ 8-12 
திருச்சுண்ணக்கலசம்‌ 10-3 
திருச்சுண்ணம்‌ 10-5 
திருச்சுரபி 186-4, 120-2 
திருத்தோள்‌ மாலை 179-4 
திருநந்தவனக்குடி 24-5, 120-2 
திருநந்தவனக்குடிமக்கள்‌ 90-2 
திருநந்தவனப்புறம்‌ 3-33, 87-5,12, 115-8 
திருநந்தவனம்‌ 124-10, 127-3, 145-2 


திருநந்தவனம்‌ சன்னாசிகள்‌ 96-7 


362 


திருநந்தவனம்‌ செய்கிற தாசர்‌ 127-3 
திருநந்தாவிளக்கு குடிமக்கள்‌ 
34-4, 153-3, 155-3 


திருநந்தாவிளக்குக்‌ குடி அசைந்தான்‌ 


பெரியபெருமாள்‌ 156-3 
திருநறையூர்‌ நாடு 9-4,16-4 
திருநன்தவனம்‌ 47-5 
திருநாட்படி 30-5 
திருநாடுடைய பிரான்‌ தாதர்‌ 140-4, 142-7 
திருநாமத்துக்காணி 66-4, 137-6, 151-3 
திருநாள்‌ தேவை 119-9, 121-4 
'திருநாராயணம்‌ 18-5, 20-5, 52-3, 187-2 
திருநிலைக்‌ கோபுரத்‌ திருவாசல்‌ திருப்பணி 
147-4 
திருநின்றவூரான விருதராஜ புயங்கர 
சதுர்வேதி மங்கலம்‌ 83-3 
திருநுந்தா விளக்குப்புறம்‌ 32-4 
திருநெடும்பிறையில்‌ மலை முதலிகள்‌ 25-2 


திருப்பணி 67-3, 68-3, 69-4, 72-8, 
78-2, 78-3, 79-3, 80-3, 

81-2, 82-2, 124-9 

திருப்பதியம்‌ 15-13 
திருப்பரிக சட்டம்‌ 25-5 
திருப்பரிசட்டம்‌ 57-4, 116-7, 117-10 
திருப்பரிவட்டம்‌ 181-1 
திருப்பதி வைஷ்ணவர்கள்‌ 182-1 


திருப்பள்ளித்தாமம்‌ 57-5, 124-10, 160-6, 166-3 


திருப்பாற்கடற்கோன்‌ 53-12 
திருப்பாற்கடல்‌ கோன்‌ பெருமாள்‌ 167-3 
திறப்பு தேவதானம்‌ 129-1 
திருப்போநகப்‌ பழவரிசி 6-4 
திருப்போநகம்‌ 6-4, 25-5 
திருமங்கலத்து பஞ்சக்கோன்‌ 171-6 
திருமங்கையாழ்வார்‌ 145-3 
திருமஞ்சனம்‌ 10-2, 15-4 
திருமடப்புறம்‌ 19-1, 178-7 
திருமடைப்பள்ளி 118-5 
திருமடைவிளாகம்‌ 44-6, 115-4 
திருமண்டபம்‌ 3-11 


திருமண்டபத்தின்‌ பேர்‌ சுவரமாதேவன்‌ 189-2 


திருமணம்‌ 16-5 
திருமந்திர ஓலை மீனவன்‌ மூவேந்த வேளான்‌ 
44-9 


திருமந்திர ஓலை நெறியுடைச்‌ சோழ 
மூவேந்த வேளான்‌ 184-4, 185-6 
திருமாலிருஞ்சோலை அடிகள்‌ 92-4 


திருமாலை 57-5, 87-4, 96-9, 124-4, 

124-10, 148-5, 160-6, 166-3 
திருமாலை எடுக்கும்‌ தாதநம்பி 166-2 
திருமாலைப்புறம்‌ 124-11, 169-3 
திருமுகப்படி 115-2, 116-1, 117-1, 127-1 
திருமுகம்‌ 130-17 
திருமுனைப்பாடி நாடு 99-4 
திருமுளைப்பாலிகை 10-2 
திருமுற்ற பண்டாரம்‌ 141-8 


திருமொழி திருவத்யாயநம்பாடி 120-7 
தியாக சமுத்திரப்பட்டை சிந்தமரசர்‌ 150-1 
திரையிலோக்கிய மல்லன்‌ புசபல 


வீரநாராயணன்‌ 54-3 
திருவத்தகரி 162-2 
திருவத்தியூர்‌ அகரம்‌ கண்டகோபாலபுரம்‌ 176-2 
திருவத்தியூர்‌ பள்ளம்‌ 130-3 
திருவந்திசுரமுடையான்‌ 137-4 
திருவரங்கப்பெருவதி 3-18 
திருவனந்தாழ்வான்‌ 120-9 
திருவாணை 15-16 
திருவாய்க்குலக்‌ கிரமவித்தன்‌ 3-19 
திருவாய்க்கேழ்வி 15-13 
திருவாய்ப்பாடிக்‌ கோன்‌ 11-7 


திருவாய்ப்பாடியிற்‌ திருவத்தியூர்‌ கொற்றி 155-2 
திருவாராதனம்‌ 25-5, 92-7 
திருவாராதநம்‌ பண்ணும்‌ நம்பி 188-1 
திருவாலி செந்தாமரைக்‌ கண்ணன்‌ 187-2 
திருவாழி ஆழ்வார்‌116-8, 117-12, 181-3, 182-1 
திருவாழிக்கல்‌ 128-8, 158-5, 160-12, 177-5 
திருவாழிப்பரப்பினான்‌ ஏரி 115-5 
திருவாழிப்பரப்பினான்‌ 53-9 
திருவாழிப்பரப்பினான்‌ கூட்டம்‌ 93-6 


திருவாழியாழ்வார்‌ 145-4 
திருவாளி 1-37 
திருவிடையாட்ட இறையிலி 158-4 
திருவிடையாட்டம்‌ 26-9, 30-7, 50-4, 57-8, 

58-6, 58-3, 117-6, 126-2, 128-2, 129-2 


திருவிந்தளூர்‌ நாடு 9-4 
திருவிளக்கெண்ணை 10-5 
திருவெஃகா எம்பெருமாள்‌ கோயில்‌ 145-3 
திருவேகம்பமுடையான்‌ 177-5 


திருவேட்டை அழகிய பெருமாள்‌ 120-8 
திருவேட்டை அழகியப்பெருமாள்‌ தாதன்‌124-10 


இுக்கைகோன்‌ 173-3 
துர்கை இறையிலி 124-5 
அதூரகன்‌ கூடல்‌ ஊர்‌ 101-2 
தூதகரி கோளரிக்கிரமக3த்தன்‌ 3-15 


தூதஹரி இளையருளாள கிரமவித்தன்‌ 10-12 
தூதஹரி வெண்ணைக்‌ கூத்தக்‌ கிரமவித்தன்‌ 


10-12 
தூதப்பிள்ளை தெண்டநாயக்கர்‌ 108-2 
தூமாநாட்டு பாலையூர்‌ 77-2 
தெங்கு 130-14 
தென்கரை மணவில்‌ கோட்டம்‌ 81-9 
தென்பையூர்‌ கோட்டம்‌ 150-2 
தேங்காய்‌ 15-14 
தேவபண்டாரம்‌ 6-14 


தேவக்கோன்‌ வண்டுவராய்‌ பெருமாள்‌ 155-5 


தேவதானம்‌ 117-6, 126-2, 128-2 
தேவப்பெருமாள்‌ 120-8 
தேவப்பெருமாள்‌ தாதன்‌ 124-10 
தேவப்பெருமாள்‌ நல்லூர்‌ 178-5 


தேவன்‌ மறையோர்த்தர்‌ திருநந்தவனம்‌ 169-3 
தேறையுடையாற்‌ சிவன்‌ பெருந்தேவி 99-5 


தையூரான இராசகேசரி நல்லூர்‌ 18-12, 41-5 


தொண்டை மண்டலக்‌ குருகுலராயன்‌132-3 
தொண்டைமான்‌ 185-7 


தொப்பச்சியன்‌ 179-11 
தொன்டக நாச்சி 99-5 
தோட்ட கடமை 26-10 
நஞ்சை புஞ்சை 180-3, 182-4 
நடுவில்‌ மண்டலம்‌ 99-4, 145-3 


நடுவின்‌ மண்டலத்து திருமுனைப்பாடி நாட்டு 


179-2 
நடுவு நாட்டான இராஜராஜ வளநாடு 21-2 
நத்தபாடி 107-3 
நத்தமும்‌ நத்தப்பரப்பும்‌ 180-3 
நநீநகுலராயன்‌ 118-3 
நம்பிக்கோன்‌ 74-7 
நல்லசித்தரைசன்‌ 166-38 
நன்செய்‌ புன்செய்‌ கடமை 59-4, 61-4 
நன்தம்பாக்கிழான்‌ பக்கன்‌ உமையன்‌ 178-2 
நாடன்மஞ்சள்‌ 10-5 
நாடு அளக்கும்‌ கோல்‌ 151-5 
நாட்டுக்கோல்‌ 178-6 
நாட்டுவரி 26-11, 160-9, 177-3 
நாயனார்‌ பண்டாரிகளில்‌ சிலாரப்பொன்னைய 
போயண்டன்‌ 172-4 
நாயின்மர்‌ தேவதானம்‌ 26-9 
நாராயணதாதர்‌ கூற்று 178-4 


நாராயணன்‌ அனந்தனான சுந்தரபாண்டியக்‌ 


காலிங்கராயன்‌ 180-2 
நிகரிலி சோழப்‌ பல்லவரையன்‌ 184-5 
நிகிரிலிச்‌ சோழப்‌ பெருந்தெருவான 
கண்டகோபால பெருந்தெரு 117-4 
நித்த வினோத வளநாடு 32-4 
நிலங்குடிதாங்கியார்‌ 1-30 
நிலச்சீவிதம்‌ 44-7 
நிலமுழுதார்‌ 15-10 
நின்ற நாராயண கிரமவித்தன்‌ 10-11 
நீலகங்கரையன்‌ 184-5 
நீலகங்கரையன்‌ திருவேகம்பமுடையான்‌ 
ஓலை 177-1 
நீர்க்கோவை 8-7, 124-7 


364 


நீர்நிலை மாநிலை 182-4 
நீர்‌ வேளூர்‌ நாடு 101-1,126-1, 186-3 
நுபழக்கைப்பற்று 130-7 
நுளம்ப மாதேவியார்‌ 1-31 
நுளம்பியாற்றுழான்‌ நாராயண நம்பி 74-3 


நெட்டுருடையான்‌ இளையாழ்வான்‌ 
182-1, 183-1 
நெட்டுரூடையான்‌ தேவச்‌ சிலையான்‌ 


காலிங்கராயர்‌ 


இளையாழ்வாரான காலிங்கராயன்‌ 182-6, 183-8 


நெய்யாற்று மாகரல்‌ நம்பிக்கோன்‌ 171-7 
நெதியக்கோன்‌ 173-4 
நெல்‌ இலக்கை 124-10 
நெல்லாயம்‌ 59-4 
நெல்லூர்‌ 91-4, 125-3, 134-2 
நெல்லூர்‌ அன்னல தேவன்‌ மைச்சுனி 

செவ்வக்கன்‌ 154-2 
நெல்லூர்‌ செட்டி 103-3 
நெல்லூர்‌ நாடு 40-4, 47-2 
நெல்லூர்ப்‌ புதுமாடை 141-4 
நெல்லூர்‌ மாடை 154-3 
நெல்வரி 26-11 
நெல்‌ வற்க்கம்‌ 180-3 
நொக்கிமாடை 24-4 
பிகையற்‌ முடிசூடு பெருமாள்‌ 181-1 
பங்களத்தரையன்‌ 185-7 
பச்சை வாரணப்‌ பல்லவரையன்‌ 65-4 
பஞ்சநதிவாண நீலகங்கரையர்‌ 153-2 


பஞ்சநதிவாண நீலகங்கரையர்‌ குமாரர்களில்‌ 


அருணகிரிப்‌ பெருமாள்‌ 153-2 
பஞ்சரத்நம்‌ 10-5 
பஞ்சலோகம்‌ 10-5 
பஞ்சவன்‌ மாதேவிக்கோன்‌ 1-33 
பஞ்சவாரம்‌ 3-26 
பஞ்சிபீலி 180-4 
படுவூர்‌ கோட்டம்‌ 102-2, 104-1 
படைப்பற்று 129-3 


படைப்பற்று ஆன தேவப்பெருமாள்‌ நல்லூர்‌ 
72-4, 100-2, 151-4 


பட்டவிருத்தி 145-3, 160-8 
பட்டிகுற்றம்‌ 160-9, 177-3 
பட்டியக்கோன்‌ அறபன்‌ 173-3 
பட்டையநாடு 91-4 
பண்டாரம்‌ 3-12, 10-11 
பண்டிச்சானம்‌ 96-5 
பதிந்மர்‌ 116-3, 117-2, 127-1 
பரிமாறுவார்‌ 117-5 
பலவர்க்கத்துக்கறி 6-6 
பல்லாபுரம்‌ 187-1 
பலா 130-14 
பலிசை 6-14, 10-10 
பல்குடிமக்கள்‌ 117-5 
பழங்காசு 180-712 
பழந்திருவிடையாட்டம்‌ 81-9 
பழம்புள்ளிமாடை 169-5 
பழவளக்கன்‌ மணவாளக்கோன்‌ 171-4 
பழவரி புதுவரி 160-10 
பழுமடைக்கோன்‌ 74-4, 105-8, 149-3, 159-4, 

157-4, 164-6 
பழுமடைக்கோன்‌ குப்பன்‌ 163-7 
பழுமடைக்கோன்‌ தாதன்‌ 167-3 
பள்ளிச்சந்தம்‌' 116-5, 117-6, 129-2 
பள்ளிச்‌ செறுவு 8-4 
பள்ளிபடை 145-4 


பறியனஞ்சேரியான வீரசிம்ஹ சதுர்வேதி 


மங்கலம்‌ 120-3 
பன்றிக்கோன்‌ 119-4 
பன்னீரடிக்‌ கோல்‌ 13-13 
ஸலி ஆவும்‌ 10-3 
பாக்கு 10-8 
பாசிப்பாட்டம்‌ 180-4 
பாடிகாவல்‌ 37-4 
பாண்டவ தூதக்கிரமவித்தன்‌ 10-12 
பாண்டவதூத வளவதரையன்‌ 49-2 
பாண்டிகுலராயன்‌ 179-12 
பாண்டி நாடு 144-3 


பாண்டிமண்டலத்து இரணிய முட்டநாடு180-6 
பாண்டிமண்டலத்து சேரவன்‌ மகாதேவி 178-2 


பாண்டி மண்டலம்‌ 


26-15, 151-2 


பாலையூர்‌ புலியக்கோன்‌ இளையான்‌ 149-5 


பாவை விளக்கு 10-8 
பாஷ்ய விருத்தி 183-3 
பிடரி இறையிலி 124-5 
பிரமசெட்டி 143-2 
பிரமதேசப்பற்று 186-2 
பிரமிசுரமுடையார்‌ 124-4 
பிரயாகை காரிமாறப்பிரான்‌ 120-5 
பிராமன போசனம்‌ 57-4 


பிறிவு மலையன்‌ பெரிய நாட்டுக்‌ கோன்‌ 105-7 
பீமதேவராகுதன்‌ 89-1 


பசபலன்‌ அண்ணனங்க காறன்‌ மாடை 40-6 
புதுக்காசு 24-5 
புதுச்சேரி 59-3 
புரட்டாசித்‌ திருநாள்‌ 60-3, 61-2, 62-3, 66-3 
67-3, 68-3, 69-4, 72-2, 

73-2, 78-3, 79-3, 80-4, 

81-3, 82-2, 83-2 

புரவுவரி திணைக்கள நாயகம்‌ 14-5, 41-11 
புரவுவரி ஸ்ரீகரணத்து முகவெட்டி 2-8, 18-17, 


14-14 
புரவுவரி ஸ்ரீகரணநாயகம்‌ 2-2 
புலிப்பற்றில்‌ புலிப்பாக்கம்‌ 158-34 


புலிவனத்துத்‌ தேவப்பெருமாள்‌ கிரமவித்தன்‌15-5 


புலியூர்‌ 121-2 
புலியூர்‌ கோட்டம்‌ 121-2, 182-2, 157-2, 187-1 
புவணியக்கி 34-7 
புவலோக மாணிக்க கோன்‌ 1-34 
புவி ஆளப்பிறந்த ஆமூர்‌ நீலகங்கன்‌ 169-3,6 
புழற்கோட்டம்‌ 83-3 
புறக்கலனை26-11, 58-7, 101-4, 160-10, 177-4 
புறக்கூட்டு 186-5 
புன்பமிர்‌ 130-17 
புன்பயிற்க்கடமை 180-3 
புஜமலன்‌ மாடை 39-5 
பூண்டி 102-4, 125-10 
பூதத்தாழ்வார்‌ 10-2 


பூதூர்‌ 61-3 
பூபாலசுந்தரன்‌ ஏரி 124-7 
பூப்பொன்‌ 3-26 
பூமிநில விலையாவணம்‌ 17-3 


ஹுத்தேய நாயக்கன்‌ மகள்‌ மாசலதேவி 52-2 


பெண்ச்சக்ரவத்தி 145-2 
பெரமணூர்‌ 115-5 
பெரியகோயில்‌ மாமுநி §-39-8 
பெரிய பிராட்டியார்‌ 161-5, 166-3 
பெரியபெருமாநல்லூர்‌ 127-2 
பெரியபெருமாள்‌ விளாகம்‌ 30-7 
பெரிய பெருமாஞடைக்கோன்‌ 164-6 
பெரியபெருமாள்‌ ஜீயர்‌ 158-5 
பெரியாள்‌ கோன்‌ 118-3 
பெருங்குறி சபை 3-13 
பெருநகர்‌ நாடு 124-3 
பெருந்திருவமுது 10-2, 15-14 
பெருமாள்கோயில்‌ தானத்தோம்‌ 85-5, 98-5, 

89-4, 90-4 
பெருமாள்‌ கோமில்‌ திருமலை 41-13 
பெருமாள்‌ கோன்‌ 118-3 
பெருமாள்‌ தாசர்‌ 116-2, 117-2 
பெருமாள்‌ தேவன்‌ 142-4 
பெரும்பூதூர்‌ 160-7 
பெரும்பூதூர்‌ தாதர்‌ திருநந்தவனம்‌ 169-3 
பெருமூர்கிழவன்‌ 13-9,26-5 
பெருமூர்‌ நாடு 25-2 
பெரருளாளக்கொற்றி 22-4 
ைப்யூர்கோட்டம்‌ 81-3 


பைமினூரான ராசகேசரி சதுர்வேதிமங்கலம்‌ 73-3 


பொர்வரி 71-4. 160-9, 177-3 
பொய்கையாழ்வார்‌ 10-2 
பொய்சள ராஜ்யம்‌ 142-4 
பொய்சளன்‌ நாடு 35-2 


366 


பொய்சளன்‌ வீர சோமேஸ்வர தேவர்‌ 88-3 
பொய்சளன்‌ வீர நாரசிங்க தேவன்‌ 55-3 
பொருமாவறுதிப்‌ பொருட்செலவோலை 17-7 


பொலிசை 24-4 
பொன்வரி 27-1, 101-4 
பொன்வற்க்கம்‌ 180-3 
பொன்னூல்‌ 190-1 
பொன்னைய போமிண்டன்‌ 125-4 
போச்‌ புடோலிட்டி 40-4 
போலாழ்வி தெண்டநாயக்கன்‌ 88-3 
பெளத்தப்பள்ளி 116-5, 117-7 
மகப்படி 60-3, 61-2, 62-3, 6-3 
67-3, 68-2, 69-4, 72-3, 
78-2, 78-3, 79-3, 80-4, 
81-3, 82-2, 83-2 
மகாபலிவாணராயர்‌ 181-1 
மகாபிரபு பெருமாள்‌ தேவன்‌ 140-3 
மகாபிரதானி முதலிகள்‌ 142-4 
மடப்புறம்‌ 17-8, 17-7, 129-3 
மணலூர்‌ கிழவன்‌ 13-1026-7 
மணல்மேடு 124-7 
மணவாளக்கோன்‌ திருவன்‌ 167-2, 168-8 
மணிமங்கலம்‌ 141-6 
மணிமங்கலமான கிராமசிகாமணிச்‌ 
சதுர்வேதி மங்கலம்‌ 68-3 
மண்டகத்தலி சந்திரசெட்டி 134-3 
மண்ணி நாடு 6-3, 10-9 
மதில்தேவை 180-4 
மதுராந்தக கிரமவித்தன்‌ 3-18 
மதுராந்தகச்‌ சேரி 17-3 


மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ ஓலை 
115-2, 116-2, 117-1, 127-1, 128-1, 129-1 

மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழனான 

எறசித்தரைசன்‌ 

மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ 

மனுமசித்தரைசன்‌ 167-1,9, 68-1,8, 69-19, 


47-2 


மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ 
மனுமசித்த அரைசர்‌ மகன்‌ பெத்தரசர்‌ 
மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ 
மனுமசித்தரசன்‌ திருக்காளத்தி தேவரான 
கண்டகோபாலன்‌ 58-1,9, 59-1, 60-1. 
68-8, 61-15, 62-16, 


39-4 


64-2, 66-1,7 
மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ 
திருவாழிக்கல்‌ 48-4 
மதுராந்தகவதி 17-3 
மதுசூதனன்‌ ஆபத்சகாயனான 
இராமச்சந்திர தேவன்‌ 178-2 
மதுவற்கம்‌ 161-7, 162-4 
மரவடை 101-5, 180-3 


மருகத்தலத்து பாகவதூதக்‌ கிரமவித்தன்‌15-5 


மருகத்தல அரிகுலவாரண கிரமவித்தன்‌[5-6 
மலைமண்டலம்‌ 42-5, 48-4, 79-2, 94-4, 

105-3, 122-2, 136-2, 141-3, 146-2 
மலைமண்டலத்து நாயக்கன்மார்‌ 

136-2, 138-2, 146-2, 149-2 

மலைமண்டலத்து நாயக்கன்மாரில்‌ 
கண்ணனூர்‌ இராமநக்கன்‌ 168-3 
மலைமண்டலத்து நாயக்கன்மாரில்‌ பள்ளி 
நாராயணன்‌ கண்டன்‌ 165-2 
மலைமண்டலத்து நாயக்கன்மாரில்‌ பையூர்‌ 


இராமன்‌ தேவன்‌ 163-2 
மலைமண்டலத்து நாயக்கன்மாரில்‌ 
மனையழிப்‌ பரமேசுரன்‌ 170-2 


மலைமண்டலத்து நாயக்கன்‌ மாநிலை 


நல்லூர்த்‌ துப்பன்‌ துப்பநாயக்கன்‌ 156-2 
மலைமண்டலத்து வியாபாரி 141-3 


மலைமண்டலத்து வியாபாரி காவல்சேரி 


கண்டன்‌ 152-2 
மலையாள திருக்குத்து விளக்கு 163-4 
மல்லைய தண்ட நாயக்கன்‌ 110-4, 118-3 
மழவராயர்‌ 2-2 
மனுகுலகுளாமணிவதி 16-6 
மனையும்‌ மடைப்படப்பை 176-2 
மன்றாடி 109-3, 125-10 


367 


மன்றாடி குடிமக்கள்‌ 55-5 
மன்றாடி நம்பி கொம்மன்‌ ஆன உலகளந்த 


சோழக்கோன்‌ 187-1 
ஹோ வ,மாநி 110-3, 111-2 
மா 130-14 
மாகறல்‌ நாடு 31-3 
மாகறல்‌ நாட்டு ஆற்பாக்கம்‌ 184-2 
மாச்சாத்தன்‌ 18-5 
மாடந்தூர்‌ வணிகர்‌ பெருங்குறும்பூர்‌ 
தழுவக்குழைந்தான்‌ வாணாதராயன்‌ 188-1 
மாடை 140-45, 141-4,10 
மாப்பூதங்கிழவன்‌ 13-1026-7 
மாப்பூதி கிழவன்‌ தேனவராயன்‌ 150-10 
மாமண்டூர்‌ 60-4 
மாவடை 101-4 
மாவணீடூர்‌ பற்று 186-2, 160-10, 180-3 
மாவு 10-5 
மிஎகு 6-8 
மிளகுஅமுது 124-9 
மிறகனிழகிய பெருமாள்‌ தாதன்‌ திருநந்தாவனம்‌ 
151-4 
மீள்பாட்டம்‌ 101-4 
(மூடிகொண்டக்கோன்‌ அரியான்‌ 172-2 
முடிகொண்டக்கோன்‌ கண்ணன்‌ 167-2 


முடி கொண்ட சோழக்கோன்‌ திருவெண்காடன்‌ 


105-8 
முடிகொண்ட சோழர்கோன்‌ 34-5 
முல்லைப்பள்ளி இராமன்‌ 122-2 
முண்டநாடு 40-4 
முத்தமங்கலப்‌ பற்று 186-2 
முத்து 1-38 
மும்முடிச்‌ சோழப்‌ பெருந்‌ தெரு 116-3 


முரணோத்த மங்கலம்‌42-5, 94-4, 109-2, 105-3 


முளைப்பணம்‌ 178-4 
மூவேந்தரையன்‌ 44-11 
மூன்றடுக்கு தராத்திருகுத்து விளக்கு 46-5 


மூன்று நிலைத்‌ தாரத்திருகுத்து விளக்கு55-3 


மூன்றுநிலைத்‌ திருக்குத்து விளக்கு 108-5 
மேலைக்‌ கொடுமளூரான 

உத்தம பாண்டிய நல்லூர்‌ 144-3 
மேல்துண்டம்‌ 26-6 
மேல்மண்டலம்‌ 140-3 
மேல்வாரம்‌ 15-13 


மொத்தரஞ்சேரிச்‌ சுவர்க்க நாராயணன்‌ 168-10 


மோட்டுப்பள்ளி 123-1 
ராகுத்தராய நல்லசித்தரசன்‌160-5, 161-5, 166-3 
ராசக்கோன்‌ கொழுந்தன்‌ 155-3 
ராமநுஜீய பாஷ்யம்‌ 183-3 
ராஜநாராயணக்‌ கோன்‌ 11-8 
ராஜராஜ கிரமவித்தன்‌ 10-11 
ராஜேந்திர சோழவதி 17-3 
6வீங்க முழையூர்‌ 10-9 
வங்கமுழையூருடையான்‌ அரையன்‌ 6-3 
வடுகக்கோன்‌ திருவன்‌ 155-4 
வடகரை திருச்சோலை 188-2 
வடகரை வெசாலிப்பாடி நாடு 21-2 
வடதலைச்‌ செம்பிய நாடு 144-3 
வடவாமில்‌ வெண்ணைக்‌ கூத்தன்‌ 173-3 
வண்டாழஞ்சேரி 5-4, 16-4 
வண்டு வராபதிக்கோன்‌ 53-11, 153-3 
வண்டுவராபதிக்கோன்‌ உடையான்‌ 168-8 
வண்டுவராபதிக்கோன்‌ வில்லி 163-6 


வண்டுவராப்‌ பெருமாளான பரிமேலழகிய 
பெருமாள்நாதன்‌ தாதன்‌ திருநந்தவனம்‌ 169-4 


வண்ணக்கன்‌ ஆதித்தன்‌ 8-13 
வண்ணக்கன்‌ ஏகாம்பரன்‌ 8-10 
வண்ணக்கன்‌ படம்பக்க நாயகன்‌ 8-12 
வண்ணக்கன்‌ வேங்கடவன்‌ 8-10 
வயனாட்டரையர்‌ 2-2 
வயலை காவூர்‌ 62-4 
வயலைக்காவூர்‌ பற்று 158-34 
வயலையாற்றூர்‌ 99-3, 141-6 


368 


வயிரப்ப நாயக்கன்‌ 47-3 
வரதுங்க விளாகம்‌ 130-3, 130-9 
வரதராசஜீயர்‌ 96-7 
வரிக்கு கூறு செய்வார்கள்‌ 184-3 
வரிப்பொத்தக நாயகம்‌ 2-7, 13-16, 27-13 
வல்லநாடு 11-5 
வல்லத்தரையன்‌ சேரி 177-2 
வல்லப்பாக்கம்‌ 141-7 
வல்லிக்கோன்‌ 119-5 
வல்லைய தெண்ட நாயக்கர்‌ 108-3 
வலிவலக்‌ கூற்றம்‌ 65-2 
வள்ளுவ நாடு 94-4, 103-2, 105-3 
வள்ளுவபாக்கம்‌ 93-6, 141-7 
வள்ளை வாயில்‌ 61-3 
வன்னாடுடையான்‌ 184-5, 185-6 
வன்னியப்பற்று 129-3 
வாசல்‌ வினிவோகம்‌ 180-4 
வாசி படர வடவாசி முளைப்பணம்‌ 151-6 
வாணிக நகரத்தார்‌ 116-4 
வாதவூர்‌ 114-2 
வாரியப்‌ பெருமக்கள்‌ 19-1 
வாரியன்‌ 25-6, 47-4, 49-5 
வாழைப்பழம்‌ 6-7, 10-7, 57-10 
விக்கிம சோழச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ 37-3 
விக்கிரம சோழ சம்புவராயன்‌ 28-8 
விக்கிரம சோழ தேவர்‌ 12-3, 41-7 
விக்கிரம சோழ பிரம்மாதிராயர்‌ 15-54, 15-15 
விக்கிரம சோழ பிரம்மமாராயன்‌ 32-6 
விக்கிசோழ விண்ணகர்‌ பெருமாள்‌ 9-5 
விசையகண்ட கோபால தேவர்‌ 138-1, 150-1, 


155-1, 1506-1, 157-1, 160-1, 161-1, 164-1, 
164-1, 165-1, 166-1, 167-1, 

168-1, 169-1, 170-1, 172-1, 175-1 
விண்ணப்பம்‌ செய்யும்‌ பிராமனக்கொத்து120-6 


வியாபாரி 117-5 
விருக்ஷங்கள்‌ 130-15 
விருதராஜபயங்கர வளநாடு 6-3, 10-9 
விலையாவணம்‌ 17-6,7 


வில்லவராயன்‌ 44-10 
வில்வலத்து ஏரி 14-9 
விழிஞத்தரையன்‌ 44-10, 185-6 
விழுப்பதராயன்‌ 185-7 
விறகு கட்டு 6-10, 10-7 
வினாயகப்‌ பிள்ளையார்‌ தேவதானம்‌ 124-4 


விஷ்ணுவர்தனன்‌ வீரநாரஸிங்கத்‌ தேவன்‌ 57-1 


வீரகண்ட கோபால தேவர்‌ 173-1 
வீரகண்ட கோபாலன்‌ 174-5 
வீரகாமுண்டன்‌ 142-5 
வீரகேரளன்‌ சந்தி 180-1 
வீர நாரசிங்கதேவன்‌ 57-7 


வீரப்பெருமாள்‌ எதிரிலிச்‌ சோழச்‌ சம்புவராயன்‌ 
ஆளப்பிறந்த நாயனான இராசராசச்‌ சம்புவராயர்‌ 


124-2 
வெஞ்சனம்‌ 13-7, 26-5 
வெஞ்சன பண்டாரம்‌ 160-5, 175-5 
வெட்டித்‌ தேவை 180-4 
வெட்டுப்பாக்கம்‌ 141-7 
வெட்டிமுட்டைஆள்‌ 3-26 
வெண்கலத்து தளி 168-11 


வெண்குன்றக்‌ கோட்டம்‌ 124-3, 178-7, 182-3 
வெண்குன்ற கோட்டத்து தன்‌ கூற்று 

வெண்டத்தூர்‌ 112-3 
வெண்ணைக்‌ கூத்தக்கோன்‌ சாமன்‌ 133-3 
வெளிச்சேரிமில்‌ குண்டூர்‌ சிங்கப்பெருமாள்‌167-1 


வெள்ளப்ப நாடு 42-5 
வெற்றிலை 180-8 
வெற்றிலைப்‌ பற்று 6-1] 
வேலிநாடு 109-2 
வேலூர்‌ கோட்டம்‌ 137-3 
வேலூர்‌ நாடு 137-4 


வேளான்‌ கருணாகரநாந தொண்டைமானார்‌5-4 


வேளிச்சேரி ஆன சீலசிகாமணிச்‌ 
சதுர்வேதி மங்கலம்‌ 132-2 


வேற்காடு கிழான்‌ கண்டராதித்தன்‌ 


சேனாபதிநாயக்கன்‌ 121-2 


வைகவூர்‌ தேச வேளாளர்‌ ஞானம்‌ பெற்றான்‌ 
வில்லவராயன்‌ 162-2 
வைய்தவூர்‌ 8-2 
வைஷ்ணவக்‌ கண்காணி பெருமாள்தாசன்‌76-7 


ஸ்ரீ கரணவிண்ணகர்‌ எம்பெருமாள்‌ 124-5 


ஸ்ரீ கோயில்‌ வாரியம்‌ 10-11 
ஸ்ரீசேனாபதிப்‌ பெருவிலை 96-6, 151-2 
ஸ்ரீசேநாபதி விலை 176-2 


ஸ்ரீபண்டாரம்‌ 15-11, 24-4, 40-6, 96-6, 133-2, 
140-45, 151-7, 154-3 


ஸ்ரீபாதக்கோல்‌ 3-20 
ஸ்ரீமதுராந்தகவதி 17-3 
ஸ்ரீமற்க்குவளாலபரமேசுவரன்‌ 175-3 
ஸ்ரீரங்க காமுண்டன்‌ 142-5 
ஸ்ரீவீரசோமேஸ்வரதேவர்‌ 108-2 
ஸ்ரீவாஸுதேவ பட்டன்‌ 150-4 
ஸ்ரீவைஷ்ணவக்‌ கண்காணி 46-6, 116-2, 

127-1, 176-1, 185-1 
ஸ்ரீவைஷ்ணவர்‌ 158-1 
ஸ்ரீ மாமி 9-4 
ஸ்ரீமாஜயிறாஜசெவர்‌ 1-29 
ஸரஸ்வதி வாய்க்கால்‌ 17-4 
ஸ்தாநத்தார்‌ 116-3 
ஸ்நமந ஆரவங்கள்‌ | [0-5 
ஸர்வகிரு துயாஜியார்‌ 148-3 
ஸர்வமானியம்‌ 126-4, 128-3 
ஸொ2ஓதெவி 56-8 


ஜயங்கொண்ட சோழ வீர நுளம்பர்‌ 1-30 
ஜெயங்கொண்ட சோழ வீரநுளம்ப 
மாதேவியார்‌ 1-87 








அபிஷேக மண்டபம்‌ 


370 


(681 


2919 *e) AWS 


ரசு ஒமேஒஒடும ஏம கமத TTD 








371 








கரியமாணிக்கத்தாழ்வார்‌ திருவுருவினை 
விக்கிரமசோழன்‌ எடுப்பித்ததைக்‌ கூறும்‌ கல்வெட்டு 


372 





நரசிங்கசாமி சன்னிதி 





அருளாளப்பெருமாள்‌ மலை திருச்சுற்று 


373 


(941 *மமடி “1௪) 
மய ஒழு மலாயா? 199.109 MMPS MEFS iNET PMA 





374 


